விகடன்‌ 


சிறுகதைகள்‌ 


2006 


மின்நூலாக்கம்‌ - தமிழ்நேசன்‌ 


மேலும்‌ மின்நூல்களுக்கு - amilebooks.net ; www.tamilnesan198 1.blogspot.in 


அ ஸ்னிக்குச்‌ சனிக்‌ கெழம! 


ஓனியங்கள்‌: முரளி 





ஆனந்துக்கு ரொம்பச்‌ சந்தோசமா இருந்துச்சு. அதுலயும்‌ 
அவனுக்கு லீவு, அவகம்மாவுக்குப்‌ பள்ளிக்கூடம்னு 
சொன்னது அவனுக்கு ரெட்டிப்புச்‌ சந்தோசமா இருந்துச்சு. 
அவுகம்மாவ அவனுக்குப்‌ புடிக்காதுன்னு சொல்ல முடியாது. 
ஆனா அவுங்க, அவனோட விசயத்துல செய்ற கெடுபுடித்தனம்‌ 
அவனுக்குக்‌ கொஞ்சங்கூடப்‌ புடிக்காது. 


ஆனந்துக்கு நாலு வயசு. உள்ளூர்ல இங்கிலீசு மீடியம்‌ 
பள்ளிக்கூடம்‌ இல்லாததுனால பக்கத்து ஊர்ல இருக்குற .: 
காமாட்சி இந்து கான்வெட்டு ஸ்கூல்ல யூ.கே.ஜி படிக்கிறான்‌. 
எல்‌.கே.ஜி படிக்கும்போது, பள்ளிக்கூடத்துககுப்‌ போவ 





மாட்டேன்னு காலைல தெனமும்‌ அழுது அடம்‌ பண்ணுவான்‌. . 


இப்ப அப்பிடி இல்ல. இப்ப ஸ்கூல்‌ வேன்ல போறது 
அவனுக்குப்‌ புடிச்சிருந்தது. ஆனா, தெனமும்‌ சாயங்காலத்துல டியூசனுக்குப்‌ போறதுக்கு 
ஆர்ப்பாட்டம்‌ பண்ணுவான்‌. 


ஆனந்தோட அப்பா சென்னைல ஏதோ ஒரு கம்பெனில வேல செய்றாரு. வாரக்‌ கடைசில 
வீட்டுக்கு வந்துட்டு திங்கள்‌ கெழம காலைல போயிருவாரு. அதுனால அவரு ஆனந்துட்ட 
ரொம்பப்‌ பிரியமா இருப்பாரு. அவருக்கு அவெஞ்‌ செல்லப்‌ பிள்ள. ஆனந்தோட அம்மா மல்லிகா 
பக்கத்து ஊர்ல இருக்கிற தனியார்‌ பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்காங்க. டீச்சரா 
இருக்குறாங்கன்னு பேருதான ஒழிய, டீச்சருக்கான எந்த அம்சமும்‌ அவுங்ககிட்ட இருக்காது. 
அந்தத்‌ தெருவுல அவுங்க வாய்க்குத்தான்‌ அம்புட்டுப்‌ பேரும்‌ பயப்படுவாங்க. அவ்வளவு 
பயங்கரமா கத்தி, சண்ட போடுவாங்க. அவுங்களுக்கு மட்டும்தான்‌ ஆனந்து பயப்படுவான்‌. 





ஒரு நாளு சாயங்காலம்‌, வழக்கம்‌ போல லபலபன்னு தெருவுல மல்லிகா கததிக்கிட்டு 
அலஞ்சாங்க. அவுங்‌ களப்‌ பத்தி எல்லாத்துக்கும்‌ தெரியுங்றெதுனால யாரும்‌ அவுங்ககிட்ட என்ன 
ஏதுன்னு கேக்கல. 


எதுத்த வீட்டு லச்சுமியக்காளக்‌ கூப்புட்டு, ““பாதீதீங்களாக்கா இந்த ஆனந்துப்‌ பய என்ன 
சொல்றாம்னு. வீட்டுப்பாடம்‌ செய்யச்‌ சொன்னதுக்கு மண்ணெண்ணெய்‌ ஊததிக்கிட்டுச்‌ சாகப்‌ 
போறம்ங்கான்‌. இந்த வயசுல பேசுற பேச்சாக்கா? இவனுக்காகத்தான நானும்‌ அவரும்‌ இந்தப்‌ 
பாடுபடுறோம்‌. இந்த நாயி இப்பமே இப்பிடிச்‌ சொல்லுதுக்கா. எந்த நேரம்‌ பாத்தாலும்‌ டி.வி. 


பாத்துக்கிட்டு படிக்கவே மாட்டேம்ங்கான்‌. 


“அப்பிடியே வாயி மேல ரெண்டு போடுங்க. அதென்ன இந்த வயசு லயே செத்துப்‌ போறெம்னு 
பேசுறது. அவுகப்பா வரவும்‌ சொல்லுங்க. அரட்டி வுட்டுட்டுப்‌ போகட்டும்‌.” 


2 





“ அவுகப்பாதான... அவரு குடுக்குற செல்லந்தான்‌ இவெங்‌ கெட்டு குட்டிச்‌ செவராப்‌ போறான்‌. 
பத்‌ தாக்கொறைகீகி அவுகாத்தா ஒண்ணு. இந்தக்‌ கெழவி என்ன சொல்லுதுங்கிறீங்க. நானு 
ரொம்பக்‌ கண்டுசனா இருக்கப்‌ போயித்தான்‌ இவெங்கெட்டுப்‌ போறானாம்‌, என்னத்தச்‌ 


சொல்லுவீங்க?” 


““ஆமங்க. சின்னப்‌ பெயதான. கொஞ்சம்‌ ஃப்ரீயா உடனுங்க. ரொம்ப அடக்கிவச்சம்னா 
இப்படித்தான்‌. இந்த வயசுல எதுக்குங்க டியூசன்‌? நீங்க டீச்சர்தான? நீங்களே வீட்டுல வச்சுச்‌ 
சொல்லிக்‌ குடுக்கலாம்ல?”” 


““ஓங்கதிட்டப்‌ போயி நாஞ்‌ சொன்னம்‌ பாருங்க. எனக்கு வேலையே சரியாப்போகுதுங்க. இப்பப்‌ 
படிக்கலன்னா பின்னால ரொம்பக்‌ கஷ்டப்படுவான்ல. அவென்‌ வாயில சூடு போட்டா இப்பிடி 


இனிமே பேச மாட்டான்‌!” சொல்லிக்கிட்டே வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டா. 


அவனோட அப்பாவப்‌ பெத்த பாட்டி ஆராயி அவுங்களோடதான்‌ இருக்காங்க. ஆனந்துக்குப்‌ 





பாட்டிகிட்ட ரொம்ப ஓட்டுதல்‌. பாட்டிய அவனோட வயசுப்‌ பிள்ள மாதிரி வச்சு 
வெளையாடுவான்‌. பாட்டியும்‌ பேரனுக்கு ஈடு குடுத்து சின்னப்‌ பிள்ள மாதிரியே 
வெளையாடுவாங்க. அவுங்க ரெண்டு பேரும்‌ வெளையாடுறதயும்‌, பேசுறதயும்‌ பாத்தா 
மத்தவுங்களுக்குச்‌ சிரிப்பா இருக்கும்‌. 


ஆராயிப்‌ பாட்டி ஆனந்துக்கு நெறய்ய கத சொல்லுவாங்க. பாட்டுச்‌ சொல்லிக்‌ குடுப்பாங்க. செல 
நேரத்துல ஆனந்து பாட்டிக்குக்‌ கத சொல்லுவான்‌; பாட்டுச்‌ சொல்லிக்‌ குடுப்பான்‌, பாட்டி யும்‌ 
சின்னப்புள்ள கணக்கா ஆடி ஆடிச்‌ சொல்லுவாங்க. 


ஆனந்துக்குக்‌ கடவுளப்‌ பத்தியும்‌ பாட்டி சொல்லிக்‌ குடுப்பாங்க. அவனும்‌ ஒரு கொணம்‌ 
வந்துச்சுன்னா ரொம்ப ஆர்வமாக கேப்பான்‌. கேள்விக்கு மேல கேள்வி கேப்பான்‌. பாட்டியும்‌ 
எல்லா கேள்விக்கும்‌ சலிக்காம பதில்‌ சொல்லு வாங்க. ஆனந்துக்குப்‌ பாட்டியப்‌ புடிச்சுப்‌ 
போனதுக்கு இதுவும்‌ ஒரு காரணம்‌. அவுங்கம்மாவுக்குக்‌ கொஞ்சங்கூட பொறும கெடையாது. 
அவெங்‌ கேள்வி கேட்டாலே, எரிஞ்சு எரிஞ்சு கத்துவாங்க. அதுனால பாட்டிகிட்‌ டதான்‌ 
அம்புட்டுக்‌ கேள்வியும்‌ கேப்பான்‌. 


ஒவ்வொரு நாளும்‌ சாயங்காலத்துல பாட்டிக்கும்‌ பேரனுக்கும்‌ காரசாரமான வாக்குவாதம்‌ 
நடக்கும்‌. எல்லாம்‌ டியூசன்‌ சமாசாரந்தான்‌. டியூசனுக்குப்‌ போகாம இருக்குறதுக்கு என்னென்‌ 





னமோ செஞ்சு பாப்பான்‌. பாட்டிக்குக்‌ கூட அவன அனுப்பாம இருக்கலாம்னு தான்‌ தோணும்‌. 
ஆனா, அவுகம்மாவுக்கு அவன்‌ டியூசனுக்குப்‌ போகாததுதெரிஞ்சா அம்புட்டுதான்‌. ஆராயிப்‌ 
பாட்டிய வார்த்தையாலயே சாகடிப்பா! 


வயசுல பெரியவுங்களா இருந்தாலும்‌, தன்னோட புருசனப்‌ பெத்த மாமியாரா இருந்தாலும்‌ 
கண்ணுமண்ணு தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம்‌ பேசுவா. அவளோட புருசனும்‌, 
பொண்டாட்‌ டிக்குத்தான்‌ சப்போர்ட்டாப்‌ பேசுவான்‌. ஆராயி பக்கம்‌ நியாயம்‌ இருக்குன்னு 
தெரிஞ்சாக்கூட அவனால அவுகளுக்குச்‌ சப்போர்ட்டா பேசிட்டு வீட்டுல இருக்க முடியாது. 
மொத்தத்துல அந்த வீட்டுல மல்லிகா வச்சதுதான்‌ சட்டமா இருந்துச்சு. 








போன வாரத்துல ஒரு நாளு, ஆனந்து தெருப்‌ பிள்ளைகளோட பழைய சைக்கிள்‌ டயர உருட்டி 
வெளாண்டுட்டு இருந்தான்‌. ஆராயி அவன டியூசனுக்கு அனுப்பப்‌ படாத பாடுபட்டுக்கிட்டு 
இருந்தா. அவெம்‌ பின்னாடியே ஓடி யோடிக களச்சுப்போனா. கடைசியா ஒருவழியா அவனும்‌ 





டயர உருட்டிக்‌ கிட்டு வீடு வந்து சேந்தான்‌. அவன வீட்டுக்குக்‌ கொண்டுட்டு வந்ததே பெரிய 





சாதனன்னு மனசுக்குள்ள நெனச்சுச்‌ சந்தோசப்‌ பட்டுக்கிட்டா. 


அவளோட பெரிய சைஸ்‌ ஒடம்பத்‌ தூக்கிக்கிட்டு அவம்‌ பின்னாடி ஓடுறதுக்கு அவளால 
முடியாதுதான்‌. இருந்தாலும்‌ மருமகள நெனச்சுட்டா மலைக்காம ஓடுவா. வீட்டுக்கு வந்த ஆனந்த 
எப்பிடியாச்சும்‌ தாஜா பண்ணி டியூசனுக்குக்‌ கூட்டிட்டுப்‌ போயிடணும்னு நெனச்சுக்கிட்டு, 





அவங்கிட்ட ரொம்பப்‌ பிரியமாச்‌ சொன்னா... ““ 


கண்ணே ஆனந்து, இன்னிக்கு மட்டுக்கும்‌ 
டியூசனுக்குப்‌ போயிட்டு வந்துருய்யா, ஏஞ்‌ சாமி! எஞ்‌ செல்லக்குட்டில்ல. ஒங்கம்மா வந்தா 
என்னிய மென்னு துப்பிடுவாடா. இன்னிக்கு மட்டும்‌ போயிட்டு வநீதுருய்யா. ஏ ராசா... எந்தங்கக்‌ 


கட்டில்ல.” 


ஆனந்தும்‌ பதிலுக்குக்‌ கெஞ்சலா சொன்னான்‌. “பாட்டி பாட்டி, இன்னிக்கு ஒரு நா மட்டும்‌ நானு 


22 





டியூசனுக்குப்‌ போகல பாட்டி. நாளைலருநீது கண்டிப்பா போவேன்‌. 
“ஒங்கம்மா வந்து கேட்டா, என்னடா சொல்ல? நீயி தப்பிச்சுருவ. என்னத்தாண்டா வைவாங்க. 


“அம்மா வந்து கேட்டா நானு டியூசனுக்குப்‌ போனேன்னு சொல்லிடு. அம்மா எனக்குத்‌ இங்க 
வாங்கிட்டு வாரதுல ஒனக்கும்‌ கொஞ்சம்‌ தருவேன்‌””- சர்வசாதாரணமாச்‌ சொன்னான்‌. 


அதக்‌ கேட்ட ஆராயிக்குத்‌ தூக்கிவாரிப்‌ போட்டுருச்சு. பதற்றத்தோட அவங்கிட்ட சொன்னா... 
“அது தப்புடா செல்லம்‌. பொய்‌ சொல்லக கூடாதுய்யா. இந்த வயசுல இம்புட்டுச்‌ சளுவா பொய்‌ 


22 


சொல்லுறியே. பொய்‌ சொன்னா சாமிக்குப்‌ புடிக்காது ராசா. 
“ எனக்குந்தான்‌ டியூசனுக்குப்‌ போகப்‌ புடிக்கல. அதுக்கென்ன சொல்ற? சாமிக்கு மட்டும்‌ 
புடிக்காதுங்கற..?”ூ- ஒரு அதட்டலோடு முடிச்சான்‌. 


ஆராயிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம்‌ அமைதியா இருந்தா. அந்த நேரத்தப்‌ 
பயன்படுத்தி ஆனந்து மறுபடியும்‌ டயரத தூக்கிட்டு ஒரே ஓட்டமா வெளிய ஓடிட்‌ டான்‌. ஆராயி 
அப்படியே வாசலுல ஒக்காந்து, எதுத்த வீட்டுக்கார லச்சுமியம்மாட்ட பொலம்‌ புனா... ““நீங்களும்‌ 
பாத்துட்டுதான இருக்கீங்க. இந்தப்‌ பொடியன்‌ என்னிய என்ன பாடுபடுத்‌ துறாம்னு பாருங்க. 
இந்தா ஓடியே போயிட்டான்‌. இனி அவுகம்மாக்காரி வந்தா என்னென்ன கேள்வி 
கேக்கப்போறாளோன்னு நெனச்சா இப்பமே பயம்மா இருக்குது. இந்தப்‌ பெயலுக்கு அதெல்லாம்‌ 
எங்க தெரியுது. சொல்லச்‌ சொல்ல ஓடிட்டானே. எனக்கு அவம்‌ பின்னாடி ஓட முடியுமா என்ன? 
இதச்‌ சொன்னம்னா, “வீட்ல ஒக்காந்துட்டுத்‌ திங்கிறீல்ல, ஓடணும்‌. திங்கற சோறு சீரணிக்க 
வேணாமா? அதுக்காச்சும்‌ ஓடணும்‌ பா. இந்த வயசுல நானு இப்பிடி ஏச்சும்பேச்சும்‌ 
வாங்கிக்கிட்டு இந்தக்‌ கொடல ரொப்பணும்னு கடவுளு எந்தலைல எழுதியிருக்காரு.” 


லச்சுமியம்மா சொன்னாங்க... “அந்தப்‌ பயலக்‌ கொஞ்சம்‌ நேரமாச்சும்‌ வெளாடவுடணும்‌, 
பள்ளிக்கூடம்‌ போய்‌ வந்த ஒடனே டியூசன்ல போயிப்‌ படின்னு வெரட்டுனா, அவனுக்குப்‌ படிப்பு 
மேல சலிப்புதான்‌ தட்டும்‌. அவுகம்மா டீச்சர்தான. அவன சாயங்காலம்‌ சிதத நேரம்‌ 
வெளையாடவுட்டுட்டுப்‌ பெறகு அவுகளே அவனுக்குச்‌ சொல்லிக்‌ குடுக்கலாம்ல?”” 





“அவா எங்க சொல்லிக்‌ குடுப்பா. அவளுக்கு இத்தினிகூட பொறும கெடையாது. அவகிட்ட 
படிக்கப்‌ போனாம்னா இவென்‌ அடிவாங்கியே சாக வேண்டியதுதான்‌. ஆனாலும்‌, இவனுக்கு 
அவுகம்மாதான்‌ லாயக்கு. நம்ம இவ்வளவு கெஞ்சுறமே... கொஞ்சமாவது மதிக்கிறானான்னு 


பாருங்க.” 


ஆராயி பேசிட்டு இருக்கையிலயே மல்லிகா வீட்டுக்கு வந்துட்டா. வந்ததுமே, ““அவனெங்க? 
டியூசனுக்குப்‌ போயிருக்கானா?”னு படபடன்னு கேட்டா. ““நானு எவ்வளவோ சொல்லிப்‌ 
பாத்தேன்‌. கேக்க மாட்டேனுட்டான்‌. டயரத்‌ தூக்கிட்டு வெளாடப்‌ போயிட்டான்‌!” ”-ஆராயி 
பயந்து பயந்து சொல்லி முடிக்கும்‌ முன்ன மல்லிகா வாய்க்கு வந்ததெல்லாம்‌ சொல்லி 


122 








வஞ்சுக்கட்டே வெளிய போனா. வெறி புடிச்சவ மாதிரி கத்திக்‌ கத்திக்‌ கூப்புட்டா. ““லேய்‌ 
ஆனந்து, டியூசனுக்குப்‌ போகாமெ இங்க என்னடா ஆட்டம்‌ போட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுல 





ஒரு கிறுக்கி கெடக்கா. பிள்ளைய டியூ சனுக்குக்கூட கூட்டிட்டுப்‌ போமாட்டா. தெண்டத்துக்குத்‌ 





தின்னுட்டு நாயி கணக்கா வீட்டக காத்துகிட்டு கெடக்கா. ஏம்லே டியூசனுக்குப்‌ போகல?””- 
அதட்டலா கேக்கவும்‌, ஆனந்து பயந்து போயி “பாட்டிதான்‌ இன்னிக்கி டியூசனுக்குப்‌ போக 
வேண்டாம்னு சொன்‌ னாங்கன்னு இழுத்தான்‌. மல்லிகா ஆத்துரமாக்‌ கத்துனா. 
“அவளுக்கென்னடா, ஒன்னியக்‌ கொண்டு போயி வுடுறதுக்கு ஒடம்பு வலிச்சுப்‌ போயி 
ஓக்காநீதுருப்பா. சும்மாதீ தின்னுட்டு தின்னுட்டு ஒடம்பு பெருத்துப்போனா எப்பிடி நடக்க 
முடியும்‌??? 








இதக்‌ கேட்டுப்‌ பதறிப்‌ போன ஆராயி, லச்சுமியம்மாவ சாட்சிக்குக்‌ கூப்புட்டு பரிதா பமாச்‌ 
சொன்னா... ““நீங்களும்‌ பாதீதுட்டுதான லச்சுமியம்மா இருக்கீங்க. இந்தப்‌ பையன்‌ என்ன 
சொல்றாம்னு பாருங்க. நானு அவன டியூசனுக்குப்‌ போக வேண்டாம்னு சொன்னனாம்‌. ஏண்டா 
இப்பிடி இந்த வயசுலயே அபாண்டமா பொய்‌ சொல்ற? நானாடா போ வேண்டாம்னு 


சொன்னேன்‌. '்‌ 


“ செய்றதயு செஞ்சு போட்டு இப்ப எம்‌ பிள்ள பொய்‌ சொல்லுதுன்னா சொல்றீக? அவஞ்‌ சின்னக்‌ 





கொழந்த. பொய்‌ சொல்ல மாட்டான்‌!””- மல்லிகா தீர்க்கமாச்‌ சொன்னா. இதக்‌ கேட்ட 
லச்சுமியம்மா வந்து சொன்னாங்க, “*இல்லங்க, அவுங்க எத்தனையோ தடவ அவனக்‌ கூப்புட்டுப்‌ 
பாத்தாங்க. அவன்‌ அவுகள ஏமாத்திட்டு ஓடிப்‌ போயிட்டானுங்க. நாங்களும்‌ பாத்துட்டுதாங்க 
இருந்தோம்‌.” 

“நீங்க சும்மா இருங்கக்கா. ஒங்களுக்குத்‌ தெரியாது. சின்னக்‌ கொழந்தைங்க பொய்‌ 
சொல்லாதுங்க. எனக்குத்‌ தெரியும்‌. லேய்‌! நாளைலருந்து ஒழுங்கா டியூசன்‌ போயிடணும்‌. 
புருஞ்சுதா?”'- மல்லிகா கேக்கவும்‌, நல்ல பிள்ளையா தலயாட்டிட்டு, அம்மா கையப்‌ 
புடுச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான்‌. போம்போதே ஆராயிய ஒரு தினுசாப்‌ பாத்துட்டுப்‌ 
போனான்‌. ஆராயி அவனப்‌ பரிதாபமாப்‌ பாத்தா. 





கொஞ்ச நேரத்துல பாட்டின்னு வந்து மடில ஒக்காரவும்‌ “என்‌ செல்லம்‌'னு அவனக்‌ கண்ணு 
கலங்க அணச்சுக்கிட்டா. அதப்‌ பாத்த ஆனந்து கையில இருந்த வடையத்‌ தின்னுக்கிட்டே 
சதீதமாச்‌ சொன்னான்‌... “அம்மா, பாட்டி அழுவுறாங்க. நீங்க எதுக்கு அவுங்களத்‌ திட்டுனீஙக?”” 





ஆராயி அவசர அவசரமா ஆனந்தோட வாயப்‌ பொத்துனா. மெதுவா அவங்கிட்ட கெஞ்சுனா. 
“ ஐயய்யோ! கத்தாத செல்லம்‌. நானு அழுவலடா. கண்ணுல தூசி உழுந்துருச்சு. அதான்‌!” 


அதுக்குள்ள மல்லிகாவோட சத்தம்‌ உள்ளயிருந்து கேட்டது... “இப்ப என்ன 
சொல்லிட்டாங்கன்னு இழுவிட்டு இருக்காங்க. இப்பிடி வெளக்குவைக்கிற நேரத்துல கண்ணீர்‌ 
உட்டா வீடு விருத்தியாகுமா? இந்த வீடு வெளங்காமப்‌ போகணும்னுதான அவுங்க எண்ணம்‌. 
அதான்‌ ஈங்க முன்ன கண்ணீரு வந்துரும்‌. கள்ளக்‌ கண்ணீரு.” 


ஆராயி எதுவும்‌ சொல்லாம அமைதியா இருந்தா. அவளோட மொகத்தப்‌ பாத்த ஆனந்து 
சொன்னான்‌... ““ இல்லம்மா, பாட்டி அழுவல. சும்மா சொன்னேன்மா. ”” 


“நீ ஒரு கூமுட்டடா. ஒன்னிய அப்பிடிச்‌ சொல்லச்‌ சொன்னாங்களாக்கும்‌. இந்த வயசுலயே 
ஒனக்குப்‌ பொய்‌ சொல்லக கத்துக்‌ குடுக்காங்க பாரு. இவுங்க இருக்குற வரைக்கும்‌ நீயி உருப்பட 


மாட்ட!” 


ஞாயித்துக்‌ கெழம காலைல மல்லிகாகூட வேல பாக்குற டீச்சர்‌ வீட்டுல ஏதோ விசேசம்னு 
மல்லிகா கெளம்பிப்‌ போனா. போம்போது ஆராயிட்ட கண்டுசனாச்‌ சொல்லிட்டுப்‌ போனா... 
“அவன வெளிய உடாதீங்க. வீட்டுக்குள்ளயே வெளாடவைங்க. சரி சரின்னு 
மண்டையஆட்டிட்டு, உட்டுத தொலசசுராதீங்க. கண்ட கண்ட பெயல்களோட சேந்து கெட்டுக்‌ 





குட்டிச்செவராப்‌ போவான்‌.” 


ஆராயி அமைதியா இருந்தா. அம்மா போகவும்‌, ஆனந்தன்‌ வெளிய போயி வெளாடணும்னு 
நச்சரிக்கத்‌ தொடங்கிட்டான்‌. எல்லா வகைலயும்‌ ஆராயிய ஏமாத்திப்‌ பாத்தான்‌. ஆராயியும்‌ 
சளைக்காம அவன மடக்கி மடக்க வீட்டுக்குள்ள போட்டு வெளாட்டு சொல்லிக்‌ குடுத்துக்கிட்டு 





இருந்தா. ஆனா, அது ரொம்ப நேரம்‌ பலிக்கல. அதுனால அக்கம்பக்கத்துல இருந்த பிள்ளைகள 
வீட்டுக்கும்‌ கூட்டியாந்து ஆனந்தோட வெளாட வுட்டா. பிள்ளைங்க வெளாண்டுட்டு 
இருக்கைலயே ஆராயிக்கு மல்லிகாவெ நெனச்சு பயமா இருந்துச்சு. திடுதிடுப்புனு அவ திரும்பி 
வந்துட்டா, அம்புட்டுதான்‌. பிள்ளைகள எதுக்கு வீட்டுக்‌ குள்ள சேத்து வச்சுருக்கன்னு கத்துவா. 





அதுனால பிள்ளைங்கள வீட்டுக்குப்போகச்‌ சொன்னா. 


““இவுங்கம்மா வார நேரமாச்சு. நீங்கள்லாம்‌ வீட்டுல போயி சாப்புட்டுட்டு அப்பறமா வாங்க, 





என்ன!” 


ட்‌ 2 


“எங்களுக்குப்‌ பசிக்கல பாட்டி. நாங்க இங்கயே இருந்து வெளையாடுறோம்‌””- பிரகாஷ்‌ 


சொல்லவும்‌, மத்த பிள்ளைகளும்‌ அதையே சொல்லிட்டு வெளையாட்ட தொடர்ந்தாங்க. 


*“ஆனந்தோட அம்மா இப்ப வநீதுருவாங்கடா. வந்தா திட்டுவாங்கடா. போயிட்டு சாயந்தரமா 


வாங்க, என்ன...” 


ஆனந்து பாட்டியத்‌ திட்டுனான்‌... ““அவுங்களப்‌ போச்‌ சொல்லாத கெழவி. அவுங்க போனாப்‌ 
கன்னா நானும்‌ அவுங்களோட வெளிய போயி வெளாடுவேன்‌. நீ என்னிய வுடாட்டி அம்மாட்ட 
ஒன்னியச்‌ சொல்லிக்‌ குடுப்பேன்‌. வெளிப்‌ பிள்‌ ளைகள வீட்டுக்குள்ள வுட்டன்னு சொல்வேன்‌. 


ஒன்னிய அம்மாட்ட நல்லா மாட்டிவப்பேன்‌!”” 


“அடப்‌ பாவிப்‌ பெயலே, நீயி வெளாடுறதுக்‌ குத்தானடா அவுங்களக கூட்டியாநதேன்‌. இப்பெ 





22 


ஏம்‌ மேல பழியப்‌ போடுற. அதாண்டா, நல்லதுக்கே காலமில்லடா. 


“அப்ப இவுங்களப்‌ போச்‌ சொல்லாத!” 

“அவுகள்லாம்‌ அவுங்க வீட்டுல போயிச சாப்புட்டு வருவாங்கடா' ன்னு சொல்லி ஒருவழியா 
சாப்புட்டுட்டு வநதுரணும்‌... சாப்புட்டுட்டு 
வந்துரணும்‌””னு திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்லி அனுப்புனான்‌ ஆனந்து. பிள்ளைங்க போன பெறகு 


௦௦ 


அனுப்பிட்டா. அவுங்க போம்போது, 


ஆனந்துக்கு வீட்டுல இருப்புக்கொள்ளல. அவனும்‌ வெளிய போகணும்னு அடம்‌ புடிச்சான்‌. 
“ பிள்ளைங்களலாம்‌ சாப்புட்டு இங்க வருவாங்கடா. நீயும்‌ சாப்புடுடா''னு ஆராயி கெஞ்சுனா. 


ட்‌ 2 


[4 ட ட ட உரு 
எனக்குச்‌ சாப்பாடு வேணாம்‌. 


“அவுங்கள்லாம்‌ வர முன்னாடி நீயி சாப்பிட்டாதீதான அவுங்க வந்ததும்‌ அவுங்களோட 
வெளாடலாம்‌. சீகீகிரமாச சாப்புடு. ஏஞ்‌ செல்லம்ல.” 


“ அவுங்கள்லாம்‌ இனி வர மாட்டாங்க. நீயி சும்மா சொல்ற.” 


“அவுங்க வராட்டிப்‌ போறாங்க. நம்ம ரெண்டு பேருமா வெளாடலாம்‌.”” 


“ ஓங்கூட நானு வெளாட மாட்டேன்‌. அவுங்கதான்‌ வரணும்‌. நீயி எதுக்கு நாயே அவுங்கள 
அனுப்புன?” 


“ அப்பிடிப்‌ பேசக்‌ கூடாதுப்பா, பாட்டி நாநீதான அப்ப அவுங்களப்‌ போயிக கூட்டியாநீதேன்‌. அது 





மாதிரி திரும்பவும்‌ போயிக கூட்டியாருவேன்‌. சரியா?” 


“பெரிய பாட்டி... இப்பப்‌ போயிக கூட்டிக்கிட்டு வா. அப்பத்தான்‌ சாப்புடுவேன்‌. இல்லன்னா 


நானு போறேன்‌.” 


ஒடனெ ஆராயி அவெங்கிட்ட ஒரு பத்து ரூவாத தாளக்‌ காட்டிச்‌ சொன்னா... “அம்மா வார 
வரைக்கும்‌ நீயி ஏங்கூட வீட்டுலயே இருந்தீன்னா பாயிட்ட ஒனக்குப்‌ பிரியாணி வாங்கித்‌ 


92 


தருவேன்‌. 


“எந்த பாயிட்ட?”” 


“இந்த வண்டில வச்சுத்‌ தள்ளிட்டு வந்து பஸ்டாண்டுகிட்ட விக்கிறாரே... சர்தாரு பாயி. 
அவருட்ட 


| 2 
“என்ன பிரியாணி??? 
“ கோழிக்கறி பிரியாணி. அன்னிக்கி ஒரு நாளு அப்பா வாங்கித்‌ தந்தாரே அந்த பிரியாணி. சரியா?” 


“சரி, போயி வாங்கிட்டு வா!” 


“இப்ப எங்க இருப்பாரு? சாயங்காலநதான அவரு வருவாரு. அப்ப வாங்கித்‌ தாரேன்‌. இப்ப நீயி 
சாப்புட்டுரு. வா, பாட்டி ஒனக்கு ஊட்டிவுடுறேன்‌. 


92 


ஆராயி ஊட்டிவுட, ஆனந்து சாப்பிட்டான்‌. ஆராயியும்‌ சாப்பிட்ட பெறகு வெளிக்‌ கேட்டு, உள்‌ 








கதவு எல்லாத்தையும்‌ பூட்டிட்டா ஒரு பாயப்‌ போட்டு படுத்தா. ஆனந்தையும்‌ படுக்கச்‌ சொன்னா. 
அவம்‌ படுக்கல. பாட்டி பக்கத்துல ஒக்காநதுக கிட்டான்‌. 


ஆனந்துக்குப்‌ பிரியாணின்னா ரொம்பப்‌ புடிக்கும்‌. பிரியாணிய நெனச்சுக்கட்டே எந்துருச்சு 
வீட்டுக்குள்ள அங்கிட்டும்‌ இங்கிட்டுமா நடந்தான்‌. “பாட்டி! போயி பிரியாணி வாங்கிட்டு 





வானு பொழுதன்னிக்கும்‌ நச்சரிக்க ஆரம்பிச்சான்‌. ஆராயியும்‌ “இந்தா இப்பப்‌ போறேன்‌... 
அப்பப்‌ போறேன்‌”னு தாக்காட்டிக்கிட்டே படுத்துக்‌ கெடந்தா. 


ட்‌ 2 


“பாட்டி, எங்க... ரூவாயக காட்டு. நீயி நெசமாலுமே ரூவா வச்சிருக்கியான்னு பாப்பம்‌.” 
“இந்தா பாரு செல்லம்‌. பத்து ரூவா. கண்டிப்பா ஒனக்கு கால்‌ பிளேட்டு பிரியாணி வாங்கித்‌ 
தருவேன்‌. ஆனா, நீ மட்டும்‌ அம்மா வார வரைல வெளியவே போகக்‌ கூடாது. வீட்டுக்குள்ளயே 
இருந்தாத்தான்‌ பிரியாணி. வெளிய போனா பிரியாணி கெடையாது!””- சொல்லிக்கிட்டே 
ரூவாயக காட்டுனா. 

“பாட்டி, நீயி இப்ப மொதல்ல போயி பிரியாணி வாங்கிட்டு வா. நானு வீட்டுக்குள்ளயே 
வெளாண்டுட்டு இருக்கேன்‌.” 


“இப்ப பிரியாணி போட்டுருக்க மாட்டாங்கல்ல. கரெக்டா ஏழு மணிக்குத்தான்‌ பாயி வண்டியத்‌ 
தள்ளிக்கிட்டு வருவாரு. அப்பப்‌ போயி வாங்கிட்டு வாரேன்‌.” 


“நானும்‌ ஓங்கூட கடைக்கு வருவேன்‌. சரியா?”” 


“சரி, நம்ம ரெண்டு பேரும்‌ போயி வாங்கியாரலாம்‌. என்ன)?”” 


(2 அத. 92 


6 


கொஞ்ச நேரங்‌ கழிச்சு மறுபடியும்‌ ஆரம்பிச்சான்‌. “பாட்டி, இப்பக்‌ கொண்டாந்‌ துருப்பாரா?”” 


“இல்லடா... இன்னும்‌ மணி ஆகலையே! சரி, நானு பொடவைய வச்சு ஒனக்கு ஊஞ்சல்‌ 


92 


கட்டிவுடட்டா? நீயி ஊஞ்சலாடிக்கிட்டே இருக்கியா! 


“ வேணாம்‌. ஊஞ்சல்‌ வெளாட்டுக்கு நானு வரல.” 
“சரி, அது வேணாம்‌. ஒனக்குப்‌ புடிச்ச கள்ளம்‌ போலீசு வெளாட்டு வெளாடலாம்‌. நாந்தாங்‌ 
கள்ளனாம்‌. நீதான்‌ போலீசாம்‌!”” - சொல்லிட்டு எந்திருச்சு உக்காந்தா. 


“சரி, அப்ப வெளிய போயி வெளாடுவோம்‌, வா.” 


2 


“ வெளிய ரொம்ப வெயிலா இருக்குடா. வீட்டுக்குள்ளயே வெளாடுவோம்‌.” 
“ வீட்டுக்குள்ளன்னா நானு வரல.” 
ஆராயி எதுவும்‌ சொல்லாம மறுபடியும்‌ படுத்தா. 


கொஞ்ச நேரம்‌ அமைதியாவே இருந்த ஆனந்து திடீர்னு கேட்டான்‌. “நானு வீட்டுக்குள்ளயே 
இருந்தா பிரியாணி வாங்கித்‌ தருவியா? வெளிய போனா தர மாட்டியா?” 


“ஆமா, வீட்டுக்குள்ளயே இருந்தாத்தான்‌. இல்லன்னா கெடையாது”. ஆனந்த உள்ள மடக்கிப்‌ 
போடுறதுக்கு நல்ல வழியக்‌ கண்டுபுடிச்சுட்ட திருப்தில ஆராயி கண்ண மூடித்‌ தூங்க ஆரம்பிச்சா. 
கொஞ்ச நேரம்‌ ஆனந்து எதுவுமே பேசல. ஆராயியிக்குத்‌ தூக்கம்‌ கண்ண இழுத்துக்கிட்டுப்‌ 
போச்சு. ஒண்ணுக்கு வருதுன்னு அவள உசுப்புனான்‌. தூக்கத்துல சாவிய எடுத்து நீட்டுனா. கதவத்‌ 
தெறநதுட்டு வெளிக்‌ கேட்டுக்கு வந்தான்‌. கேட்டுகிட்ட நின்னபடியே ஆராயிட்டக கேட்டான்‌... 


“ பாட்டி, நீயி என்ன சொன்னெ? வீட்டுக்குள்ளயே இருந்தாத்தான்‌ பிரியாணி வாங்கித்‌ தருவியா? 
வெளிய போனா தர மாட்டியா? சரி; எனக்குப்‌ பிரியாணி வேணாம்‌!””- சொன்ன வேகத்துல 
கேட்டு மேல ஏறிக குதிச்சு ஓடியே போயிட்டான்‌. 


அரக்கப்பரக்க எநீதிருச்ச ஆராயிக்கு கையும்‌ ஓடல; காலும்‌ ஓடல. கேட்டுக்கு வெளிய 
நின்னுக்கிட்டு சத்தம்‌ போட்டா... ““டே௰ய்‌ ஆனந்து, இந்தா இப்ப பிரியாணி வாங்கப்‌ 
போறேண்டா; வந்துருடா, டேய்‌..!””- கதீதும்போதே அவளுக்குச்‌ சிரிப்பும்‌ அழுகையும்‌ சேந்தே 
வந்துச்சு. 


**அடுத்து என்ன நடந்திருக்கணும்னா...”” 
ஷங்கர்பாபு 


2 


்‌ “அ டுத்து என்ன நடந்திருக்கணும்னா...” 


நநீதகுமாரை ஏதாவது பத்திரிகையிலிருந்து 
அந்தரங்க சர்வேக்காக அணுகலாம்‌. முதல்‌ 
அனுபவம்‌ எந்த வயதில்‌ கிடைத்தது? 


சிநேகிதிகளை மாற்றிக்கொண்டு 
இருக்கிறீர்களா? இதுவரை எத்தனை 
பேருடன்‌ நெருக்கம்‌? போன்ற 


கேள்விகளுக்கு அவனால்‌ 
ஆராய்ச்சியாளர்களைத்‌ தஇிடுக்கிடவைக்க 


முடியும்‌. 


“இன்பம்‌, பரவசம்‌, சந்தோஷம்‌... இந்த 
வார்த்தைகளுக்கெல்லாம்‌ உதாரணம்‌ 
காட்ட கடவுள்‌ கஷ்டமே படலை. 
ஃபிகர்களைப்‌ படைச்சுட்டு 
ஒதுங்கிட்டான்‌. ஹார்மோன்கள்‌ தங்கள்‌ 
கடமையைச்‌ செய்யும்‌ போது 





தடுக்கிறதுக்கு நாம யாருடா?” என்பான்‌. 


ப்‌ 


“என்னது, 


அப்படிப்பட்ட நநது என்னிடம்‌ அநதரங்கமாகப்‌ பேசியதில்‌ அதிர்ச்சியடைந தான்‌. 
இந்த முப்பத்தி ரண்டு வயசுலயும்‌ இன்னும்‌ எக்ஸ்பீரியன்ஸ்‌ இல்லையா? எப்பிடிரா?”்‌ 


“இல்ல நந்து, இப்படியே இருந்துட்டேன்‌''- அவன்‌ முன்‌ பரிசுத்தமானவனாகக்‌ காட்சி யளிக்க 
விரும்பினேன்‌. 


“அப்ப, உன்னை டாகடர்‌ கிட்டே காட்டிக்‌ குணப்‌ படுத்தணும்‌. பெரிய பெரிய நிஷிகளே தடுக்கி 
விழுந்த ஃபீல்டுடா இது!” என்றான்‌ அந்த உல்லாச. ““நிஜதீதைச்‌ சொல்லு. எந்தப்‌ பொண்ணோட 





யும்‌ உனக்குப்‌ பழக வாய்ப்பு கடைச்சதே இல்லியா)?”” 

அப்போதுதான்‌ பவிதரா வைப்‌ பற்றி சொன்னேன்‌. 

பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்தது இது. பவிதரா வுக்கும்‌ எனக்கும்‌ ஏறக்குறைய ஒரே 
வயது. ப்ளஸ்‌ டு-விலிருந்து பழக்கம்‌. அவள்‌ கல்லூரியை முடித்தபோது என்‌ வீட்டில்‌ 
திரிக்கெட்டையும்‌ டி.வி-யையும்‌ திட்டி, அவைதான்‌ என்‌ தோல்‌ விக்குக்‌ காரணம்‌ என்றார்கள்‌. 


ட்‌ 2 


“உன்னோட நோட்ஸ்‌ ஏதா வது கொடுத்து ஒப்பேத்தி விடேன்‌.” 
““நானாச்சு'' என்றாள்‌ பவித்ரா. கொஞ்ச நேரம்‌ கெளரவம்‌ பார்த்துவிட்டு ஒப்புக்‌ கொண்டேன்‌. 


அவளது அப்பா, அம்மா பாங்க ஊழியர்கள்‌. அவர்களின்‌ மதிய உணவு பாங்கீகில்‌. 


பவிதீராவின்‌ அறை. லுங்கி, நைட்டி, தனிமை. 





“அதே ரூம்ல சாத்தானும்‌ ஒரு ஓரமா உக்காந திருப்பானே...”” என்றான்‌ நந்து. 


மெக்கானிக்ஸ்‌, மாடர்ன்‌ அல்ஜீப்ரா, லீனியர்‌ புரொகிராமிங்‌, போன வருடக்‌ கேள்விகள்‌, இந்த 
வருடம்‌ கேள்வித்‌ தாளில்‌ இடம்பெறச்‌ சாத்தியமுள்ள கேள்விகள்‌, பல்வேறு கல்லூரிகளிலும்‌ 
மாடல்‌ டெஸ்ட்களில்‌ கேட்கப்‌ பட்ட கேள்விகள்‌... இவை தவிர, பேசுவதற்கு வேறு 
விஷயங்களும்‌ இருக்கின்றன என்பது சீக்கிரமே இரண்டு பேருக்கும்‌ புரிந்து போனது. 


நான்‌ பேசத்‌ தயங்கிய பல விஷயங்களையும்‌ பவித்ரா சகஜமாகப்‌ பேசினாள்‌. உதாரணம்‌, ““என்‌ 


ஃப்ரெண்ட்ஸ்லாம்‌ என்னை நாட்டுக்கட்டைனு சொல்றாங்க.” 


“இப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்னா...'” என்றான்‌ நந்து. கடந்த காலத்துள்‌ அழைத்துச்‌ 
சென்றான்‌. 
“ஏன்‌ இப்படி உன்னைத்‌ தப்பா பேசறாங்க? ஃப்ரெண்ட்ஸா அவங்க? துரோகிங்க... சரியான 


நாட்டுக்கட்டைன்னுல்ல சொல்லியிருக்கணும்‌!”” 


முல்தானியா மிட்டியை முகத்தில்‌ அப்பிக்கொண்டு இருந்த தினத்தில்‌, ““பாலு”' என்றாள்‌ 
தேவதைத்தனமாக. 


“என்னைப்‌ பத்தி என்ன நினைக்கிறே? என்‌ அழகோட ப்ளஸ்‌ பாயின்ட்‌ எதுன்னு உனக்குத்‌ 





தோணுது? கண்களா, மூக்கா, உதடா... இல்ல வேற எதுவுமா?”” 
“சொல்லேன்‌ பாலு.” 
“இப்ப அதுக்கென்ன? அழகு நிலையற்றது” என்றேன்‌. 


“ அடப்பாவி!” என்றான்‌ நந்து. “கெமிஸ்ட்ரி” ஒர்க்‌ அவுட்‌ ஆயிட்டிருக்கும்‌ போது தத்துவப்‌ பாடம்‌ 
நடத்தியிருக்கியே... நீ என்ன சொல்லியிருக்கணும்னா...”” 


ட்‌ 





“கண்ணைச்‌ சொன்னா அப்புறம்‌ உதட்டை யார்‌ சமாதானப்படுத்துறது? உதடுன்னு சொன்னா 


மூக்கு ஃபீல்‌ பண்ணும்‌. கழுத்துன்னு சொன்னா மத்ததுங்க கோவிச்சுக்கும்‌...” 


ட்‌ 2 


“மதீததுங்களா... அப்படீன்னா...” பவித்ரா சிறிது வெட்கமுடன்‌ ““நீ மோசமான பையன்டா... 


அசிங்கமா என்னென்னவோ சொல்ற...” 


“ஹேய்‌, என்னாச்சு உனக்கு? நான்‌ உன்‌ விரல்களைச்‌ சொல்ல வந்தேன்‌...” 


““விரலா..?'' என்றாள்‌ ஏமாற்றமுடன்‌. 


ஹாங்‌, உக்கும்‌, சீசீ, ...ப்பா, அச்சச்சோ... மொழி பெண்களுக்காகவே இவ்வார்த்தை களைத்‌ 
தயாரித்து தன்னை அழகுபடுத்திக்‌ கொள்கிறது போலும்‌. பவித்ரா இவற்றைக்‌ கையாள்வதில்‌ 
நிகரற்று விளங்கினாள்‌. 


ட்‌ 2 


்‌ என்றாள்‌. செயினைக்‌ கடித்தவள்‌, ““நீ பேசறப்ப என்‌ 


“ப்ச்‌... பாலு, நீ நேர்மை யானவன்‌ இல்ல... 
முகத்தைப்‌ பாத்துப்‌ பேசணும்‌. 


22 


2 


“ஐயோ...'' கதறிவிட்டேன்‌. ““சத்தியம்‌ பண்றேன்‌ பவி. 


நான்‌ வேற எதையும்‌ பாக்கல...”்‌ 


“சின்ன பப்பா, பாக்க லையாமில்ல..!?? 
“எந்தக்‌ கோயில்ல வேணும்னாலும்‌...” என்று 
துவங்கும்போது போன்‌ ஒலித்தது. ““நல்லாயிருக்கேன்‌. 
ஒரு ஃப்ரெண்ட்கூப பேசிட்டிருக்கேன்‌. போடி... 





உனக்கு வேற வேலை இல்ல. நீ நினைகீகிற 
மாதிரில்லாம்‌ இல்ல... அது ஒண்ணுதான்‌ குறைச்சல்‌. 
என்ன புண்ணியம்‌, புரிஞ்சா சரி... லூசுடி...'” என்று 
போனை வைத்தாள்‌. 


“சிக்ஸர்‌ அடிச்சுக்‌ கோன்னு அவளே பந்து போட்டு 
கொடுதீதிருக்கறா... அதப்போய்‌ கட்டை போட்டு 
ஆடியிருக்கியே...?” என்றான்‌ நந்து. “அடுத்த காட்சி 
எப்படி இருந்திருக்கணும்னா...”” 


“ஸாரி பவி... உண்மையைச்‌ சொல்ல வேண்டிய நேரம்‌ 
வந்திருச்சு. என்னால கன்ட்ரோல்‌ பண்ணிக்க முடியல. 
உன்‌ முகத்தைப்‌ பாத்துப்‌ பேசணும்னுதான்‌ 
நினைக்கறேன்‌... தப்பு என்னோடது இல்ல. உன்‌ 
அழகோட தப்பு... 
கேட்டவாறு அவளை அணைதீது... 


92 


கையைப்‌ பிடித்து மன்னிப்பு 





2 


“அப்புறம்‌, அந்த போன்‌... என்ன நடந்திருக்கும்னா...” 


ட்‌ 





ஃப்ரெண்ட்‌: “பாய்‌ ஃப்ரெண்டா? நடத்துடி...”்‌ 


பவிதீரா: “ “போடி, உனக்கு வேற வேலை இல்ல...'' 


“ உன்‌ஆளு கைய வச்சுக்‌ கிட்டு சும்மா இருக்கானா)?” 


“ நீநினைக்கிற மாதிரி இல்ல...”்‌ 


“சும்மா சொல்லுப்பா. கிஸ்‌...?”்‌ 


“அது ஒண்ணுதான்‌ குறைச்சல்‌...”்‌ 


௦௦ 


யாருமே இல்ல. ம்‌... கிளப்பு...” 


௦௦ 


என்ன புண்ணியம்‌. புரிஞ்சா சரி...”்‌ 


“ பையன்‌ எப்படி? ஓ.கே-யா?”” 


“அநியாயம்‌. இப்படித்‌ தான்‌ பேசியிருப்பாங்‌ கன்னு எப்படிச்‌ சொல்ல முடியும்‌?” என்றேன்‌. 


௦௦ 2 


கண்டிப்பா இந்தியப்‌ பொருளாதாரத்தைப்‌ பற்றி பேசியிருக்க மாட்‌ டாங்க...” என்றான்‌ நந்து. 


ப்யூட்டி பார்லரில்‌ திருத்தப்பட்ட புருவத்தைக்‌ காட்டி எப்படி இருக்கிறது என்றாள்‌ பவிதரா. 
“ஆமா, என்னைப்‌ பாத்தா, உனக்கு என்ன தோணுது? எங்கிட்ட ஏதாவது கேட்க 
வேண்டியிருக்கா?”” என்ற வாறு சோம்பல்‌ முறித்தாள்‌. 


“இல்ல...” 


“ப்ச்‌...” என்றாள்‌ பவித்ரா. ““பாடத்தையாவது படி...” 


“ ஐஸ்கீரீமே என்னைச்‌ சாப்பிட வான்னு கூப்பிடறப்ப ஜலதோஷம்னு சொல்லியிருககி யேடா...”” 
என்றான்‌ நந்து. ““அடுத்து என்ன நடந்திருக்கணும்னா...”்‌ 

சோம்பல்‌ முறித்தாள்‌. முன்னழ கைப்‌ பார்த்தவாறு, ““தோணதை யெல்லாம்‌ சொல்லிர முடியுமா, 
பவி?” 


““சொல்லேன்பா...” 


““யார்கட்டேயாவது சொல்லிட்‌ டேன்னா..?”” 


௦௦ 92 


மாட்டேன்‌. 


2 


“நமக்குள்ள மட்டும்தான்‌ இருக்கணும்‌.” 
“இதெல்லாம்‌ போய்‌ சொல்லுவாங்‌ களாக்கும்‌?”்‌ 


“டேய்‌...” 


ட்‌ 


“கதவு?” » 
“பூட்டியிருக்கு.”” 


“இன்னும்‌ பக்கத்துல வாயேன்‌...”” அவள்‌ வந்ததும்‌ ““ஒரு கப்‌ காபி 


தருவி யான்னு கேக்கத்‌ தோணிச்சு... 


“பாலு, உன்னை...” அடித்திருப்‌ பாள்‌. அவளை அப்படியே தூக்கி... 
நந்து, ““ஐம்புலன்களைப்‌ பட்டினி போட்ட பாவி!” என்று 
திட்டினான்‌. “இயற்கையானது, இயல்பானதுன்னும்‌ இந்த 
விஷயத்தைச்‌ சொல்லலாம்‌. தப்புன்னும்‌ சொல்லலாம்‌. மனசைப்‌ 
பொறுத்தது. ஆனா, ஏதாவது ஒரு நிலைல நிக்கணும்‌... 





22 


ட்‌ 


“என்னோட அனுபவங்‌ களைச்‌ சொல்லும்போது பெருமூச்சு விடற. பவிதீரா பற்றி 
சொல்லும்போது கண்ல ஏக்கம்‌ தெரியுது. உன்னை மாதிரி கும்பலுக்கு ஆசையைவிட பயம்‌ 
அதிகம்‌! உன்னை மாதிரி செயற்கை யோக்கியன்களுக்கு எந்தச்‌ சந்தோஷமும்‌ கிடைக்காது!” 


நான்‌ அயோக்கியன்‌ என்று தான்‌ தோன்றுகிறது. இல்லை யென்றால்‌, பவித்ராவின்‌ ஷாம்பு 
வாசனையையும்‌, மல்லிகைப்‌ பூவையும்‌ இன்னும்‌ நுகர்ந்து கொண்டு இருக்க மாட்டேன்‌. விலகிய 
தாவணியை மனதில்‌ இன்னும்‌ சரி செய்யாமல்‌ வைத்திருக்க மாட்டேன்‌. 


சினிமா, டென்னிஸ்‌, டி.வி. சீரியல்கள்‌, தெருவின்‌ நிகழ்ச்சி கள்‌, குருப்பெயர்ச்சி, குடும்பக்‌ 
கதைகள்‌, எரிச்சல்கள்‌... இப்படி அவளுடன்‌ என்னவெல்லாமோ பேசியிருந்தாலும்‌, மனதிலுள்ள 


சாத்தான்‌ கிளுகிளுப்பான பேச்சுக்களையே ஒலிபரப்பிக்‌ கொண்டு இருக்கிறான்‌. 


“மிஸ்‌ பண்ணிட்டியேடா...”” என்றான்‌ நந்து. உண்மையிலேயே நந்து விவரித்த காட்சிகள்தான்‌ 





நடந்திருக்குமோ? சில நிமிடங்‌ களை நழுவவிட்டு முட்டாளாகி விட்டேனா? இல்லை. நந்துவின்‌ 
கற்பனைகள்‌ மிகையானவை. நான்‌ எசகுபிசகாக நடந்திருந்தால்‌ அவள்‌ நட்பை இழநீதிருப்பேன்‌. 
சாதாரணமாக அவள்‌ பேசியவை! நட்பின்‌ நடுவே படுக்கையைப்‌ போட முடியாது. மடையா... 
நநீதுவின்‌ காட்சிகள்தான்‌ நடந்திருக்கும்‌. விளைவு களைப்‌ பற்றி யோசிக்க தனிமைக்கும்‌, இளம்‌ 
வயசுக்கும்‌ பிடிக்காது. 


பதில்‌ தெரியாத கேள்விகள்தானே வாழ்வை சுவாரஸ்யமாகவும்‌, கொடுமையானதாகவும்‌ 
வைதீதிருக்கிறது! நான்‌ நந்துவின்‌ கற்பனைகளையே நம்ப விரும்பினேன்‌. அதில்‌ ஒருவித அல்ப 
திருப்தி. 


நிதானமாக யோசிக்கும்‌ போது எனக்கும்‌ பவிதீரா வுக்கும்‌ இடையில்‌ நட்பு, வாஞ்சை, உரிமை, 
ஈர்ப்பு எல்லாம்‌ இருந்தன. கொஞ்சம்‌ திருட்டுக்‌ காமமும்‌ இருந்தது என்பது இப்போது புநிகிறது. 


காலம்‌ கொடுத்த தைரியம்‌, வயது தந்த அனுபவத்துடன்‌ இன்றைய நான்‌ அன்றைய பவித்ரா வைச்‌ 
சந்தித்தால்‌...? 


முடியாது. இன்றைய பவித்ராவைத்தான்‌ சந்திக்க முடியும்‌. அப்படிச்‌ சந்தித்‌ தால்‌...? ஒருவேளை 
பதில்‌ கிடைக்கலாம்‌. ஆனால்‌, எங்கே இருக்கிறாளோ? 


“நம்பவே முடியலை” என்றாள்‌ பவித்ரா. தற்செயலாக சநதித்தது மார்ஜின்‌ ஃப்ரீ மார்க்கெட்டில்‌. 


ட்‌ 122 


“பாதீது எத்தனை வருசமாச்சு... 


வியப்புகளைப்‌ பகிர்ந்து கொண்டோம்‌. “ “வீட்டுக்கு வந்தால்தான்‌ ஆச்சு...” என்றாள்‌. ஆட்டோ... 
வீடு. 


பரவசம்‌ அடைநீதிருநீதேன்‌. 


காபி கொடுத்தாள்‌. ராட்சஸி, அழகாகத்தான்‌ இருக்கிறாள்‌! வழக்கம்‌ போல பேசிக்‌ கொண்டே 
போனாள்‌. 


“அப்பப்ப உன்னை நினைச்சுப்பேன்‌ பாலு. நீ என்னை நினைப்பியா? அதெல்லாம்‌ ஒரு 
காலம்ல... ரொம்பவும்‌ கூச்சப்படுவியே... இப்பவும்‌ அப்படிதீதானா? என்‌ கணவர்‌ நேத்துதான்‌ 





டெல்லிக்குப்‌ போயி ருக்கார்‌. ஒரே பையன்‌. தேர்ட்‌ ஸ்டாண்டர்ட்‌. பாட்டி வீட்டுக்குப்‌ 
போயிருக்கான்‌. கல்யாணம்‌ பண்ணிக்கோ பாலு. தகவல்‌ கொடு. இன்னும்‌ உனக்குக்‌ கல்யாணம்‌ 
ஆகாதது ஷாக்கா இருக்கு. நான்‌ ப்ரே பண்றேன்‌. சாப்பிட்டுத்தான்‌ போகணும்‌. மீன்‌ குழம்பு. 
உனக்குப்‌ பிடிக்கும்‌, இல்லியா... நான்‌ அதே மாதிரிதானே பாலு இருக்‌ கறேன்‌? ரொம்ப சதை 
போட்ரலியே... உனக்கு நினைவிருக்கா, நான்‌ ஒரு ஜோக்‌ சொன்னேன்‌... வெக்கத்தோட 
சிரிச்சியே... என்னதா..? சுத்த ட்யூப்லைட்டாவே வாழ்க்கையை முடிச்சுக்கப்‌ போறியா... எந்த 


92 


மாதிரி பொண்ணு வேணும்‌ உனக்கு..? நான்‌ பாக்கட்டுமா... 


இவளையா தப்பாக நினைத்தேன்‌? கள்ளம்கபடமற்ற புன்னகையுடன்‌ பேசும்‌ இவளையா 
அடைந்திருக்கலாமே என்று நினைத்தேன்‌? நான்‌ இப்படி எல்லாம்‌ நினைப்பது தெரிந்தால்‌ 
அழுதுவிடுவாள்‌. 


இப்போது அவளது செழுமையான இடுப்பு என்‌ கண்ணில்‌ படவில்லை. 


“ கிறுக்கா...” என்றான்‌ நந்து. “இதை விட நல்ல சந்தர்ப்பம்‌ கிடைக்குமாடா..? எவ்வளவு குறிப்பு 
கொடுத்திருக்கா... யாரும்‌ வர மாட்டாங்கன்னு சொல்லி யிருக்கா... நீ ட்யூப்லைட்டாவே இருக்கி 
யேன்னு சொல்லியிருக்கா... எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டப்ப, அடுத்து என்ன 


காட்சி நடந்திருக்கணும்னா... நீ என்ன சொல்லியிருக்கணும்னா... 


92 


““நநீது, என்னை விட்டுரு...” என்று அலறிய படியே அறையைவிட்டு ஓடினேன்‌. 


அவனுக்கு ஒரு வேலை 


ரேகா ராகவன்‌ 





ட்‌ 


மறுநாள்‌... 


“வேலை வாங்குறதுக்காக அப்பா நாளைக்கு என்னைப்‌ 
பட்டாசுக்‌ கம்பெனிக்கு அழைச்சுக்கிட்டுப்‌ போகப்‌ 





போறாராம்மா? நான்‌ ஸ்கூலுக்குப்‌ போகணும்‌, இல்லேன்னா 
டீச்சர்‌ அடிப்பாங்க! ??- அழுதுகொண்டே கூறிய மகனின்‌ 
தலையை வாஞ்சையுடன்‌ வருடியவாறே, “அப்பா 
கூப்பிட்டாருன்னா மறுக்காம போயிட்டு வாடா. எல்லாம்‌ 
நம்ம நன்மைக்காகத்தான்‌ சொல்வாரு”: என்றாள்‌ சரசு. 


வாசல்‌ திண்ணையில்‌ உட்கார்ந திருந்த ஆறுமுகத்தின்‌ 
முகத்தில்‌ கவலை ரேகைகள்‌. “சரவணனை நாளைக்கு 
அழைச்சுககிட்டுப்‌ போனால்‌ கண்டிப்பா வேலை 
கிடைச்சுடுமா? சிவகாசியிலே அந்த பட்டாசு கம்பெனி 
யில்தான்‌ அதிக சம்பளம்‌ தர்றாங்களாம்‌. வேலை மட்டும்‌ 
கிடைச்சு குடும்பத்துக்கு கூடுதலா பணம்‌ வந்துச்சுன்னா 
சரவணனுக்கும்‌ அவன்‌ தங்கச்சிக்கும்‌ நல்ல துணிமணிகளும்‌, 
மனைவிக்கு சேலையும்‌ வாங்கிக்கலாம்‌. வாங்கின 
கடன்களையும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமா அடைச்சுடலாம்‌!” 


“என்ன ஆறுமுகம்‌, இவன்தான்‌ எட்டாம்‌ வகுப்பு படிக்கிற உன்‌ பையனா? ஓ.கே! 


நாளை லேர்ந்து வேலைக்கு வந்திரலாம்‌. அப்புறம்‌, எங்க கம்பெனி கண்டிஷன்‌ எல்லாம்‌ 


தெரியுமில்லே?”” என்று கேட்டார்‌ மேனேஜர்‌. 


“ தெரியுங்க. பசங்களை வேலைக்கு அனுப்பாம, படிக்க வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான்‌ 


இங்கே வேலை. என்னிக்குப்‌ பசங்க படிப்பை நிறுத்தி வேலைக்கு அனுப்பினாலும்‌ எங்க வேலை 





போயிடும்‌. ஏஜென்ட்‌ எல்லாம்‌ தெளிவா சொல்லி இருக்காருங்க. இவனைத்‌ தொடர்ந்து 


ஸ்கூலுக்கு அனுப்பிப்‌ படிக்க வைப்பேன்க!””. நெகிழ்ச்சியுடன்‌ கை கூப்பினான்‌ ஆறுமுகம்‌. 


அறிந்தும்‌ அறியாமலும்‌... 


அறிந்தும்‌ அறியாமலும்‌: மினி எதாடர்கதை 
ன அனுராதா ரமணன்‌ | 


“ஏ ண்டா... ஏண்டா இப்படி, இங்கே வந்தும்‌ அடிச்சுக்கறேள்‌... காசிக்கு வந்தும்‌ கர்மம்‌ 
தொலையலேடா! அஞ்சு வருஷம்‌ முன்னாலே போனவர்‌, என்னையும்‌ அழைச்சிண்டு போயிருக்கப்‌ 
படாதா..?” 


மாடி வெராந்தாவில்‌ நின்றுகொண்டு அந்த அம்மாள்‌ அழுதாள்‌. அடுத்தாற்போல கரகரப்பான, 
ஆளுமை நிறைந்த ஆண்‌ குரல்‌ இரைநதது... 





“இந்தா, கத்தி என்‌ மானத்தை வாங்கினே... இப்பவே நான்‌ குடும்பத்தோட ரயில்‌ ஏறிடுவேன்‌.” 
அப்புறம்‌ பேச்சுமூச்சில்லை. 


அன்னம்மா தனக்குள்‌ சிரித்துக்‌ கொண்டாள்‌. இன்று நேற்றில்லை... இந்த நாற்பது வருடங்களில்‌ 
அவளும்‌ எத்தனை குடும்பங்களை, அதன்‌ குணாதிசயங்களைப்‌ பார்த்துவிட்டாள்‌! 


காசியில்‌ கோயில்கொண்டுள்ள விஸ்வ நாதரையும்‌, விசாலாட்சியையும்‌, அன்ன பூரணியையும்‌ 
யாருக்காவது தெரியாமல்‌ போகலாம்‌. சதாசிவ கனபாடிகளின்‌ வீடு என்றால,- வழியை 


அடைத்துக்கொண்டு நிற்கும்‌ பசுமாடுகளில்‌ எதனிடம்‌ கேட்டாலும்கூட அழைத்துக்‌ கொண்டுவந்து 
விட்டுவிடும்‌. 


கடல்‌ மாதிரி வீடு... கூப்பிடு தூரத்தில்‌ கங்கை. பயணிகளை வரவேற்று, தங்கவைத்து, காபி, 
பலகாரம்‌, சாப்பாடு முதலிய வசதிகளைச்‌ செய்துகொடுத்து, சுவாமி தரிசனம்‌, பிதீரு காரியம்‌, தான 
தர்மம்‌ போன்றவற்றைக்‌ கவனித்து, வந்தவர்களை மறுபடி யும்‌ ரயிலடியில்‌ வழியனுப்பும்‌ வரை 
செய்துதர சதாசிவ கனபாடிகளைப்‌ போலப்‌ பலர்‌ காசியில்‌ காத்திருக்கறொர்கள்‌. 


சதாசிவ கனபாடிகள்‌ வீட்டில்‌ ஒரு நாளுக்குப்‌ பத்து குடும்பங்‌ களாவது வந்துவிடும்‌. “கலீர்‌ 
கலீ ரென ரிக்ஷா வண்டிகளின்‌ ஓசை கேட்டதுமே, சதாசிவத்தின்‌ சிஷ்யப்பிள்ளைகளில்‌ எவனாவது 
ஒருவன்‌, மூன்றாம்‌ கட்டுக்கு ஓடி வந்து அன்னம்மாவிடம்‌ அறிவித்து விடுவான்‌... 


“பெரிய மாமி... இன்னும்‌ ஆறு காபி. ரெண்டு பால்‌ சூடா வேண்டியிருக்கும்‌...” 


வந்து இறங்குபவர்கள்‌ தங்களை அஆசுவாசப்படுத்திக்கொண்டு, பெட்டி, படுக்கைகளை 
அடுகீகிவிட்டு, மேலும்‌ கீழுமாக அந்த பிரமாண்ட வீட்டை வாம்‌ பிளந்து பார்த்துவிட்டு, பேஸ்ட்‌, 
பிரஷ்ஷைத்‌ தேடி எடுத்து, நடுவில்‌ ஒன்றும்‌ புரியாமல்‌ பசியும்‌, புது இடமும்‌ மிரட்ட, கழே விழுந்து 
புரண்டு அழும்‌ சிறிசுகளின்‌ முதுகில்‌ “சுளீ ரென ஒரு அறை கொடுத்து... பாத்ரூம்‌ தேடி... 


இதற்குள்‌ அன்னம்மா காபி என்ன... அசுவமேத யாகமே செய்துவிடுவாள்‌. வந்திருக்கிற 
விருந்தாளிகளுக்கு சதாசிவமும்‌ அவளை மிகுந்த பாசத்துடன்‌ அறிமுகப்‌ படுத்துவார்‌. 


“பெரிய மாமின்னா இவாதான்‌. எனக்கு அக்கா முறை. இவாதான்‌ இங்கே எல்லாத்துக்கும்‌ 
ன்சாரஜ்‌. யார்‌ யாருக்கு, எப்பப்போ, என்ன வேணும்‌ டவை சொல்லிட்டாப்‌ போதும்‌... 
2 ருக்கு ணுமனு ஒரு த து 
எல்லாம்‌ ஒரு குறையில்லாதபடி நடக்கும்‌.” 


“நாங்க வர்றப்ப ஒரு வயசான நார்மடி பாட்டி எட்டிப்‌ பார்த்தாளே, அது...” 
“அது என்‌ தாயார்‌. பேரு சம்பூர்ணம்‌...” 


அடக்கமாய்‌, சிநேகமாய்‌ சிரித்துவிட்டு, தனது ராஜ்ஜியமான மூன்றாம்‌ கட்டு சமையலறைக்குள்‌ 
புகுந்துவிடுவாள்‌ அன்னம்மா. 


மூன்றாம்‌ கட்டுதான்‌ அன்னம்மாவின்‌ வாசம்‌. சமையல்‌ கூடத்துக்கு எதிரே பழுப்பேறிய அறையில்‌, 
சுவர்‌ மூலையில்‌ ஒரு டிரங்குப்‌ பெட்டி. அதன்‌ மேலே “எஸ்‌.நாதன்‌” என்று வெள்ளை பெயின்ட்டில்‌ 
எழுதிய எழுத்துக்கள்கூட சமைய லறைப்‌ புகையில்‌ மங்கி விட்டது. 


விடிவதற்குள்ளாகவே எழுந்து வெந்நீர்‌ போடுவதும்‌, காபிக்கு ஏற்பாடு செய்வதும்‌, காலை 
பலகாரங்கள்‌ யார்‌ யாருக்கு என்ன என்று விசாரிப்பதும்‌... சிராத்த சமையல்களில்‌ ஏதும்‌ பங்கம்‌ 
நேரந்துவிடாதபடி தானே சிரத்தையாய்‌ செய்வதும்‌, நடுவே சம்பூர்ணத்துக்கு பயத்தங்‌ கஞ்சி 
அல்லது சிவக்கக்‌ காய்ச்சிய பாலில்‌ இரண்டு பூரியை நொறுக்கிப்‌ போட்டுத்‌ தரவும்‌ மறக்க 
மாட்டாள்‌ அன்னம்மா. 


சதாசிவத்தின்‌ மனைவி விசாலி, இரண்டாம்‌ கட்டு மாடியைவிட்டுக்‌ கழே இறங்க மாட்டாள்‌. 
யாரேனும்‌ தம்பதி பூஜை செய்து பட்டுப்புடவை கொடுப்பதாக இருந்தால்‌ மட்டுமே கழே இறங்கி 
வருவாள்‌. நினைத்தாற்போல்‌, அன்னம்மா விடம்‌ ஓடி வருவாள்‌. 


“பெரிய மாமீ... நாப்பது வயசுக்கு மசக்கை வருமா என்ன?” 
“ஏன்‌, என்னாச்சு. .?? 

“குளிச்சு அம்பது நாளாச்சே...”” 

“நிக்கப்போறதோ என்னவோ...” 

“அதுக்கு வயித்தை எங்கேயாவது புரட்டுமா?” 

“நேத்து திரட்டுப்பால்‌ கொஞ்சம்‌ கூடச்‌ சாப்பிட்டிருப்பே...” 


“அப்படித்தான்‌ இருக்கும்‌. பயந்தே போயிட்டேன்‌. ஏன்‌ மாமீ... உங்களுக்குக்‌ குழந்தைகளே 
பொறக்கலியா... இல்லே பொறந்து போயிடுத்தா..?”” 


அன்னம்மா இதற்கு மட்டும்‌ பதில்‌ சொல்லமாட்டாள்‌. தனது வழக்கமான சிரிப்பை உதிரத்தபடி, 
சுடச்சுட ஒரு டம்ளர்‌ காபியை ஆற்றி, அவள்‌ கையில்‌ தருவாள்‌. 


விழிகள்‌ நாற்பது வருடத்துக்கு முன்பு தொலைந்துபோன காலங்களில்‌ அமிழும்‌. இப்போது 
கனபாடிகளாக வளைய வரும்‌ சதாசிவம்‌, அம்போது பத்து வயது பாலகன்‌. 


இன்றைக்கு காசி, பிரயாகை, அனுமன்காட்‌, கயா... இப்படி சகல இடங்களுக்கும்‌ ஒண்டியாய்ப்‌ 
போய்‌ வர அன்னம்மாவுக்குத்‌ தெரியும்‌. ஆனால்‌, நாற்பது வருடங்களுக்கு முன்பு, சின்னதாக ஒரு 
கித்தான்‌ பையுடன்‌ கணவரின்‌ பின்னால்‌, அவன்‌ நடைக்கு ஈடுகொடுக்க முடி யாமல்‌ ஓடிய 
அன்னம்மாவுக்குப்‌ பதினெட்டு வயசு. 


“உயரமாவது உயரம்‌. அடேயப்பா... நம்ம அன்னத்தோட அகத்துக்கார ரையும்‌ அவளையும்‌ சேர்த்து 
நிக்க வச்சுப்‌ பார்த்தா... தென்னமரத்துப்‌ பக்கத்துல அருகம்புல்‌ நட்ட மாதிரி...” 
கல்யாணத்தின்போது, அன்னத்தின்‌ பிறந்த வீட்டைச்‌ சேரந்த எவளோ சொன்னது. 





அன்னத்துக்கு, அகத்துக்காரரை நிமிர்ந்து பார்க்கவே வெட்கம்‌. அதே சமயம்‌, மாமியார்‌ 
பங்கஜம்மாளைப்‌ பார்க்கும்போதே இனம்‌ தெரியாத பயம்‌. சேஷ ஹோமம்‌ முடிந்ததுமே, 
அன்னத்தின்‌ தகப்பனாரை அழைத்துச்‌ சொல்லிவிட்டாள்‌ சம்பந்தி அம்மாள்‌... “இதப்‌ பாருங்கோ. 
எங்க குடும்பத்துல வயசுக்கு வந்த பொண்ணைக்‌ கல்யாணம்‌ பண்ணறதே இல்லே. என்‌ பொண்ணு 
கழுத்துல தாலி ஏறி ரெண்டு வருஷம்‌ கழிச்சுத்தான்‌ புஷ்பவதியானா. இவ ஏற்கெனவே 
திரண்டுட்டதனாலே... அடுத்து ஒரு தடவை உட்கார்ந்து, ஸ்நானம்‌ பண்ணினதுக்கு அப்புறம்தான்‌ 
சாந்தி கல்யாணம்‌ எல்லாம்‌...” 


“இவ கல்யாணத்துக்கு ஒரு வாரம்‌ முன்னாலேதான்‌ குளிச்சா, மாமி. சின்ன வயசு இல்லையா... 
அதெல்லாம்‌ சொன்னா சொன்ன தேதியில உட்கார்றதில்லே. ரெண்டு மாசம்‌... சில சமயம்‌ ஆறு 
மாசம்கூட... இல்லையா ஜானு?” 


ஜானு; அவரது இரண்டாம்‌ சம்சாரம்‌. அன்னம்மா மூத்தாள்‌ பெண்‌. இந்த மட்டும்‌, நாலு நகை 
நட்டைப்‌ போட்டு, கல்யாணத்‌ தைச்‌ செய்துவிக்க அனுமதி அளித்ததே பெரிய விஷயம்‌. 


மறுபடியும்‌ இரண்டு மாதமோ, ஆறு மாதமோ கழித்துதான்‌ சாந்தி முகூர்த்தம்‌ என்றால்‌... திரும்பவும்‌ 
பித்தளை அடுக்கு, குஞ்சாலாடு, சீர்‌ முறுக்கு, பருப்புத்‌ தேங்காய்‌... குறைந்தது ஐம்பது பேராவது 
சாப்பிட மாட்டார்களா? 


ஒரு பள்ளிக்கூட வாத்தியாருக்கு இதுவே குருவித்‌ தலையில்‌ பனங்‌ காய்‌..! 


ஜானு, எதுமே பேசாமல்‌ அழுத்த மாய்‌ நின்றாள்‌. பங்கஜம்‌ சூறைக்காய்‌ உடைப்பது போல 
உடைத்துப்‌ பேசினாள்‌... “இங்கே பாருங்கோ... இன்னிக்கே சாந்தி கல்யாணத்தை முடிக்க 
எனக்கும்‌ ஆட்சேபனை இல்லே. ஆனா, கல்யாணமாகி பத்து மாசத்துக்குள்ள... இவ ஒரு பிள்ளயம்‌ 
பெத்து நீட்டினா, அது எங்க வம்சத்துக்‌ குழந்தைதான்கறதுக்கு என்ன உத்தரவாதம்‌?” 


“சிவ சிவா! ஏன்‌ இப்படி நாக்குல நரம்பில்லாம... அவ பச்சைக்‌ குழந்தை மாமி. போன வருஷம்‌ 
வரைக்கும்‌ ரேழித்‌ திண்ணையில சொப்பு வச்சுண்டு விளையாடிண்டு இருந்தா!” 


“விளையாட்டோட விளை யாட்டா ஏதும்‌ ஆகியிருக்கக்‌ கூடாது பாருங்கோ... எதுக்கு 
பின்னிப்பின்னிப்‌ பேசணும்‌? ஒரு குவிமுறை ஆனதுக்கு அப்புறம்‌ தான்‌ சாந்தி முகூர்த்தமே! 
கிணத்து நீரை வெள்ளமா கொண்டு போயிடப்‌ போறது?” 


சுவாமிநாதன்‌, தன்‌ விரலில்‌ புதுசாய்‌ ஏறியிருந்த மோதிரத்தை... இரண்டு பக்கமும்‌ வைரம்‌ பதித்து, 
நடுவில்‌ ஒற்றை நீலம்‌ பதித்து, அன்னத்தின்‌ தகப்பனார்‌ கல்யாணத்துக்கென்றே அளவு எடுத்து 
செய்துபோட்டிருந்த மோதிரத்தைத திருகியபடியே பேசாமல்‌ தலைகுனிந்து உட்கார்ந திருந்தான்‌. 


அன்னத்துக்கு எதுவும்‌ புரிய வில்லை. தூக்கம்‌ கண்களை அழுத்த, ராக்கொடியும்‌, புல்லாக்கும்‌ 
மாட்டியதைக்கூடக்‌ கழற்றிவைக்காமல்‌ கொட்டக்‌ கொட்டப்‌ பார்த்துக்கொண்டு இருந்தாள்‌. 


“எதுக்காக அந்த மாமி இப்படிக்‌ கத்தறா, சித்தி?” 


இவளின்‌ கேள்விக்கு ஜானு, ரகசியமாம்‌ இவளது கன்னத்தை அழுந்தக்‌ கிள்ளிவிட்டுச்‌ 
சொன்னாள்‌... “உம்‌? இன்னும்‌ ஆறு மாசமோ, ஒரு வருஷமோ... பொண்ணை நீங்களே 
வச்சுக்கோங்கோன்னு சொல்றா... நன்னா அழுந்த உட்கார்ந்து, பொறந்த வீட்டை ஒட்டத்‌ 
துடைச௪ட்டுப்‌ போ!” 


அன்னம்‌ கண்களில்‌ தளும்பிய கண்ணீரை யாரும்‌ பார்க்காத வண்ணம்‌ தூணில்‌ தேய்த்துத்‌ 
துடைத்தாள்‌. நல்லவேளை... அன்னம்மா அதிக நாள்‌ சித்தி யிடம்‌ இடிசோறு தின்னவில்லை. 
அடுத்த முறை அவள்‌ ஒதுங்கிய போது வாழைப்பழமும்‌, கல்கண்டு மாய்‌ கொண்டுபோம்‌ சம்பந்தி 
அம்மாளிடம்‌ கொடுத்து, இந்த நல்ல செய்தியைச்‌ சொல்லி... சோபனத்துக்குப்‌ பிறகு, மாய 
வரத்திலுள்ள சுவாமிநாதனின்‌ வீட்டுக்குப்‌ போன பிறகுதான்‌ தெரிந்தது அன்னம்மாவுக்கு... தன்‌ 
சித்தி எத்தனையோ நல்லவள்‌ என்று! 


பங்கஜம்‌, மருமகளை ஓரிடத்தில்‌ உட்காரவிடாமல்‌ வேலை வாங்கினாள்‌. ஒரு மாதத்தில்‌ ஏழெட்டு 
நாட்கள்‌ மட்டுமே அவளைக்‌ கணவனுடன்‌ தனியே படுக்க அனுமதித்தாள்‌. அந்த இரவுகளில்‌ 
கணவனின்‌ மூர்க்கமான ஆளுகையில்‌ கசங்கி... 





போதாக்குறைக்கு சுவாமிநாதனின்‌ அக்கா லட்சுமியும்‌ அவள்‌ கணவரும்‌ பாதி நாள்‌ 
கும்பகோணத்திலிருநது மாயவரம்‌ வந்துவிடுவார்கள்‌. அப்போ தெல்லாம்‌ இவர்களது படுக்கை 
அறை தான்‌ ஒழித்துக்‌ கொடுக்கப்படும்‌. 

முதல்‌ வருடம்‌ மட்டும்‌ ஒவ்வொரு பண்டிகைக்கும்‌ சீரை எடுத்து வரும்‌ அப்பாவிடம்‌ ரகசியமாய்‌ 
சொல்லி அழுதாள்‌ அன்னம்‌... “அப்பா... நானும்‌ உங்ககூடவே வந்துடறேனே..!? 


“தப்பும்மா! இனிமே இதுதான்‌ உன்‌ வீடு. இந்த அப்பாவை மன்னிச்சுடு தாயே. என்னால உங்க 


195 


சித்திகிட்ட உனக்காக எதுவும்‌ பேச முடியாது! 


வெயிலில்‌ வந்து, ஒரு வாய்‌ மோர்‌ கூடக்‌ குடிக்காமல்‌ புழுங்கியபடி படி யிறங்கும்‌ தத்தையையே 
பார்தீதபடி... எத்தனை நாள்‌..! 


மூன்றாம்‌ வருட ஆரம்பத்தில்‌ நாத்தனார்‌ லட்சுமி புதுசாய்‌ ஆரம்பித்து வைத்தாள்‌... 

(44 ட . க ட ட ப ப ட ப ப ப 
என்னம்மா இது... கல்யாணமாகி மூணு வருஷத்துல நான்‌ ரெண்டு குழந்தையப்‌ பெத்துட்டுத்‌ 

திண்டாடித்‌ தெருவுல நிக்கறேன்‌. இவ அப்படியே நேத்திக்கு நலங்குவச்ச மாதிரி நிக்கறாளே... 


மலடோ?” 


அவ்வளவுதான்‌... பங்கஜத்தின்‌ சவுக்கு புது வேகத்துடன்‌ சுழலத்‌ தொடங்கியது. 


தொடரும்‌ 


அறிந்தும்‌ அறியாமலும்‌... 
மினி தொடர்கதை (2) 


அனுராதா ரமணன்‌ 


அ/ ஸ்றைக்கு, கல்யாணமான ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிள்ளை பெறுவது அவமானம்‌, ஊர்‌ 


பேச்சுக்கு எல்லாம்‌ யார்‌ பதில்‌ சொல்வது என்று அலட்டியவள்‌,- இப்போது “இப்படி மலடாய்‌ 


நிற்கிறாயே” என்று வார்த்தைகளால்‌ சுட்டாள்‌. 





அப்போதுதான்‌ லட்சுமியின்‌ கணவண்‌, வீட்டின்‌ அருமந்த மாப்பிள்ளை இந்த யோசனையைக்‌ 
கூறினான்‌... “ராமேஸ்வரம்‌, காசில்லாம்‌ போய்‌ மறுபடியும்‌ ராமேஸ்வரம்‌ வந்து சமுத்திர ஸ்நானம்‌ 
செஞ்சு, மணல்ல லிங்கம்‌ பிடிச்சு பூஜை செஞ்சா குழந்தை பாக்கியம்‌ உண்டுனு சொல்லுவா... 
அதையும்‌ தான்‌ செஞ்சு பாத்துடலாமே!” 


மாப்பிள்ளை எது சொன்னாலும்‌ பங்கஜத்துக்கு வேதவாக்கு. “ரொம்ப நல்லதாப்போச்சு! 
அப்படியே சாமி நாதனோட அப்பாவுக்குச்‌ செய்ய வேண்டிய பித்ரு கர்மாக்களையும்‌ முடிச்சுண்டு 
வந்துடலாம்‌. எனக்குக்‌ கூட ஒரு பிண்டத்தைப்‌ போட்டுடட்‌ டும்‌ சாமி... இனிமே நான்‌ இருந்துதான்‌ 
என்ன பிரயோஜனம்‌..?? 


பங்கஜம்‌ வாய்தான்‌ விரகதியாகப்‌ பேசுமே தவிர, சாப்பிட உட்கார்ந்தால்‌ மூக்கில்‌ மூன்று பருக்கை 
வராமல்‌ எழுந்திருக்க மாட்டாள்‌. 


லட்சுமி அதற்கும்‌ மேல்‌. இரண்டு குழந்தைகளையும்‌ அன்னத்திடம்‌ தள்ளிவிட்டு சதா தூக்கம்‌, 
இல்லாவிட்டால்‌ நொறுக்குத்‌ தீனி. இத்தனையையும்‌ ஈடு கொடுத்துக்கொண்டு அன்னம்‌! 


அந்த நாளில்‌ ரயில்‌ பயணம்‌ என்றால, கேட்கவே வேண்டாம்‌... மனுஷி நொந்துவெந்து போய்விட 
வேண்டும்‌. அப்படியெல்லாம்‌ பயணித்து மழையிலும்‌, குளிரிலும்‌ நடுங்யெபடி விஸ்வநாத 
கனபாடிகளின்‌ வீட்டு வாசல்‌ பக்க அறையில்‌ குமுட்டி வைத்து ஒவ்வொருத்தருக்காகக காபி 
போட்டு, உப்புமா கிளறி, ஈரத்‌ துணியோடு பிண்டம்‌ போட அனுமான்காட்டுக்கும்‌, கயாவுக்கும்‌ 
அலைந்து... 


பாதி நாள்‌ பட்டினி தான்‌ அன்னம்‌. இதோ, இந்தச்‌ சம்பூர்ணம்‌ சாட்சி! 
“ஏண்டீ... நீ ஒண்ணும்‌ சாப்பிடலையா?” 
“பரவாயில்லே மாமி. ஆச்சு... சாயந்திரம்‌ பலகாரத்தும்போது பார்த்துக்கலாம்‌!” 


“நல்ல பொண்ணுடி! நான்‌ சாப்பிட லைன்னு அகமுடையான்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல 


மாட்டியோ...?”” 


அன்னம்‌ புன்னகைப்பாள்‌. தரம சங்கடமான கேள்விகளுக்கெல்லாம்‌ அவளுடைய பதில்‌ 


புன்னகைதான்‌. 


அவள்‌ அழுதது எப்போது..? 


செம்பருத்திப்‌ பூவை அனலில்‌ காட்டி வதக்குவது போல... கடுமையான வேலையும்‌, அலைச்சலும்‌, 
பட்டினியும்‌, மழை ஈரமும்‌ சேர்ந்து அவளது உடம்பை மழுவாய்‌ கொதிக்கவைத்ததே... அப்போதா? 


இல்லையே... அப்போதும்கூட கணவன்‌, மாமியார்‌, நாத்தனார்‌ எல்லோருடைய வசவுகளையும்‌ 
வாங்கி கட்டிக்கொண்டுதானே சுருண்டு கிடந்தாள்‌! 


அயலார்‌ எதிரில்‌ இப்படி நெஞ்சில்‌ துளியும்‌ ஈரமே இல்லாமல்‌ பேசுகிறோமே என்றெ பிரக்ஞையே 
இன்றி, எல்லோரும்‌ மாறி மாறிப்‌ பந்தாடினார்களே... அப்போது கூட, நெல்‌ முனையளவு புன்னகை 
அவளது உலர்ந்த இதழ்க்கடையில்‌ இருந்தது. 

“அம்மா... உன்‌ மாட்டுப்‌ பொண்‌ இதுக்கே இப்படி சாய்ஞ்‌ சிட்டாளே... இவளா உனக்குப்‌ பேரன்‌, 


பேத்தியப்‌ பெத்துக்‌ கொடுத்து, காலத்துக்கும்‌ காப்பாத்தப்‌ போறா...? எனக்கு நம்பிக்கையே 
இல்லே!” என்று லட்சுமி தூபம்‌ போட... 





“அவ பாசாங்கு பண்றாம்மா. வரவர ரொம்பக்‌ கத்துண்டுட்டா. நீ கிளம்பு. கோயிலுக்கு நேரமாச்சு. 
குதிரை வண்டிக்‌ காரன்‌ வேற கத்தறான்‌... சனியன்‌ வீட்டுலயே கெடக்கட்டும்‌!” என்று 
சுவாமிநாதன்‌ இரைய... 


“அதெப்படிடா... தகப்பனாருக்குத்‌ திவசம்‌ பண்றே. பெண்டாட்டி இல்லாம எதைச்‌ செய்யவும்‌ 
முடியாதே. தலையில ஒரு சொம்புத்‌ தண்ணியக்‌ கொட்டிண்டு, வைதீகக்‌ காரியங்களுக்காவது அவ 
கூட நிக்கட்டும்‌. உங்க அப்பா வோட ஆசீர்வாதத்துல ஒரு பூச்சி, புழுவையாவது பார்க்கலாம்‌..!” 


அன்று அன்னம்மாவுக்குச்‌ சுய பிரக்ஞையே இல்லை. வீட்டை விட்டுக்‌ கிளம்பும்போதே இரண்டு 
தடவை “பொத? தென விழுந்தாள்‌. 


சம்பூர்ணம்தான்‌ ஓடிவந்து தாங்கினாள்‌. அப்போதே கையும்‌, காலும்‌ வெட்டிவெட்டி இழுத்தன. 
உடம்பு வாழைத்‌ தண்டாய்‌ குளிர்நதுபோனது. 


பங்கஜம்‌ பெருங்குரலெடுத்து அழ ஆரம்பித்தாள்‌... “இப்படியரு சோகைப்‌ பொண்ணை நம்ம 
தலையில கட்டுவான்‌ அந்த வாத்தின்னு நினைக்கவே இல்லையேடா..!” 


பெரிய கனபாடிகள்தான்‌ வைத்தியரை வரவழைத்தார்‌. 


அந்த நாவில்‌ ஆங்கில வைத்தியம்‌ படித்த டாக்டர்கள்‌ அதிகமில்லை. ஆனாலும்‌ டிப்ளமோ படித்த 
மெடிக்கல்‌ பிராகடீஷனர்‌ நஞ்சுண்ட ராவ்‌ என்று ஒருவர்‌... ராசியான மனிதர்‌. அவர்‌ ஒருவேளை 
மருந்து கொடுத்தால்‌, ஆசாமி ஜீவாம்ருதம்‌ சாப்பிட்ட மாதிரி “ஜிங்‌? கென எழுந்து 
உட்காரந்துவிடுவான்‌. 


அன்னத்துக்கு ஐந்து நாட்கள்‌ சேரந்தாற்‌ போல வந்து பார்த்தார்‌ அவர்‌. 


“ஊஹூம்‌... இது தேறாது! நல்ல புண்ணியாத்மா. இந்த வயசுல, காசியில பிராணன்‌ போகப்‌ 


195 


போறது. இருநது, எல்லாக்‌ கிரியைகளையும்‌ செஞ்சுட்டுப்‌ போங்கோ..! 


அன்னம்மா ஒரு பக்கம்‌ நினைப்பின்றிக்‌ கடகக, அவள்‌ எதிரிலேயே நான்கு பேரும்‌ மேற்கொண்டு 
என்ன செய்வது என்பது பற்றி விவாதித்தார்கள்‌. 


“சாமிநாதா... நீ இருந்து சகலத்தையும்‌ முடிச்சுட்டு வாப்பா. எனக்கு இப்பவே ஏகம்‌ பட்ட நாள்‌ 
ஆயிடுத்து. நிலம்‌ நீச்சையெல்லாம்‌ யார்‌ கவனிப்பா..?” 


மாப்பிள்ளை பெட்டி, படுக்கையைக்‌ கட்டத்‌ துவங்க... 


“ஏற்கெனவே எனக்குப்‌ புக்ககத்துல நல்ல பேரு. பிறந்தகத்து மனுஷாளோட காச, ராமேஸ்வரம்னு 
நான்‌ “பிக்னிக்‌” போயிட்டதா என்‌ மாமியார்‌ சொல்லித்‌ தூத்துவா. இங்கே நான்‌ நாய்‌ படாத 
பாடுபடறது அவாளுக்கு என்ன தெரியுமாம்‌? அம்மா, நானும்‌ கிளம்ப றேன்‌!” இது லட்சுமி. 


பங்கஜம்‌ மகனிடம்‌ குரல்‌ நடுஙகக கேட்டாள்‌... “ஏண்டா, நானும்‌ லட்சுமி யோட போகட்டுமா? 
என்னமோ நினைச்சிண்டு வந்தேன்‌. கடன்காரி, கடைசியில கல்லைத்‌ தூக்கித்‌ தலையில 
போட்டுட்டாளே!” 


சுவாமிநாதன்‌ நேரே பெரிய கனபாடி களிடம்‌ வநது நின்றான்‌. “நாங்கள்லாம்‌ கிளம்பறோம்‌...”” 
“என்னது... இவளை இப்படியே விட்டுட்டா?” 


“காசிக்கு வந்து பிராணனை விடணும்னு எத்தனையோ கிழங்கள்‌, கங்கைக்‌ கரை யில பொங்கித்‌ 
தின்னுண்டு இருக்குகள்‌. இவளுக்கு வநத இடத்துல இப்படி யாயிடுத்து. பிராணன்‌ போனவுடனே 


995 


செய்ய வேண்டிய கிரியைகளை நீங்களே செஞ்சு, கங்கையில இழுத்து விட்டு டுங்கோ! 
“அதெப்படி..?? 


சம்பூர்ணம்‌ மறுத்துச்‌ சொல்ல வாயெடுத்தாள்‌. கனபாடிகள்தான்‌ தடுத்தார்‌. “ரொம்பச்‌ சரி! அவ 
பக்கத்து லேயே உட்கார்ந்து வாய்க்கு வந்தபடி திட்டிண்டு இருக்றெதைவிட, பிராணன்‌ அடங்கற 
சமயத்துல நல்லதா நாலு ஸ்லோகத்தையும்‌, சிவ நாமத்தையும்‌, ஹரி மந்திரத்தையும்‌ கேட்கட்டும்‌. 
புண்ணியமாப்‌ போகும்‌. நானே எல்லாத்தையும்‌ செஞ்சுடறேன்‌!” 


“சாமிநாதா! அவ கையில இருக்கிற கண்ணாடி வளையலை விட்டுட்டு, தங்க வளையலை மட்டும்‌ 
கழற்று!” பங்கஜம்‌ மறக்காமல்‌ சொன்னாள்‌. 


“ஏம்மா... அவ காதுல போட்டிருக்‌ கறது வைரமா..?” 


“போதுமே... மூத்தாள்‌ பொண்ணுக்கு வைரத்‌ தோட்டைம்‌ போட்டுட்டு, வாத்தியார்‌ யாரைக்‌ 
கட்டிட்டு அழுவா ராம்‌. எல்லாம்‌ வெள்ளைக கல்லுதானி!” 


“லட்சுமி... போகப்‌ போறவ கழுத்துல தங்கம்‌ எதுக்கு? ஒரு மஞ்சக்‌ கிழங்கை கட்டினாப்‌ போதும்‌. 
சாமிநாதனுக்கு நானே பாரத்து, என்‌ ஒண்ணுவிட்ட அக்கா பொண்ணையே கட்டிவைக்கிறேன்‌. 
மூத்தாள்‌ திருமாங்கல்‌ யத்தை இளையாளுக்குப்‌ போட்டா, அவளோட ஆயுசையும்‌ சேர்த்து 
வச்சுண்டு சின்னவ இருப்பான்னு ஐதீகம்‌!” 

“ஆமாண்டா, சுவாமிநாதா... மாப்பிள்ளை சொல்ற தைக்‌ கேஷு...”” ஒரு பொட்டுத்‌ தங்கம்கூட 
இல்லாமல்‌, எல்லாவற்றையும்‌ உருவிக்கொண்டு கிளம்பினார்கள்‌. 


“இந்த நூறு ரூபாயை அவளோட அந்திமக்‌ காரியத்துக்காக வெச்சுக்கணும்‌ நீங்க! வேண்டாம்னு 


சொல்லக்‌ கூடாது!” 


முழு நூறு ரூபாய்‌ நோட்டை, கனபாடிகளின்‌ எதிரில்‌ வைக்கப்பட்டிருந்த பித்தளைத்‌ தாம்பாளத்தில்‌ 
போட்டுவிட்டு நிமிர்ந்த சுவாமிநாதனிடம்‌, சம்பூர்ணம்‌ தான்‌ வறண்ட குரலில்‌ கேட்டாள்‌... 
“பிராணன்‌ போயிட்டா, எந்த விலாசத்துக்குத்‌ தகவல்‌ கொடுக்கணும்‌. ஸ்நானமாவது பண்ண 
வேண்டாமா?” 


இப்படிக்‌ கேட்டதற்குப்‌ பதில்‌, “ பிழைத்தால்‌ எந்த விலாசத்துக்குத்‌ தெரிவிப்பது?” என்று கேட்டிருக 
கலாம்‌. 


வாசல்‌ திண்ணையில்‌ மறைவு கட்டி, ஒற்றைப்‌ பாயில்‌ இழுத்துக்கொண்டு கிடப்பவள்‌, பிழைத்து 
எழுவாள்‌ என்ற நம்பிக்கையே யாருக்கும்‌ இல்லையே! 


ஆனால்‌... 


கிட்டத்தட்ட ஒரு மாதம்‌ போல மூச்சுக்குப்‌ போராடிக்கொண்டு இருந்தவளுக்குச்‌ சக்தியை ஊட்டிக்‌ 
கண்‌ திறக்கவைத்தது எது? 


இருபத்து நாலு மணி நேரமும்‌ ஒலித்துக்கொண்டி ருக்கும்‌ வேத மந்திரமா... அல்லது, வாசலில்‌ சதா 
நடமாடிக்கொண்டு இருக்கும்‌ பசுக்களின்‌ கழுத்து மணி ஓசையா? அல்லது, யாதரீகர்களின்‌ “கங்கா 
மாதா & ஜெய்‌?” என்னும்‌ கோஷமா..? 


எது எப்படியோ... டாகடர்‌ நஞ்சுண்ட ராவின்‌ சரித்தி ரத்திலேயே முதல்‌ தடவையாக அவரது 
கணிப்பைத தோற்கடித்து, அன்னம்மா எழுந்து உட்கார்ந்து விட்டாள்‌. 


“அன்னம்மா அபாய கட்டத்தைத்‌ தாண்டி விட்டாள்‌” என்று அனுப்பிய தந்திகள்‌ எல்லாம்‌ விலாசம்‌ 
தப்பு என்று திரும்பி வந்தன. 


அன்னம்மாவுக்கு கணவனின்‌ முகவரி தெரியும்‌. இருந்தாலும்‌, சொல்ல மறுத்தாள்‌. சம்பூர்ணத்திடம்‌ 
நெஞ்சுருகக கேட்டாள்‌... “இப்ப என்ன... சதாசிவத்துக்கு ஒரு அக்காவா, உங்க மூத்த பொண்ணா 
நான்‌ இங்கே இருக்கப்படாதா..?? 


அவள்‌ கண்களில்‌ முதலும்‌ கடைசியு மாய்‌ கங்கை... 


தமிழ்‌ பேசும்‌ மனிதர்கள்‌ வநது இறங்கும்போதெல்லாம்‌, சம்பூர்ணத்தின்‌ பழுத்த முகத்தில்‌ வேதனை 
படரும்‌. 


அன்னம்மா தனியே அகப்படும்‌ போது, மெல்லிய குரலில்‌ கேட்பாள்‌... “ஏண்டியம்மா... 
சதாசிவத்துகட்ட சொல்லி, அந்த இரக்கமத்த பாவி இருக்கானா, இல்லையான்னு விசாரிக்கச்‌ 
சொல்லட்டுமா..? காசிக்கு வர்றவா, காயை விடுவா... கனியை விடுவா... இப்படிக்‌ கட்டின பொண்‌ 
டாட்டியை விடுவாளோ..?”” 


சம்பூர்ணம்‌ இந்த விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேச ஆரம்பித்தால்‌ மட்டும்‌, அன்னம்மா தனது வழக்கமான 
சிரிப்பை உதிர்க்க மாட்டாள்‌. 


பெரிய குமுட்டியில்‌ நெருப்புக்‌ கங்குகள்‌ கனன்றுகொண்டு இருந்தன. பழைய நினைப்புகளை 
இந்த நெருப்பில்‌ போட்டு எரிக்க முடிந்துவிட்டால்‌ எவ்வளவு நன்றாக இருக்கும்‌! 


குமுட்டியில்‌ வாய்‌ அகன்ற பித்தளைப்‌ போகிணியில்‌ “தளதள?” வெனப்‌ பால்‌ கொதித்துக்கொண்டு 
இருந்தது. 


“பெரிய மாமீ... அங்கே இன்னும்‌ மூணு காபி. ஒண்ணுல சர்க்கரை மட்டா... டிகாக்ஷன்‌ நிறைய...” 


இன்னொரு பிள்ளையாண்டான்‌ இதைச்‌ சொல்லிவிட்டு ஓடிவிட்டான்‌. நின்றால்‌, காபி கெட்டிலை 
தான்‌ தூக்க வேண்டியிருக்குமே என்கிற பயம்‌. 


மாடியில்‌ சத்தம்‌ இன்னும்‌ ஓயவில்லை. அன்னம்மா காபி கெட்டிலைத்‌ தூக்கிக்‌ கொண்டு 
படியேறினாள்‌. 


மாடிப்படிகளில்‌ வழிமறித்து ஒரு கரம்‌ நீண்டது. 

“மாமி! சர்க்கரை குறைச்சலா, டிகாக்ஷன்‌ தூக்கலா ஒரு காபி கேட்டேனே...” 

சற்றுமுன்‌ தாயிடம்‌ சண்டை போட்டுக்கொண்டிருந்த அதே குரல்‌... 

குனிந்த தலையை நிமிரத்தாமல்‌, தனியே கொண்டு வந்த காபி டம்ளரை நீட்டினாள்‌ அன்னம்‌. 
டம்ளரை வாங்கிய வனின்‌ விரலில்‌... அது என்ன...? 

இருபுறமும்‌ வைர மும்‌, நடுவில்‌ நீலமும்‌ பதித்த மோதிரம்‌. 

அன்னம்மா “விருட்‌” டென நிமிர்ந்தாள்‌. 

“அய்யோ... இதென்ன! அவரா இது? வயசு ஏறவில்லையா?? 


தொடரும்‌ 


அறிந்தும்‌ அறியாமலும்‌... (3) 


அனுராதா ரமணன்‌ 





ஒ ௬ கணம்‌ அன்னம்மாவின்‌ விழிகள்‌ பூத்துப்‌ போயின. மனதின்‌ மருட்சி தெளிந்த பின்‌, அறிவு 
இடித்தது. 


“ஒருவேளை...இது அவரோட பிள்ளையா இருக்குமோ..!” 


ஆவலும்‌ பயமும்‌ அன்னத்தின்‌ கால்ளைப்‌ பிணைகக, தன்னைக்‌ கட்டுப்படுத்திக்கொண்டு, 
ஒவ்வொருவரிடமும்‌ தம்ளரை நீட்டி, காபியை ஊற்றினாள்‌. 


“இங்கே ரெண்டு பால...” 
“அனுப்பறேன்‌...” 
“மாமீ... தலைவலித்‌ தைலம்‌ கிடைக்குமா?” 


“அதுக்கென்ன... கொடுத்து அனுப்பறேன்‌. முதல்லே சூடா ஒரு கப்‌ காபியைக்‌ குடிங்கோ..!” 


“அம்மா... மாமி ரொம்ப ஃப்ரண்ட்லியா இருக்கா, இல்லே... இந்த மாதிரி ஒரு மாமி கிடைச்சா, நான்‌ 
பெங்களூருக்கு அழைச்‌ சிண்டு போயிடுவேன்‌...” 


அன்னம்‌ படபடக்கும்‌ இதயத்தை அழுந்தப்‌ பிடித்தபடி, இந்த விழுதுகளின்‌ அடிமரத்தை - தாயைத்‌ 
தேடினாள்‌. 


அதோ... ஒரு சூட்கேஸின்‌ எதிரில்‌ அமர்ந்து, கழுத்துச்‌ சங்கிலியில்‌ மாட்டியுள்ள சாவியால்‌ பூட்டைத்‌ 
திறக்க ப$ரதப்‌ பிரயத்தனப்‌ பட்டுக்கொண்டு இருக்கி றாளே, அவள்தான்‌! 


“மாமீ... காபி குடிங்கோ...” 


“இப்ப பெட்டியைத்‌ திறந்து என்னத்தை எடுக்கப்‌ போறே... காபியக குடுச்சுட்டு குளியேன்‌...” 
“அதில்லேடா... பணம்‌ போதலைன்னு...” 
“நீ கொடுக்கப்‌ போறியாக்கும்‌? எத்தனை லட்சம்‌ வச்சிருக்கே... ??” 


மறுபடியும்‌ மோதிரம்‌ அணிந்த பிள்ளை இரைந்தான்‌. அவன்‌ பேச்சும்‌, தோரணையும்‌... அப்படியே... 
அப்படியே... 


“என்னடி... பொட்டிய மூடி மூடி வெச்சுக்கறே? உங்கப்பன்‌ எத்தனை ஆயிரம்‌ கொடுத்திருக்கான்‌?” 
நாற்பது வருடங்கள்‌ ஆனாலும்‌ வார்த்தைகள்‌ தேயவில்லை. 


அன்னம்தான்‌ நிலைமை மைச்‌ சமாளித்தாள்‌... “மாடியில நாலு பாத்ரூம்‌ தான்‌ இருக்கு. நீங்க கழே 
வாங்களேன்‌. அங்கேயே குளிசசுக்கலாம்‌...”” 


மனசு அடித்துக்‌ கொண்டது. தன்‌ பின்னால்‌ இறங்கி வருபவளை, திரும்பிப்‌ பாராமலேயே 
விசாரித்தாள்‌ அன்னம்‌... “எந்த ஊரு?” 


“எல்லாம்‌ சென்னை தான்‌. மேலே கத்திண்டிருக்‌ றெவன்‌ பெரியவன்‌. உங்க கிட்ட பால்‌ வேணும்னு 
கேட்டவன்‌ அடுத்தவன்‌. உங்களை பெங்களூருக்குத்‌ தூக்கிட்டுப்‌ போயிடு வேன்னு சொன்னது என்‌ 
பொண்ணு...” 


அன்னம்மா அதற்கு மேல்‌ எதுவும்‌ கேட்க வில்லை. 


அந்த அம்மாளின்‌ பெயர்‌ நீலாவாம்‌. சம்பூரணத்திடம்‌ சொல்லிக்கொண்டு இருந்தது 
அன்னம்மாவின்‌ காதில்‌ விழுந்தது. 


“ஒவ்வொரு வருஷமும்‌ தட்டித்‌ தட்டிப்‌ போயிண்டே இருந்து, இப்பத்தான்‌ கை கூடித்து. அவருக்கு 
என்னவோ காசியில, கங்கைக்‌ கரையில தனக்கு...” நீலா மேலே பேச முடியாமல்‌ நிறுத்திக்‌ 
கொண்டாள்‌. 


நடுவே, நீலாவின்‌ மூத்த மருமகள்‌ கழே வநது, மாமியாரை அதட்டும்‌ குரலில்‌ சொன்னாள்‌... 
“பொட்டியப்‌ பூட்டி சாவிய எடுத்துண்டு வந்துட்டா எப்படி..?? 


நீலா முக்கி முனகியபடி எழுந்தாள்‌. “நான்‌ அப்புறம்‌ வர்றேன்‌ மாமி... என்னை ஒரு நாழி நிம்மதியா 
உட்கார விடாதுகள்‌... பிள்ளைங்க...” 


நீலாவுக்கு பாரியான உடம்பு. அதற்கேற்ற உயரம்‌. நல்ல நிறம்‌. இருந்தும்‌ அந்த முகம்‌, தேய்த்துக்‌ 
கழுவிய தொட்டி முற்றம்‌ மாதிரி இருந்தது. கன்னச்‌ சதையில்‌ சோகம்‌ ஆடியது. முன்‌ நெற்றி 
அகன்று மேலோடிம்‌ போயிருந்ததால்‌, முகத்தில்‌ மேல்‌ பாதியே காலியாக இருப்பது போல... 


மறுநாள்‌ நீலாவின்‌ கணவரின்‌ திதி. 





அன்னம்‌ ஓடி ஓடி தேவையானவற்றை ஏற்பாடு செய்து கொடுத்தாள்‌. நீலாவின்‌ நாட்டுப்‌ பெண்‌ 
களுக்கும்‌, பெண்ணுக்கும்‌ மடிசார்‌ புடவையைக்‌ கட்டிவிட்டாள்‌. அவளது மாப்பிள்ளைக்கு உப்புமா 
பிடிக்காது என்பதால்‌, அவசரமாக நாலு தோசையை சட்னியுடன்‌ கொண்டுபோய்க்‌ கொடுத்தாள்‌. 
கூடத்தில்‌ திதி நடந்துகொண்டு இருந்தது. “உம்‌... சொல்லுங்கோ. அப்பா பேரு, கோதரம்‌... 
அப்படியே தாத்தா, தாதீதாவுக்குத்‌ தாத்தா பேரு... அம்மா இருக்கா இல்லையா, அப்போ பாட்டி... 
பாட்டிக்கு அம்மா... பேரெல்லாம்‌ எழுதி வச்சிருக்கேளா..?”” 


“எங்கே... அவசரத்துல பெண்டாட்டி பேரே மறந்துடும்‌. இதெல்லாம்‌ எங்கே ஞாபகத்துல... 
அம்மாதான்‌ ஞாபகம்‌ வெச்சு சொல்லுவா..!”” 


உள்ளே சம்பூர்ணத்தின்‌ அருகில்‌ நீலா உட்கார்ந்திருக்க, பெரியவன்‌ உள்பக்கம்‌ பார்த்து 
இரைச்சலாகச்‌ சொன்னான்‌... “அம்மா... பேர்‌ எல்லாம்‌ சொல்லு...” 


“சுவாமிநாதன்‌. பாரத்வாஜ கோதரம்‌...” 


“தாத்தா பேரு சுந்தர ராஜன்‌. கொள்ளுத்தாத்தா பேரு கோபால கிருஷ்ணன்‌...” 
“சரி, சரி... பாட்டி பேரு..?” 


“பாட்டி இருக்கட்டும்‌. பெரியம்மா பேரைச்‌ சொல்லுடா. அந்த மகராசி போய்ச்‌ சேர்ந்து அந்த 
இடத்துல வநது உட்கார்ந்து தானே நான்‌ இன்னிக்கு இந்தப்‌ பாடு படறேன்‌..!?? 


“வளவளன்னு பேசாதே... பெரியம்மா பேரென்ன...?” 
“ அன்னம்னு சொல்லக கேள்வி. அன்னபூரணியா, அன்ன லட்சுமியான்னு தெரியாது..!” 
சம்பூர்ணத்தின்‌ இடுங்கிய விழிகள்‌ சுடர்‌ விட்டன. 


அன்னம்மா ஓடிவந்து சட்டென அவள்‌ கரத்தை அழுத்தினாள்‌. அதன்‌ அர்த்தம்‌, “தயவுசெய்து 
எதையும்‌ சொல்லி டாதேள்‌!” என்பதுதான்‌. 


நல்லவேளையாக, திதியை நடத்திக்‌ கொடுப்பவர்‌ சதாசிவத்தின்‌ உதவியாளர்‌. சதாசிவம்‌ வேறு ஒரு 
விஷயமாக வெளியில்‌ போயிருந்தார்‌. 


அன்னம்‌ சம்பூர்ணத்திடம்‌ கெஞ்சும்‌ குரலில்‌ அனுமதி கேட்டாள்‌... “உள்ளே சமையல்‌ முடிஞ்சாச்சு. 
ஒரு பத்து நிமிஷம்‌... இதோ, இப்ப வந்துடறேன்‌...” 


“எங்கேடி போறே... சதாசிவம்கூட வீட்டுல இல்லே. எனக்குப்‌ பயமாய்‌ இருக்கு...” 


அன்னம்‌ சிரித்தாள்‌... “என்ன பயம்‌? ஒடிப்போய்‌ கங்கையில ஒரு ஸ்நானம்‌ பண்ணிட்டு 
வந்துடறேன்‌. செய்தியக கேட்ட தீட்டுக்காகவாவது ஒரு முழுக்குப்‌ போட வேண்டாமா?” 


சம்பூர்ணம்‌ ஏற்‌ கெனவே உருண்டையாக மூலையில்‌ கவிழ்த்து வைத்த வெண்கலப்‌ பானை மாதிரி 
இருப்பாள்‌. இப்போது இடிந்து, உதிர்ந்து போன மண்பானை மாதிரி... 


“யாரையாவது துணைக்கு அழைச்சிண்டு போறியா...” 
“எதுக்குத்‌ துணை... தினமும்‌ மூணு நாலு தரம்‌ போய்‌ முங்கற அதே கங்காதானே...” 
அன்னம்‌ போக, சம்‌ பூர்ணம்‌ இருப்புக்‌ கொள்‌ ளாமல்‌ வாசலுக்கும்‌, உள்ளுக குமாக அலைந்தாள்‌. 


குளித்து முடித்து ஈரத்‌ துணியுடன்‌ வீடு திரும்பிய போது, அன்னம்மாவின்‌ கழுத்தில்‌ புதுசாக ஒரு 
பவழ மாலைதான்‌ இருந்தது. மஞ்சள்‌ சரட்டைக்‌ காணவில்லை. 


“எதுக்கு அதை எடுத்தே?” 
“அது அவர்‌ கொடுத்தது. திருப்பி கங்காகிட்டயே கொடுத்துட்டேன்‌. அவ்‌ வளவுதான்‌..!? 
அன்னம்‌ வேறு எந்த அலங்‌ கோலமும்‌ செய்து கொள்‌ ளாததே சம்பூர்ணத்துக்கு ஆறுதலாய்‌... 


“இவதாண்டி உன்‌ மூத்தாள்‌. உன்‌ புருஷனும்‌, மாமியாரும்‌ காசியிலேயே விட்டுட்டு..” ன்னு சொல்ல 
நாக்குத்‌ துடிச்சுது. நீ வாயைத்‌ திறக்கப்படாதுன்னு ஆர்டர்‌ போட்டுட்டியே... சொல்லலே..!? 


“தச்‌... இதெல்லாம்‌ இப்ப அவளுக்குத்‌ தெரிஞ்சு என்ன ஆகணும்‌? பாவம்‌... அந்த மனுஷர்கிட்ட 
எத்தனைப்‌ பிடுங்கல்‌ பட்டாளோ? பசங்க கிட்ட எவ்வளவு பாட்டோ? நான்‌ பாருங்கோ... எந்தப்‌ 
பிரச்னையும்‌ இல்லாம அதிரசம்‌, வடை, திரட்டும்‌ பாலனு... இதுக்குக்‌ கொடுத்து 
வெச்சிருக்கணுமோல்லியோ..?” 


இதற்குள்‌ மாடியில்‌ யுத்தம்‌ மூண்டிருந்தது. 


“காசில வநது திவசம்‌ பண்ணணும்னு சொன்னே... பண்ணியாச்சு! இப்ப கோதானம்‌, பூதானம்னு 
இழுத்துவிட்டா, யாரால செய்ய முடியும்‌?” 


“அப்பாவுக்குத்தானேடா செய்யறே?” 


“காசில பொண்டாட்டியையே தானமா விட்டுட்டு வந்த மனுஷருக்கு எல்லாம்‌ இது போறும்‌. 
இன்னும்‌ ஊர்‌ போய்ச்‌ சேர்றதுக்குள்ள எனக்கு ஆயிரம்‌ செலவு வைப்பே. உன்‌ ரெண்டாவது 
பிள்ளையைத்‌ தரச்‌ சொல்லு. இல்லே, உன்‌ பொண்ணு கிட்ட வாங்கிக்‌ கொடு!” 


“நன்னாயிருக்கே! அப்பா, ஆஸ்பத்திரியில கிடக்கறப்ப, யார்‌ செஞ்சாளாம்‌..? இன்னிக்கும்‌ என்‌ 
மாமியார்‌ குத்திக்‌ காட்டறா..!” 


அன்று மாலை கீழே இறங்கி வந்து சம்பூர்ணத்தின்‌ அருகில்‌ கண்ணீருடன்‌ அமர்ந்தாள்‌, நீலா. 


“அவர்‌ பண்ணின பாவம்லாம்‌ கரையணும்னுதானே கோதானத்‌ துக்கும்‌, பூதானத்துக்கும்‌ தட்டுல 
ஆயிரம்‌, ரெண்டாயிரம்னு போடு டான்னு கெஞ்சறேன்‌. நேத்து இவன்‌ பொண்டாட்டி கடைக்குப்‌ 
போய்‌, ஏழாயிரத்துக்கு பனாரஸ்‌ பட்டு வாங்கிண்டு வந்திருக்கா. அதுக்கு வாயே திறக்கலை. 
இதுக்குக்‌ கொடுக்‌ கறதுக்குதான்‌ மூக்கால அழறான்‌” என்றபடி அவள்‌ தன்‌ வளையலைக கழற்றிப்‌ 
பித்தளைத்‌ தட்டில்‌ வைத்தாள்‌. 


அன்னம்மா, உள்ளே ஓடி தன்‌ ஒரே சொத்தான பழுப்பேறிய பெட்டியைத்‌ திறந்தாள்‌. 
ஐம்பதும்‌, நூறுமாய்‌... இங்கு வந்து தங்கும்‌ யாதரீகர்கள்‌ கிளம்பிப்‌ போகும்‌ போது வயிறு நிறைய, 
நாவுக்கு ருசியாகப்‌ பார்த்துப்‌ பார்த்துச்‌ சமைத்துப்‌ போட்‌ டதற்காக, அன்னம்‌ மாவுக்கு அன்பளிப்‌ 


பாகக்‌ கொடுத்த பணம்‌. 


அவ்வப்போது சதாசிவத்தின்‌ குழந்தைகளுக்குச்‌ சட்டையும்‌, பொம்‌ மையும்‌, வளையல்‌, 
மணிமாலைகளும்‌ வாங்குவதைத்‌ தவிர, வேறு என்ன செலவு அவளுக்கு? 


நோட்டுக்‌ கற்றையை அள்ளி வந்து, நீலாவின்‌ கையில்‌ அன்னம்‌ திணித்தாள்‌. சம்பூர்‌ ணம்‌ 
அர்த்தத்துடன்‌ பார்த்தாள்‌. 


“அய்யோ... நீங்க எதுக்கு மாமி..??” என்று நீலா பதற... 


“மொதல்ல வளையலைக்‌ கையில போடுங்கோ! சும்மா தரதா நெனைக்க வேண்டாம்‌. 


முடியறபோது திருப்பித்‌ தந்தாப்‌ போறும்‌..!” 


“வாங்கிக்கோ நீலா! அவ ஒண்டிக்‌ கட்டை. ஏதோ, நீ வாங்கற பேச்சைக்‌ கேட்டு மனசு தாங்காம 
கொடுக்கறா!” 


நீலாவின்‌ முதுகை வருடி ஆறுதல்‌ அளித்த சம்பூர்ணம்‌, அப்படியே அன்னத்தையும்‌ பார்வையால்‌ 
வருடினாள்‌. 


அன்னத்தின்‌ ஐம்புலன்களும்‌ சாயந்திரம்‌ பலகாரத்துக்கு தேங்காய்‌ துருவுவதிலேயே இருக்கிறது. 


“எதை மனத்தால்‌ உணர முடியாதோ, ஆனால்‌, எதனால்‌ மனம்‌ உணரப்‌ பெறுகிறதோ, அதுவே 
பிரம்மம்‌ என்பதைத்‌ தெரிந்துகொள்‌!” 


கூடத்தில்‌ மாண வர்களுக்குக்‌ கன பாடிகள்‌ உபநிஷத்‌ துகளின்‌ அர்த்தத்தை விளக்கிக்கொண்டு 
இருக்கிறார்‌. 


இதோ... 


அன்று நடுப்பகலில்‌ எவளுக்கு, அவளுடைய கணவரின்‌ திதியில்‌ பிண்டம்‌ போடப்‌ பட்டதோ, 
அவள்‌ தனக்கு திதியளித்‌ தவர்களுக்குச்‌ சமைத்துக்கொண்டு இருக்கிறாள்‌. 


நாற்பது வருடங்களுக்கு முன்னால்‌, எவன்‌ தனது மனைவியின்‌ சமஸ்காரத்‌ துக்காகக்‌ கனபாடிகளின்‌ 
தட்டில்‌ நூறு ரூபாய்த்‌ தாளைப்‌ போட்டானோ... 


இதோ, இன்று அவனுடைய கர்மாவுக்காக அந்த நூறு ரூபாய்‌, வட்டியோடு அதே தட்டில்‌ சேர்ந்து 
விட்டது. 


சம்பூர்ணத்துக்கு புதிய உபநிஷத்‌ படிக்கக்‌ கிடைத்திருக்கிறது. 


வயசானால்‌ என்ன... எல்லாமே பாடம்தானே? 


(நிறைந்தது) 


தங்கர்‌ பச்சான்‌| ஓவியங்கள்‌: எஜமகாலட்சுயி 
| | 





, ‘ ‘ ‘ 


கொ டிபவுனு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாள்‌. அவள்‌ வாழ்கீகைப்பட்ட ஊர்‌ பக்கத்தில்தான்‌ 
இருக்கிறது என்பதால்‌... நினைத்தால்‌ போதும்‌, குழந்தைகளை இடுப்பில்‌ ஒன்றும்‌ கையில்‌ 
ஒன்றுமாகப்‌ பிடித்துக்கொண்டு ஏரிமேட்டினைக கடந்து மலைக்குள்‌ இறங்கி, ஓடைக்குள்‌ நடந்து, 
சுடுகாட்டு வழியாக அம்மா வீட்டுக்கு அரை மணி நேரத்தில்‌ வந்து விடுவாள்‌. 


சுடுகாட்டைக்‌ கடந்து வரும்‌ போது அவள்‌ மனதுக்குள்‌ அழிக்க முடியாத பயம்‌ இருக்கும்‌. 
இப்போது அதற்குப்‌ பதில்‌ ஒவ்வொரு முறையும்‌ அவளது கால்கள்‌ தடுமாறுகின்றன. 
இருந்தாலும்‌ இந்த வழியை அவளால்‌ மாற்றிக்கொள்ள முடியவில்லை. 


அம்மா வீட்டுக்கு கொடிபவுனு வந்து சேர்ந்தபோது இரவாகிவிட்டதால்‌, மருத்துவரிடம்‌ 
குழந்தையைக்‌ கொண்டுபோய்க்‌ காண்பிக்க முடிய வில்லை. பெரிய மகளுக்கு வயிற்றுப்போக்கு. 
இரவு முழுக்க உறக்கம்‌ இல்லாமல்‌ வயிற்றுவலியால்‌ அவதிப்பட்டுக்கொண்டே இருந்தாள்‌. 


விடிந்ததும்‌ முதல்‌ வேலையாக கொடிபவுனு தன்‌ மகளை “கன்ட்ரோல்‌ அம்மா விடம்‌ அழைத்துப்‌ 
போனாள்‌. “அரங்கநாதன்‌ அம்மா என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌ என்றாலும்‌, யாரும்‌ அப்படி 
அழைப்பதில்லை. 


இரவு முழுக்க இடைவிடாத மழை என்பதால்‌, கால்வைக்கிற இடமெல்லாம்‌ தண்ணீராக 
இருந்தது. கோழிகள்‌ இரை கிடைக்காமல்‌, நனைந்த இறக்கைகளை விரிக்க இயலாமல்‌ ஒடுங்கி 
நின்றிருந்தன. அம்மாவும்‌ மகளும்‌ குடைக்குப்‌ பதிலாக ஆளுக்கொரு முறத்தைத்‌ தலையில்‌ 
பிடித்துக்கொண்டு நடந்து போய்ச்‌ சேர்ந்தார்கள்‌. 


வீட்டுக்குள்‌ மழைத்‌ தண்ணீர்‌ ஒழுயெ இடத்தில்‌ எல்லாம்‌ கன்ட்‌ ரோலின்‌ அம்மா பாத்திரங்களை 
அடுக்கி வைத்திருந்தாள்‌. பாத்திரத்துக்குள்‌ ஒழுகிய மழைத்‌ தண்ணீர்‌ ஏற்படுத்தும்‌ ஒவ்வொரு 
சொட்டின்‌ ஒலியும்‌ அவளுக்குத்‌ தன்‌ மகனையே நினைவுபடுத்தின. தண்ணீர்‌ நிரம்பி 
வழிந்தோடும்‌ பாத்திரங்களை எடுத்து அப்புறப்படுத்தாமல்‌, தூண்‌ ஓரமாக தரையில்‌ ஒடுங்கிப்‌ 
படுத்திருந்தாள்‌. கொடிபவுனின்‌ வரவு அவளை எழுந்து உட்காரவைத்தது. நெடுநாட்களுக்குப்‌ 
பின்‌ முதல்‌ முறையாக வந்திருக்கும்‌ தம்பி மகளைப்‌ பார்த்ததும்‌, மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. 


கொடிபவுனு அநத வீட்டினுள்‌ கால்‌ வைத்தபோது, அவளால்‌ தன்‌ மாமன்‌ கன்ட்ரோலை மறந்து 
நிற்க முடியவில்லை. வீட்டினுள்‌ சூழ்ந்திருந்த இறுக்கம்‌ அவளின்‌ மனதுக்குள்ளும்‌ பரவியது. 
அத்தை தைலம்மை, கொடிபவுனைத்‌ தடவிக்‌ கொடுத்தாள்‌. 


எது எதற்கெல்லாமோ மருத்துவம்‌ வந்துவிட்டது. இன்னும்‌ குடலேற்றததுக்கு மட்டும்‌ 
மருத்துவம்‌ வந்ததாகத்‌ தெரியவில்லை. குடலேற்றம்‌ வந்துவிட்டால்‌ ஊரில்‌ யாராக இருந்தாலும்‌ 
தைலம்மையிடம்தான்‌ வந்தாக வேண்டும்‌. ஐந்து நிமிடத்தில்‌ மருத்துவம்‌ முடிந்துவிடும்‌. நான்கு 


நாட்கள்‌ வரைக்கும்‌ வயிற்றுவலியால்‌ அவதிப்‌ பட்டு, வயிற்றுப்போக்கில்‌ கிடந்தவர்கள்கூட 
அடுத்த வேளையே சாப்பிடத்‌ தொடங்கி விடுவார்கள்‌. 


குழநதைக்கு ஏதோ விளையாட்டின்போது குடலேற்றம்‌ நிகழ்நதுவிட்டது. சிறிய பித்தளைச 
சருவத்தில்‌ தண்ணீரைக்‌ கொண்டு வந்து வைத்துவிட்டு, குழந்தையின்‌ இரண்டு கைகளையும்‌ 
அசையாமல்‌ பிடித்துக்கொண்டாள்‌ கொடிபவுனு. தண்ணீரைத்‌ தன்‌ வலது கை விரலால்‌ 
தொட்டுத்தொட்டு குழந்தையின்‌ அடிவயிற்றின்‌ குடல்‌ பகுதியில்‌ ஒரே சீராக மேலிருந்து கீழாக 
தைலம்மை தட்டிக்கொண்டே இருந்தாள்‌. குழந்தை வலியால்‌ துடித்தது. 


மழை ஒரே சீராகப்‌ பெய்துகொண்டு இருந்தது. கூரையின்‌ ஓடுகளின்‌ வழியே தண்ணீர்‌ கீழே 
வழியாதபடிக்கு அந்தக காலத்துப்‌ பழைய இசைத்தட்டுக்கள்‌ ஓடுகளின்‌ இடுக்கில்‌ 
சொருகிவைக்கப்பட்டிருநதன. ஒரு காலத்தில்‌ ஓயாமல்‌ இசைத்த அந்த இசைத்தட்டுகளெல்லாம்‌ 
இப்போது மழையிலும்‌ வெயிலிலும்‌ காய்ந்துகடெப்பதை கொடிபவுனு பார்த்தாள்‌. பல 
இசைத்தட்டுகள்‌ பாதியாக உடைக்கப்பட்டு சொருகப்‌ பட்டிருந்தன. அதனைப்‌ பார்க்கப்‌ பார்க்க, 
கன்ட்ரோலை அவளால்‌ நினைக்காமல்‌ இருக்க முடியவில்லை. 


சிறு வயதிலேயே தநதையை இழந்த அரங்கநாதன்‌ என்கிற ஒரே மகனை மனம்‌ கோணாமல்‌ 
செல்லமாக வளர்த்தாள்‌ தைலம்மை. ஒன்றாம்‌ வகுப்பில்‌ பள்ளியில்‌ சேர்க்கும்போதே இரண்டு 
ஜோடி மேளதாளததோடுதான்‌ பள்ளிக்குள்‌ நுழைந்தான்‌. நாகஸ்‌ வரத்தையும்‌ தவிலையும்‌ போட்டி 
போட்டு வாசிக்கச்‌ சொல்லி கன்ட்ரோலின்‌ தாய்மாமன்‌ ராச மாணிக்கம்‌ அவ்வப்போது பரிசுத்‌ 
தொகை ரூபாய்களை அவர்களின்‌ சட்டைப்‌ பைகளில்‌ திணித்தார்‌. 


சின்னப்‌ பள்ளிக்கூடத்தின்‌ எதிரிலிருந்த பெரிய பள்ளிக்கூடத்தில்‌ ஆறாம்‌ வகுப்புக்குப்‌ 
போகும்போதும்‌ மேளதாளம்‌ இல்லாமல்‌ போக மாட்டேன்‌ என அடம்பிடித்தான்‌. அப்போதும்‌ 
அவனது ஆசையை நிறைவேற்ற ராசமாணிக்கம்‌ தவற வில்லை. தனது மகள்‌ கொடிபவுனு 
வையும்‌ அவனோடு மேளதாளத்துடன்‌ பெரிய பள்ளிக்கூடத்துக்கு அழைத்துப்‌ போனார்‌. ஐந்தாம்‌ 
வகுப்புக்குள்ளேயே இரண்டு ஆண்டுகள்‌ தேர்ச்சி பெறாமல்‌ இருந்ததால்‌, தன்னைவிட இரண்டு 
வயது குறைந்த கொடிபவுனுவின்‌ வகுப்பிலேயே கன்ட்ரோலும்‌ படிக்கும்படி ஆகிவிட்டது. 


ஐந்தாம்‌ வகுப்பில்‌ புகைப்படம்‌ எடுக்‌ கும்போது அவளின்‌ பக்கத்தில்தான்‌ நிற்பேன்‌ என 
இறுதிவரைக்கும்‌ அடம்பிடித்து, அதேபோல்‌ நின்றான்‌. பொன்வண்டு தீப்‌ பெட்டிக்குள்‌ முட்டை 
யிட்டாலும்‌, பனைமட்டை யில்‌ காற்றாடி செய்தாலும்‌, ஓடையில்‌ மீன்‌ பிடித்தாலும்‌, 
மண்பானைக்குள்‌ வேப்பிலை போட்டுப்‌ பழுக்கவைத்த மாம்பழமே, சீதாப்‌ பழமோ 
எதுவானாலும்‌ முதலாவதாக கொடிபவுனுவிடம்தான்‌ கொடுத்தான்‌. போதாக்குறைக்கு 
ராசமாணிக்கம்‌ அடிக்கடி அவனை “மாப்ள, மாப்ள” என அழைத்ததாலும்‌ கொடிபவுனு 
தனக்குத்தான்‌ சொந்தம்‌ என்கிற உணர்வு அவனது மனதில்‌ குடி கொண்டுவிட்டது. பள்ளியில்‌ 
யாருடனும்‌ அவளை அவன்‌ விளையாட அனுமதிப்பதில்லை. கொடிபவுனு அவனுக்குப்‌ 
பேரழகியாகத்‌ தெரிந்தாள்‌. 


ஏழாம்‌ வகுப்புப்‌ படிக்கற போது, அறிவியல்‌ ஆசிரியர்‌ வகுப்பில்‌ உள்ளவர்களை அணி 
அணியாகப்‌ பிரித்தபோது, கன்ட்ரோலும்‌, கொடிபவுனும்‌ ஒரே அணியில்‌ இருந்தார்கள்‌. அவள்‌ 
தனது அணியில்‌ சேர்ந்துவிட்டது குறித்து அவனுக்குள்‌ ஏற்பட்ட கற்பனையும்‌ மகிழ்ச்சியும்‌ 
அவனுக்குப்‌ பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும்‌ என்கிற ஆர்வத்தை மிகுதிப்படுததியது. 
இருவரும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து பதினோராம்‌ வகுப்பு வரை ஒரு செடி நட்டு அதனை மரமாக 
வளர்க்கப்‌ போகிறோம்‌ எனும்போதே, அரை மணி நேரத்தில்‌ வெட்ட வேண்டிய குழியை ஐந்து 
நிமிடத்தில்‌ தோண்டி முடித்துவிட்டான்‌. அடுத்த அணியான அரங்கநாதனுக்கும்‌, 
கொடிபவுனுக்கும்‌ “பதியின்‌ கன்று” எனச்‌ சொல்லி பூவரசு கன்றினை ஆசிரியர்‌ அறிவித்துக்‌ 
கொடுத்தபோது, இருவரும்‌ ஒன்றாக சேர்ந்து வாங்கி னார்கள்‌. அப்போது அவனது ஆறாம்‌ விரல்‌ 
அவளின்‌ கையில்‌ உரசியதை, அவளால்‌ தாங்கிக்கொள்ள முடிய வில்லை. இவனோடு சேர்ந்து 


எப்படி ஒரு மரத்தை வளர்க்கப்‌ போகிறோம்‌ எனும்போதே அவளுக்குக்‌ குமட்டி வாநீதி வந்தது. 
கட்டுப்படுத்திக்‌ கொண்டுதான்‌ பூவரசுக்‌ கன்றினை குழிக்குள்‌ வைத்தாள்‌. மண்னைக்‌ குழிக்குள்‌ 
தள்ளி மூடும்போது அந்த ஒட்டியிருந்த ஆறாம்‌ விரல்‌ சுருங்கிய நகத்தோடு சூம்பி ஆடியதைப்‌ 
பார்தத கொடி பவுனு, குழிக்குள்ளிருந்து கையை விலக்கிவிட்டு எழுந்தாள்‌. கற்பனையில்‌ 
மிதநதிருந்த கன்ட்ரோல்‌ அவளின்‌ கையைப்‌ பிடித்து இழுத்த போது மேலும்‌ அதனைப்‌ 
பொறுத்துக்‌ கொள்ளாத கொடிபவுனு, “கைய எடுரா!” எனத்‌ திட்டியதை யாரும்‌ கவனிக்கவில்லை 
என்றாலும்‌, கன்ட்ரோல்‌ மனதுக்குள்‌ நொறுங்கிப்‌ போனான்‌. 


எத்தனையோ முறை ஆசை ஆசையாக வாங்கிக்‌ கொடுத்தபோது, அதையெல்லாம்‌ 
பெற்றுக்கொண்ட கொடிபவுனு, இப்போது தான்‌ எது கொடுத்தாலும்‌ வாங்காததையும்‌, தன்னை 
வெறுப்பதையும்‌ அவனால்‌ பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அன்றைக்குத்‌ திரைப்பட 
அரங்கில்‌ மணலில்‌ உட்கார்ந்து படம்‌ பார்த்த போது, ஆசை ஆசையாக முறுக்கு வாங்கி, பெண்கள்‌ 
பகுதியில்‌ அமர்ந்திருந்த அவளிடம்‌ கொடுத்த போது மீண்டும்‌ அதே மாதிரிதான்‌. 

““ஏண்டா என்னைக்‌ கொல்றே? ஒன்னாலதாண்டா நான்‌ சாவப்‌ போறேன்‌” என அனைவரின்‌ 
முன்னா லேயும்‌ திட்டினாள்‌. அப்போதுகூட அவள்தான்‌ முக்கியம்‌ என நினைத்‌ தானே தவிர, 


அந்த அவமானத்தைப்‌ பெரிதாக எடுதீதுக்கொள்ளவில்லை. 


காலமாற்றத்தில்‌ கொடிபவுனு வுக்குப்‌ பிடிக்காமல்‌ போனது போலவே, கன்ட்ரோலை அவளது 





அப்பா ராசமாணிக்கத்துக்கும்‌ பிடிக்‌ காமல்‌ போனது. எட்டாம்‌ வகுப்‌ போடு படிப்பை மூட்டை 
கட்டி விட்டவனை மாப்பிள்ளை எனக்‌ கூப்பிட அவருக்கு விருப்பமில்லை. ராசமாணிக்கம்‌ 
தனக்குப்‌ பெண்தான்‌ முக்கியம்‌ என நினைத்தார்‌. அவனிடம்‌ தனது மகளை இனி பார்க்கக்‌ கூடாது 
என எச்சரித்தார்‌. தனக்குச்‌ சொந்தமானவள்‌ தன்னை விட்டு விலகிப்‌ போவது, அவனது பெரும்‌ 
பிரச்னையாக இருந்தது. அம்மாவிடம்‌ அது பற்றி சொல்லிச்‌ சொல்லி அழுதான்‌. 


அவள்‌ வயதுக்கு வந்து விமரிசையாக மஞ்சள்‌ நீர்‌ சடங்கு விழா நடத்திய போதுகூட, 
தாய்மாமனான கன்ட்‌ ரோலுக்கு அழைப்பு இல்லை. மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம்‌ போகக்‌ 
கூடாது எனத்‌ தைலம்மை எவ்வளவோ சொல்லி யும்‌, அவன்‌ கேட்க வில்லை. போட்டிக்கு அவன்‌ 
ஒலிபெருக்கி ஒன்றை விலைக்கே வாங்கி வந்து, அவனே பந்தல்‌ கம்பத்தில்‌ கட்டினான்‌. 
எவ்வளவு சத்தம்‌ கூட்டிவைக்க முடியுமோ அப்படி அலறவிட்டான்‌. ராசமாணிக்கம்‌ அமர்த்திய 
ஒலிபெருக்கிக்காரனுக்கும்‌ இவனுக்கும்‌ போட்டி மூண்டது. இரண்டின்‌ இரைச்சலிலும்‌ 
காரியத்தைக்‌ கவனிக்க முடியவில்லை. போட்டியைச்‌ சமாளிக்க முடியாமல்‌ இறுதியாக 
ராசமாணிக்கத்தின்‌ ஆள்‌ பணமே வேண்டாம்‌ எனச்‌ சொல்லி ஓடிவிட்டான்‌. கொடிபவுனுக்கு 
பந்தலுக்கு வந்து மணையில்‌ அமரவே பிடிக்கவில்லை. ““என்னைவிட்டால்‌ யாருமில்லை, 
கண்மணியே உன்‌ கையணைக்க, உன்னைவிட்டால்‌ வேறொருத்தி எண்ணமில்லை நான்‌ 
காதலிக்க...” இந்த பாடலையேதான்‌ திரும்பத்‌ திரும்ப ஒலிக்கச்‌ செய்தான்‌. அந்தப்‌ படம்‌ 
வெளியாகியிருந்த நேரம்‌ அது. பாடலை முழுமையாக ஒலிபரப்பி னாலும்‌ பரவாயில்லை. அந்த 
இரண்டு வரிகளை மட்டுமே திரும்பத்‌ திரும்ப, நிறுத்தி நிறுத்தி ஒலிக்கச்‌ செய்துகொண்டு 
இருந்தான்‌. யாருக்கும்‌ போய்க்‌ கேட்கிற துணிவில்லை. கேட்டால்‌ அவன்‌ பிடித்துக்‌ கொள்வான்‌. 
அவனைச்‌ சமாதானப்படுத்த முடியாது என்பது தெரியும்‌. இவனும்‌ எவனாவது வந்து கேட்க 
வேண்டும்‌ என்றே எதிர்‌ பார்த்தான்‌. 


மணையில்‌ வந்து அமர்ந்த கொடி பவுனு நிமிர்ந்து அவன்‌ இருக்கிற திசையைப்‌ பார்க்கவே 
இல்லை. அவன்‌ அவளை முறைத்துக்‌ கொண்டே இருந்தான்‌. திரும்பத்‌ திரும்ப அவன்‌ 
ஒலிபரப்பிய பாடலின்‌ அந்த இரண்டு வரிகளையும்‌ தானே பாடுவது போலவே அவன்‌ 
நினைத்துக்‌ கொண்டான்‌. தனது காதில்‌ அவன்‌ வநது கத்துவது போலவே அவளுககுப்‌ பட்டது. 


எவ்வளவு நேரந்தான்‌ அவனாலும்‌ தொடர்ந்து இந்த வேலையைச்‌ செய்ய முடியும்‌? 
சோரநீதுபோனான்‌. சடங்கு களெல்லாம்‌ முடிந்து கொடிபவுனு உள்ளே சென்றிருந்தபோது, சிறுநீர்‌ 
கழிக்கச்‌ சிறிது நேரம்‌ நிறுததிவிட்டுப்‌ போனான்‌. அவன்‌ திரும்பி வநது அதே பாடலை 
ஒலிபரப்பலாம்‌ என முற்பட்டபோது, அந்த இசைத்தட்டு அங்கில்லை. தேடித்‌ தேடிப்‌ பார்த்து 
அலுத்துப்‌ போனான்‌. கோபத்தை யாரிடம்‌ காண்‌ பிப்பது எனத்‌ தெரியவில்லை. அவ்வளவு நேரம்‌ 
வீராப்‌ போடு இருநீதவன்‌, வழி யிலிருநீதவர்களை எல்லாம்‌ தள்ளிக்கொண்டு நேராக வீட்டுக்குள்‌ 
நுழைந்து கொடிபவுனு இருக்கும்‌ அறையைத்‌ தேடினான்‌. 


கன்ட்ரோலின்‌ இந்தச்‌ செய்கை வாசலில்‌ வட்டமாக அமர்ந்து, வந்து போறெவர்களுக்குத்‌ 
தாம்பூலம்‌ கொடுத்துக்கொண்டு இருந்த அனைவருக்குமே சிரிப்பாக இருந்தது. அதனை 
வெளிக்காட்டிக்‌ கொண்டால்‌ என்ன நடக்கும்‌ என்பது தெரிந்ததால்‌ அவர்களுக்குள்‌ ளேயே 
சிரித்துக்கொண்டார்கள்‌. 


இறுதியாக, சாமி அறைக்குள்‌ நுழைந்தான்‌ அவன்‌. அறையில்‌ கொடிபவுனுவும்‌ அவளின்‌ தங்கை 
முத்துலட்சுமியும்‌ மட்டுமே அமர்ந்‌ திருந்தார்கள்‌. அவனைப்‌ பார்த்ததும்‌ அவள்‌ 
எழுநீதிருக்கவில்லை. இவ்வளவு நேரம்‌ அனைத்தையும்‌ கவனித்துக்‌ கொண்டு இருந்த 
பெண்களெல்லாம்‌ அடுத்து நடக்கப்‌ போவதைப்‌ பார்ப்‌ பதற்காக ஆர்வத்‌ தோடு முற்றத்தில்‌ 
காதீதிருநீதார்கள்‌. கன்ட்ரோல்‌ உச்சகீ கட்ட கோபத்தில்‌ இருந்தான்‌. அவளை அடிக்கிற மாதிரி 
முன்னோக்கி ஓடுவதும்‌ பின்‌ கமலை மாடு மாதிரி பின்னோக்கி வருவதும்‌, மீண்டும்‌ 





கோபத்தோடு முன்னோக்கி ஓடி அவளை அடிக்கிற மாதிரியும்‌ கத்தினான்‌... ““நீனும்‌ ஒங்கப்பன்‌ 
ஆத்தாளும்‌ என்ன தாண்டி நெனைச்‌ சிருக்கீங்க? என்னைக்‌ கூப்பிடாம பண்ணிட லான்னு 





பாத்தீங்களா? எப்பிடிப்பட்ட பாட்டுப்‌ போட்டுக்‌ காட்னேன்‌ பாத்தியா? அதான்‌ நானு. ரிக்கார்டத்‌ 





தூக்கி ஒங்கப்பன்‌ ஒளிச்சு வச்சுக்கினான்னா நான்‌ உட்டுட்டுப்‌ பூடுவனா? இன்னும்‌ ஒரு பாட்டு 
எடுத்து வச்சிருக்கேன்‌. இங்க பாரு, என்ன நீ புரிஞ்சுக்கனே இல்ல?” 


அவனது முகத்தைப்‌ பார்க்க அவளுக்குப்‌ பிடிக்கவில்லை. அவனது செய்கை அவளுக்கு 
அவமானமாக இருந்தது. மிக நெருங்கி நின்றிருநத கன்ட்ரோலுக்கு அவள்‌ மிக அழகாக 
இருப்பதாகத்‌ தெரிந்தது. முதல்‌ முறையாக அவள்‌ புடவையில்‌ இருந்தது, அவனுக்கு இன்னும்‌ 
அவளிடம்‌ பேச வேண்டும்‌ போலிருந்தது. 


அனைத்தையும்‌ பின்‌ வாசலில்‌ உட்கார்ந்து கேட்டுக்‌ கொண்டிருந்த ராசமாணிக்கத்‌ தால்‌ அதற்கு 
மேலும்‌ பொறுமையாக இருக்க முடியவில்லை. கொடிபவுனுவின்‌ அம்மா ஓடி வந்து 
மறித்தாலும்‌, அவர்‌ விடுவதாக இல்லை. நேருக்கு நேராக ராசமாணிக கத்தைப்‌ பார்த்ததும்‌ 
அவனது கோபம்‌ கெஞ்சலாக மாறியது. ““ஏன்‌ மாமா எங்கள காரியத்துக்குக்‌ கூப்புடல? ஒனக்குமா 
என்னப்‌ புடிக்கல? ஒனக்காகத்தான்‌ நான்‌ இப்ப சும்மா உட்டுட்டுப்‌ போறேன்‌” 


அதன்பின்‌, கன்ட்ரோல்‌ ஒரு வழியாக சமாதானம்‌ ஆனான்‌. பதினோராம்‌ வகுப்பு முடிவதற்காக 
கன்ட்ரோல்‌ காத்திருந்தான்‌. கொடி பவுனுதான்‌ அந்த ஆண்டு பள்ளிக்‌ கூடத்தில்‌ முதல்‌ மதிப்பெண்‌ 
பெற்றிருந்தாள்‌. கொடிபவுனுவுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கற செய்தி கன்ட்ரோலுக்குத்‌ 
தெரிந்தது. மேற்கொண்டு யாரிடமும்‌ கெஞ்ச விருப்பமில்லை. அவனின்‌ அம்மா, “ “உன்னைப்‌ 
பிடிக்காத பெண்‌ தேவையில்லை. அவளைவிட அழகான பெண்ணைப்‌ பார்த்து உடனே 
திருமணம்‌ செய்துவைக்கிறேன்‌'” என எவ்வளவோ சொன்னாள்‌. ஆனால்‌, தான்‌ விரும்பிய 
கொடிபவுனுதான்‌ மனைவியாக வர வேண்டும்‌ என அவன்‌ முடிவு செய்துவிட்டான்‌. 


அவனாகவே அச்சகத்துக்குச்‌ சென்றான்‌. அவனுக்குத்‌ தெரிந்ததைச்‌ சொன்னான்‌. திருமணப்‌ 
பத்திரிகை யோடு வீட்டுக்கு வந்தான்‌. மகனின்‌ பிடிவாதததைக்‌ கண்டு தைலம்மை வாயடைத்துப்‌ 
போனாள்‌. பத்திரிகையில்‌ அவனது பெயரையும்‌, அவளது பெயரையும்‌ பார்க்கப்‌ பார்க்க 


கன்ட்ரோலுக்கு அளவற்ற மகிழ்ச்சியாகவும்‌, பெருமையாகவும்‌ இருந்தது. அவளோடு 
வாழ்வதாகக்‌ கனவில்‌ மிதந்தான்‌. 


விவரமறிந்த ராசமாணிக்கம்‌ பதறிப்‌ போனார்‌. எதிர்த்துப்‌ பேசினால்‌ அவன்‌ என்ன செய்வான்‌ 
என்பது அவருக்குத்‌ தெரியும்‌. அவனை என்னவெல்லாம்‌ சொல்லி சமாதானப்படுத்த முடியுமோ 
அப்படியெல்லாம்‌ சொல்லி அவனது கையைப்‌ பிடித்துக்‌ கெஞ்சினார்‌. சொந்தக்காரர்‌ களை 
எல்லாம்‌ கூட்டிப்‌ பேசியபோது, ஜாதகம்‌ சரியாக இருநதால்‌ உடனே அதே தேதியில்‌ திருமணம்‌ 





நடத்திக்கொள்ளலாம்‌ என முடிவு செய்யப்பட்டது. வேறு வழி தெரியாமல்‌ கன்ட்ரோலும்‌ அதை 
ஏற்றுக்கொண்டான்‌. 


கொடிபவுனு வெளியிலேயே வர வில்லை. பத்திரிகையைப்‌ பார்த்துப்‌ பார்த்து அழுதாள்‌. 
அவனை நினைக்றெபோதெல்லாம்‌ அவளுக்கு அவனுடைய ஆறாவது விரல்‌ தவிரவும்‌, அவள்‌ 
மனதைவிட்டு நீங்காத இன்னொரு நிகழ்ச்சிதான்‌ கண்முன்‌ வநது நின்று, அவன்‌ மீது வெறுப்பை 
ஏற்படுத்தியது. 


அன்று விடுமுறை நாள்‌. கொடிபவுனு ஏழாம்‌ வகுப்பு படித்துக்கொண்டு இருந்தாள்‌. 
கொல்லையில்‌ ஏர்‌ உழுதுகொண்டு இருநத அப்பாவுக்காக சாப்பாடு எடுத்துப்‌ போனாள்‌. 
குருவிகளின்‌ இரைச்சல்‌ தாங்க முடியவில்லை. விளைந்து தயாராக இருந்த கம்பங்‌ கொல்லையில்‌ 
நொடிக்கொரு கதிராக அமர்ந்து கொத்திக்‌ கொத்திப்‌ பறந்துகொண்டு இருந்தன. இருபுறமும்‌ 
ஆளுயரத்துக்கு வளர்ந்திருந்த கம்பங்‌ கொல்லைகளுக்கு நடுவேயிருந்த வரப்பில்‌, சினிமாப்‌ 
பாடலைப்‌ பாடிக்கொண்டு நடந்து வந்துகொண்டு இருந்த கொடிபவுனு, வரப்பின்‌ வளைவில்‌ 
திரும்பியபோது திடுக்கிட்டு பிரமை பிடித்தவள்‌ போல நின்றுவிட்டாள்‌. ஒரு நொடி அவளால்‌ 
பார்வையைத்‌ திருப்ப முடியவில்லை. எப்போதும்‌ போல்‌, யாரும்‌ வர மாட்டார்கள்‌ என 
நினைத்து வரப்பின்‌ ஓரமாக வயலில்‌ அமர்ந்து மலம்‌ கழிதீதுக்கொண்டு இருந்த கன்ட்ரோலுக்‌ கும்‌ 
என்ன செய்வதெனப்‌ புரியாமல்‌ அப்படியே உட்கார்ந்து இருந்தான்‌. திரும்பிப்‌ போகப்‌ பிடிக்காத 
கொடி பவுனு வேறு வழியில்லாமல்‌ முகத்தை எதிர்ப்பக்கம்‌ திருப்பிக்கொண்டு அவனைக்‌ 
கடந்தாள்‌. என்ன செய்வ தெனப்‌ புரியாமல்‌ திகைத்துப்போன கண்ட்ரோல்‌, கால்‌ சட்டையை ஒரு 
கையால்‌ பிடித்தபடியே எழுந்து நின்றான்‌. 


கொடிபவுனுவின்‌ ஆழ்மனதில்‌ பதிந்துபோன அந்த நிகழ்வு அவன்மீது அருவருப்பையும்‌ 
அவனைப்‌ பிடிக்காத மாதிரியும்‌ செய்துவிட்டது. 


ஜாதகம்‌ பார்த்து முடிவு தெரியும்‌ வரை ஒரு சொட்டுத்‌ தண்ணீர்கூட தொண்டைக்குள்‌ இறங்காது 
என கன்ட்ரோல்‌ சொல்லிவிட்டான்‌. ஊரார்‌ முன்னிலையில்‌ அவன்‌ வீட்டு வாசலிலேயே 
ஜாதகக்காரனை வரவழைத்துப்‌ பார்த்தார்கள்‌. கொடிபவுனுக்குத்‌ தாலி கட்டினால்‌ அவன்‌ உயிர்‌ 
இருக்காது என்று ஜாதகக்காரன்‌ அடித்துச்‌ சொன்னான்‌. கன்ட்ரோலின்‌ அம்மா, தன்‌ தம்பி யிடம்‌ 
கெஞ்சி, உடனே இன்னொரு ஜாதகக்காரனை அழைத்து வரச்‌ சொன்னாள்‌. கன்ட்ரோல்‌ அதனை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்குச்‌ சாதகமாக அவன்‌ சொல்ல மாட்டான்‌ என அவனே புறப்பட்டு 
வடலூர்‌ போய்‌, வேறு ஜாதகக்காரனை அழைத்து வந்தான்‌. அவனும்‌ முன்பு சொன்னவன்‌ 
போலவேதான்‌ சொன்னான்‌. 


கன்ட்ரோலிடம்‌ பழைய நடவடிக்‌ கைகள்‌ இல்லை. ஊர்‌ மக்களைப்‌ பார்ப்‌ பதையே தவிர்த்தான்‌. 
வயல்‌ வேலைக்கும்‌ செல்வதில்லை. கடலூருக்கும்‌, பண்ருட்டிக்கும்‌ சினிமா பார்க்கப்‌ 
போவதுகூட நின்றுபோனது. வீட்டிலேயே முடங்கிக்கிடநீதான்‌. 


அன்று இரவு, ராசமாணிககம்‌ மனைவியுடன்‌ திருமணத்‌ தாம்பூலத்‌ தோடு வந்தார்‌. அக்காவிடம்‌ 
தாம்பூலத்‌ தட்டை கொடுத்துவிட்டு அவரால்‌ அழத்தான்‌ முடிந்தது. அவர்களை கடைசி வரை 
கன்ட்ரோல்‌ பார்க்கவே இல்லை. தலை குனிந்தபடியே தரையைப்‌ பார்த்துக்கொண்டு இருந்தான்‌. 


ராசமாணிக்கத்தால்‌ கன்ட்‌ ரோலுக்கு சமாதானம்‌ சொல்ல முடியவில்லை. இன்னும்‌ மூன்று நான்கு 
ஆண்டுகள்‌ காத்திருந்தால்‌ தனது இளைய மகளைத்‌ தருகிறேன்‌ என்று சொன்னார்‌. 


பெண்‌ அழைப்புக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கார்‌ வந்துவிட்டது. பெண்ணை அனுப்பிவைக்க 
தைலம்மை யையும்‌ வநது கூப்பிட்டார்கள்‌. ஒவ்வொரு நிகழ்வும்‌ கன்ட்ரோலை நிலை தடுமாறச்‌ 
செய்தது. கிடுகிடுவென பரணையில்‌ ஏறியவன்‌, சாக்குப்பையில்‌ கட்டி வைத்திருந்த முந்திரி 
மரத்துக்குத்‌ தெளிக்கவைத்திருந்த பூச்சி மருந்தை எடுத்தான்‌. குடித்துவிட்டுத்தான்‌ இறங்கினான்‌. 


இறுதியாக ஊரை விட்டுப்‌ போகும்‌ போது கோயிலில்‌ சாமி கும்பிட்டு விட்டுத்தானே 
கொடிபவுனு போவாள்‌ என்பதற்காக, கோயிலில்‌ போய்ப்‌ படுத்துக்கொண்டான்‌. அதற்குள்‌ கை, 
கால்‌ இழுக்க ஆரம்பித்துவிட்டது. கொடிபவுனு... கொடிபவுனு என சத்தம்‌ போட்டுக்‌ கத்தினான்‌. 
இறுதிவரைக்கும்‌ வரவே மாட்டேன்‌ என அடம்பிடித்தவனைத்‌ தூக்கிக்‌ கொண்டு நடுவீரப்பட்டு 
மருத்துவ மனைக்கு ஓடினார்கள்‌. 


செய்தி கேள்விப்பட்ட கொடிபவுனு, தன்‌ மீது உயிரை வைத்திருக்கும்‌ மாமனை நினைத்து 
அழுதாள்‌. திருமணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்குப்‌ போகும்‌ வழிதான்‌ என்பதால்‌, 
மருத்துவமனைக்குச்‌ சென்று மாமனைப்‌ பார்க்க ஆசைப்பட்டாள்‌. உறவினர்கள்‌ பார்க்க 
அனுமதிக்கவில்லை. அந்த இடம்‌ வந்தபோது சத்தம்‌ போட்டுக்‌ கத்தி, காரை நிறுத்தச்‌ 
சொன்னாள்‌. யார்‌ தடுத்தும்‌ கேட்காமல்‌ மருத்துவ மனைக்குள்‌ மணக்‌ கோலத்துடன்‌ ஓடினாள்‌ 
கொடிபவுனு. கன்ட்ரோலைக காப்பாற்றும்‌ முயற்சியில்‌ நிர்வாணமாகக்‌ கிடத்தப்பட்டிருந்தான்‌. 
அவனைப்‌ பார்த்ததும்‌, கொடிபவுனுக்கு மேலும்‌ அழுகைதான்‌ வந்தது. அப்போதுகூட, ““நான்‌ 
சாவறண்டா, நான்‌ சாவறண்டா”' எனக்‌ கத்திக்கொண்டு இருந்த மயக்க நிலையிலேயே கொடி 
பவுனுவைப்‌ பார்த்தான்‌. இதையெல்லாம்‌ சகித்துக்கொள்ள முடியாத தைலம்மையும்‌, ராச 
மாணிக்கமும்‌, அங்கிருந்து கொடிபவுனுவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்துப்‌ போனார்கள்‌. 


கொடிபவுனு தாய்‌ வீட்டுக்கு வந்திருந்தாலும்‌, அவள்‌ கன்ட்ரோல்‌ வீட்டுக்கு வரவில்லை. 
இதுதான்‌ கொடிபவுனுவின்‌ குழந்தை என அம்மா சொன்னபோதுகூட அவனுக்குத்‌ தொட்டுத்‌ 
தூக்கப்‌ பிடிக்கவில்லை. வீம்புக்காக வாங்கிய ஒலிபெருக்கி தொடர்பான சாதனப்‌ களை தூசுதட்டி 
எடுத்தான்‌. வெல்கம்‌ பலகை, குத்துவிளக்குப்‌ பலகை டியூப்லைட்‌ என அனைத்துச்‌ சாதனப்‌ 
களையும்‌ ஓரே சைக்கிளில்‌ வைத்துக்‌ கட்டி எடுத்துக்கொண்டு போகும்‌ அளவுக்குப்‌ 
பழகியிருந்தான்‌. வயல்வேலை செய்யப்‌ பிடிக்காமல்‌ இருமணம்‌, மற்ற காரியங்களுக்குச்‌ சென்று 
ஒலி, ஒளி அமைப்பதையே தொழிலாகக்‌ கொண்டுவிட்டான்‌ கன்ட்ரோல்‌. 


நான்கு ஆண்டுகளாக வளர்தீதிருநீத தாடியும்‌ மீசையும்‌, அவனைப்‌ பார்க்கிற குழந்தைகள்‌ பயந்து 
மிரண்டு அழும்படி செய்தன. கொடுக்கன்‌ பாளையத்து மாரியம்மன்‌ கோயிலுக்கு மார்கழி மாதம்‌ 
முழுக்க, பாட்டு ஒலிபரப்புவதற்காக கன்ட்ரோலிடம்‌ பணம்‌ பேசி பாக்குக்‌ கொடுத்து 
இருந்தார்கள்‌. மாலை நாலரை மணிக்கு, இரவு சாப்பாட்டுக்‌ காக அம்மா சுட்டுக்கொடுக்கும்‌ 
கேழ்வரகு தோசையை எடுத்துக்கொண்டு போவான்‌; மாலை ஐந்தரை மணியிலிருந்து இரவு 
எட்டு மணி வரைக்கும்‌ பக்திப்‌ பாடல்களை ஓலிபரப்பிவிட்டு, கோயிலிலேயே படுத்துக்கிடநீது, 
மீண்டும்‌ காலை நாலரை மணிக்கு எழுந்து எட்டு மணி வரைக்கும்‌ பாடலை ஓஒலிபரப்புவான்‌. 
பின்‌, சைக்கிளில்‌ வீட்டுக்கு வந்து பகல்‌ முழுக்கத்‌ தூங்குவான்‌. அந்த ஊரில்தான்‌ கொடிபவுனு 
வாழ்க்கைப்‌ பட்டிருக்கிறாள்‌ என்பது அவனுக்குத்‌ தெரியும்‌. முப்பது நாட்களும்‌ காலையும்‌ 
மாலையும்‌ ஒலிபரப்பும்‌ அனைத்துப்‌ பாடல்களையும்‌ கொடிபவுனு கேட்டுக்கொண்டுதான்‌ 
இருந்தாள்‌. கோயிலில்‌ படுத்துக்ிடெப்‌ பவனை வீட்டில்‌ படுத்துக்கொள்ளச்‌ சொல்லலாம்‌. 
சொன்னால்‌ கேட்க மாட்டான்‌ என்பதால்‌, அவளும்‌ அழைக்கவில்லை. 


அன்று வெள்ளிக்கிழமை என்பதால்‌ குழந்தைகளோடு கோயிலுக்கு வந்திருந்தாள்‌. அடையாளம்‌ 
தெரியாதபடி உருமாறியிருந்த கன்ட்‌ ரோலைப்‌ பார்க்கப்‌ பார்க்க கொடிபவுனுக்கு வேதனையாக 


இருந்தது. சுவரையே பார்த்தபடி தலையில்‌ முக்காடோடு கை கட்டி உட்காரநீ இருநீதான்‌. எப்படி 
யாவது அவனிடம்‌ பேசிவிட வேண்டும்‌ என நினைத்தவளால்‌ பேச முடியவில்லை. மஞ்சள்‌ நீர்‌ 
சடங்கில்‌ கன்ட்ரோல்‌ தொலைததுவிட்டுத்‌ தேடிய இசைத்தட்டு இப்போது கொடிபவுனு கையில்‌ 
இருந்தது. யாரும்‌ பார்கீகாதபடி அவனின்‌ பக்கமாக விசிப்‌ பலகையில்‌ வைத்துவிட்டு 
வநீதுவிட்டாள்‌. 


இவ்வளவு காலம்‌ தன்னைத்‌ தொந்தரவு செய்துகொண்டு இருந்த இசைத்தட்டு தன்னிடம்‌ 
இல்லாமல்‌ போனது கொடிபவுனுக்கு அதை விடவும்‌ தொந்தரவாக இருந்தது. 


கொடிபவுனுவின்‌ மகளை தைலம்மை இண்ணையிலிருந்து மூன்று முறை குதிக்கச்‌ சொன்னாள்‌. 
இன்னும்‌ மழை நிற்கவில்லை. தண்ணீரில்‌ ஓடுகளுக கிடையில்‌ சிறைபட்டுக கிடநீத இசைக்காத 
இசைத்‌ தட்டுக்களையே கொடி பவுனு பார்த்துக்கொண்டு இருந்தாள்‌. தான்‌ வாழ்ந்திருக்க 
வேண்டிய வீடு. அவளால்‌ தைலம்மையிடமிருந்து பிரிய முடியவில்லை. போகும்போது இளைய 
மகளிடமிருந்து ஐம்பது பைசா நாணயத்தை வாங்கி அத்தையிடம்‌ நீட்டினாள்‌. தனது 
சிகிச்சைக்காக தைலம்மை சம்பிரதாயத்துக்குப்‌ பெறும்‌ கூலி அது. தனது பேத்திக்குத்‌ தானே 
செய்தேன்‌ என வாங்க மறுத்துவிட்டாள்‌. 


எங்கோ உருவாகிய மேகம்‌, நீர்தீதுளியாகி இந்த மண்ணில்‌ பெய்து நிறத்தை இழந்து, 
எல்லாமோடு எல்லாமாகக கலந்துவிட்டது. சிவப்பாக செம்மண்ணில்‌ கலந்துவிட்ட மழைநீர்‌ 
எங்கே போவது எனத்‌ தெரியாமல்‌ போய்க்கொண்டு இருக்கிறது. 


கொடிபவுனு இப்போது தலையில்‌ முறத்தைப்‌ பிடித்திருக்கவில்லை. மழையிலேயே 
நனைந்தாள்‌. ஆளுக்‌ கொரு முறதீதைத்‌ தலையில்‌ பிடித்தபடி அம்மாவின்‌ பின்னால்‌ இரண்டு 
மகள்களும்‌ மழையை ரசித்தபடி நடந்துகொண்டு இருந்தார்கள்‌. 


தன்னிடமிருந்து களவுபோன இசைத்தட்டு திரும்பக்‌ கிடைத்ததும்‌, அது கிடைத்த இடமும்‌ கன்ட்‌ 
ரோலுக்குள்‌ அப்போது பல கேள்வி களை எழுப்பின. பின்‌, அவனுக்கு விடையும்‌ கிடைத்தது. 
அப்போது அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை அடையும்படியான மனநிலையைக்‌ 
கொடுத்தது. தனக்கு வாழத்‌ தகுதி இருப்பதாக நினைத்துக்கொண்டான்‌. மறுநாள்‌ காலையே 
சவரம்‌ செய்து மாப்பிள்ளை போல்‌ ஆனான்‌. அதற்கான காரணம்‌ யாருக்கும்‌ புரியவில்லை. 
தைலம்மை மகனின்‌ மாற்றத்தைப்‌ பார்த்து பூரித்துப்‌ போனாள்‌. அவள்‌ அவனைச்‌ சாப்பிட 
அழைத்தும்கூட வரவில்லை. அறையை மூடிக்கொண்டு அதே பாடலையே திரும்பத்‌ திரும்ப 
இசைக்கச செய்து கேட்டான்‌. 


ஒரு கட்டத்தில்‌ மகிழ்ச்சி, துக்கம்‌, எல்லாமும்‌ பொய்‌ என்பதாக அவன்‌ உணர்ந்தான்‌. மகிழ்ச்சி 
அவனிடமிருந்து மறைந்து போனது. வாழ நினைத்த அறையிலேயே தூக்கில்‌ தொங்கியவனை 
வெளியில்‌ கொண்டு வந்து போட்டார்கள்‌. அவன்‌ மகிழ்ச்சியாக இருந்ததற்கும்‌, இறநததற்குமான 
காரணம்‌ யாருக்கும்‌ புரியவில்லை. அவனின்‌ அறையில்‌ கண்டெடுக்கப்பட்ட எழுத்துப்‌ 
பிழையுடன்‌ இருந்த அந்தக்‌ கடிதத்தில்‌, தனது சொத்துக்களை முழுக்க கொடிபவுனுவின்‌ குழந்தை 
களுக்கு எழுதி வைத்துவிடும்படியும்‌, அந்த இசைத்தட்டை கொடிபவுனுவிடம்‌ 
கொடுத்துவிடும்படியும்‌ எழுதியிருந்தான்‌. 


கொடிபவுனு அவனுடைய நினைவு வரும்போதெல்லாம்‌, இசைக்காத அந்த இசைத்தட்டை 
எடுத்துப்‌ பார்த்துக்கொண்டு இருக்கிறாள்‌. அதனை இசைத்துப்‌ பார்க்கக்கூடிய தைரியம்‌ 
அவளிடம்‌ இல்லை! 


இது கதையல்ல! 


புதுவை பிரபா 
டே ன்றாம்‌ வகுப்பு படிக்கும்‌ பேதீதி இலக்கியா வற்புறுத்திக்‌ கேட்டதால்‌, பார்வதி பாட்டி கதை 
சொல்லத்‌ தொடங்கினாள்‌... 


2 


“ஒரு ஊர்ல, ஒரு நிலா...” 


“ஐயோ பாட்டி! ஊருக்கு ஒரு நிலால்லாம்‌ இல்ல. உலகத்துக்கே ஒரே ஒரு நிலாதான்‌..!”? - 
கதையின்‌ ஆரம்பத்திலேயே குறுக்கிட்டுத்‌ திருததினாள்‌ இலக்கியா. 





“சரி... அந்த நிலாவுல, ஒரு ஆயா வடை சுட்டுககிட்டு இருந்தாளாம்‌...”” 


“ப்பீரீரீர்‌... என்று சிரித்தாள்‌ இலக்கியா. ““நிலாவுல ஆக்ஸிஜனே கிடையாது பாட்டி. அப்புறம்‌ 
எப்படி அங்கே அடுப்பு எரிக்க முடியும்‌, வடை சுட முடியும்‌?” 





“அதெல்லாம்‌ எனக்குத்‌ தெரியாது. எப்படியோ சுட்டாங்க. அப்போ அங்கே ஒரு காக்கா வநீது...”” 
- பார்வதி பாட்டி முடிப்பதற்குள்‌, “தப்பு, தப்பு! காக்காவால நிலாவுல உயிர்‌ வாழவே 


முடியாது!” என இலக்கியா இடைமறிகக, கடுப்பானாள்‌ பாட்டி. 


“அப்போ நரியாலேயும்‌ அங்கே போக முடியாதுன்னுவே! போ! என்னாலயும்‌ உனக்குக்‌ கதை 
சொல்ல முடியாது!” என்று முறைக்க, 


“போ பாட்டி... கதைன்னாலும்‌ ஒரு லாஜிக்‌ வேணாமா?” என்று சிணுங்கியபடியே எழுந்து 
போனாள்‌ இலக்கியா. 


அதன்பிறகு, பார்வதிப்‌ பாட்டி அந்தக்‌ கதையை மறந்தும்கூட யாருக்கும்‌ சொல்லவில்லை. 





இன்றைய தலைப்புச்‌ செய்தி! 
வியாஸ்‌ 


௦௦ 
அ வசரமா தலைவரைப்‌ பார்க்கப்‌ போயிட்டிருகீகேன்‌. கார்ல ஏறுங்க, பேசிட்டே 





போகலாம்‌!” 

பேட்டி காண வந்த நிருபரை காரில்‌ ஏற்றிக்‌ கொண்டார்‌ மருதமுத்து. ““தேர்தல்‌ நெருங்கிருச்சு 
இல்லே, மூச்சு விட நேரமில்லே..!”” என்றவரிடம்‌, தான்‌ கேள்விப்பட்ட விஷயங்களை 
எடுத்துவிட்டார்‌ நிருபர்‌. 

மருதமுத்துவின்‌ முகம்‌ கறுத்தது. 

“வேகமா ஓட்டுய்யா!”” என்று டிரைவரிடம்‌ கடுகடுத்தார்‌. 


“என்னைப்‌ பத்தி அப்படியெல்லாம்‌ சொல்றாங்களா...”” என்றவர்‌ பொங்கிப்‌ பொங்கிப்‌ 





பேசியவற்றையெல்லாம்‌, கார்‌ ஓட்டத்தில்‌ கிறுக்கலாகக குறித்துக்‌ கொண்டார்‌ நிருபர்‌. 


“தலைவரோட நிழல்லே வளர்ந்தவன்‌ நான்‌... அவருக்குத்‌ துரோகம்‌ பண்ண அத்தனை சுலபமா 
மனசு வருமா? இன்னிக்கு நேத்திக்கு இல்லே, ஐம்பது வருஷமா கட்சிதான்‌ எனக்குச்‌ சோறு 
போடுது! தம்பி, நீங்க அப்ப பொறந்‌ திருக்கக்கூட மாட்டீங்க! என்‌ அப்பாவை பார்க்க வீட்டுக்கு 
வருவாரு தலைவர்‌. நான்‌ அரை ட்ரவுசர்‌ போட்டுக்கிட்டு தோட்டத்துல பம்பரம்‌ விட்டுக்கிட்டி 
ருப்பேன்‌. ஒருநாள்‌, “டேய்‌ மருத! எப்படா நீ என்‌ கட்சியில சேரப்‌ போறே?”னு சிரிச்சுக்கிட்டே 
கேட்டாரு தலைவர்‌. உடனே சாட்டையைக கீழே போட்டுட்டு, சட்டையை எடுத்து 


99 


மாட்டிக்டட்டுத்‌ தலைவரோட கார்ல ஏறினவன்தான்‌... 


நிருபரின்‌ குறிப்புநோட்டில்‌ சாட்டையும்‌, சட்டையும்‌ குடியேறியது! 





ட்‌ 





“கண்ணாடி உடைப்பு போராட்டத்‌ துல தலைவரைக்‌ கைது பண்ணாங்க. அன்னிக்குத 
தலைவரைத்‌ தொடர்ந்து ரெண்டாவது ஆளா போலீஸ்‌ வேன்ல ஏறினவன்‌ நான்‌. எட்டரை 
வருஷம்‌ ஜெயில்‌ வாசம்‌. தலைவர்கிட்டே நான்‌ அரசியல்‌ அரிச்சுவடி கத்துக்கிட்டது அப்போதான்‌. 
அரசியல்‌ நெளிவு சுளிவுகளை அவர்கிட்டேர்ந்துதான்‌ கத்துக்கிட்டேன்‌. தேர்தல்‌ நேரத்துல 
எப்படிக்‌ காய்‌ நகர்தீதணும்கறதையும்‌ அவர்தான்‌ எனக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்தார்‌. மகாபாரத 
கதைகளுக்கு வகுப்பு எடுத்தார்‌. சகுனியையும்‌, கூனியையும்‌ எனக்கு அறிமுகப்‌ படுத்தினார்‌. 
அவருக்குத்‌ துரோகம்‌ பண்றதுன்னா...”” 


மருதமுத்துவின்‌ குரல்‌ கரகரததுக்‌ கம்மியது. நிருபர்‌ அதையும்‌ அடைப்புக்‌ குறிக்குள்‌ 
குறித்துக்கொண்டார்‌. 


“தலைவர்‌ தேர்தல்ல ஜெயிச்சு முதலமைச்சர்‌ நாற்காலியில்‌ உட்கார்ந்தார்‌. என்னையும்‌ 
அமைச்சராக்கி அழகு பார்த்தார்‌. அமைச்சரவையில்‌ எனக்கு மூணாவது இடம்‌ கொடுத்தார்‌. 
“என்ன மருத... திருப்திதானே?'னு கேட்டார்‌. “என்ன தலைவரே இப்படிக்‌ கேக்கறீங்க? 


முப்பதாவது இடம்‌ கொடுத்து 
என்னை மூலைல உட்கார 
வெச்சாலும்‌ ஓ.கே தான்‌ 
தலைவரே!னு சொன்னேன்‌. 
அப்புறம்‌, ஏதோ கோபத்துல மூணு 
தடவை என்கிட்டேயிருந்து 
அமைச்சர்‌ பதவியைப்‌ பறிச்சார்‌... 
நாலு தடவை திருப்பிக்‌ கொடுத்தார்‌. 
அதெல்லாமே சகோதர 
சண்டைதான்‌! அரசியல்ல 
கொடுக்கல்‌ வாங்கல்‌ சகஜம்தானே 
தம்பி?” என்ற மருத முத்துவின்‌ 
காரின்‌ வேகம்‌ குறைந்தது. 


“இதோ, தேர்தல்‌ நெருங்கிடுசசி! 
என்னை இந்த கமிட்டியில 
போடலே, அந்தக குழுவுல 
சேர்ககலேனு என்னென்‌ னவோ 
சொல்றாங்க. கட்சியில என்னை 
ஓரங்கட்டிட்டதா எழுதறாங்க இவங்‌ 
களுக்கெல்லாம்‌ நான்‌ சொல்ல 
விரும்பற ஒரே பதில்‌...'” என்று 

சொல்லிக்கொண்டு 
இருக்கும்போதே மருதமுத்துவின்‌ 
செல்‌ ஒலித்தது. எதிர்முனை 


சொன்னதைக்‌ கேட்டுப்‌ 





பிரகாசமானார்‌. ““ஆமாங்கய்யா! 
நேத்து ராத்திரிதான்‌ டீல்‌ முடிஞ்சுது!” என்றவர்‌, “டிரைவர்‌, நிறுத்துய்யா வண்டியை” என்றார்‌. 


“தம்பி... தலைவர்‌ வீடு வந்துடுச்சு... நீங்க இறங்கிக்குங்க... எனக்கு இது ஒரு முக்கியமான 
சந்திப்பு!” என்றார்‌ மருதமுத்து. 
நிருபருக்குத்‌ தலை சுற்றியது! 


ட்‌ 


“சார்‌... இது உங்க தலைவர்‌ வீடு இல்லையே... எதிர்‌ முகாம்‌ தலைவரின்‌ வீடாச்சே..?”” 

“ தெரியும்‌ தம்பி! சர்வாதிகார போக்குல கட்சியை நடத்தற அந்தத்‌ தலைவரோட சேர்ந்து இருக்க 
என்‌ தன்மானம்‌ இடம்‌ கொடுக்கலே. தேர்தல்‌ வந்துடுச்சு இல்லே, ஆதியிலேர்ந்து கட்சிக்கு 
விசுவாசமா இருந்த எனக்குத்‌ துரோகம்‌ பண்ணின தலைவருக்கு நான்‌ யார்னு புரிய 
வைக்கிறேன்‌!?? 


மருதமுத்துவின்‌ கார்‌ அந்தப்‌ பங்களாவுக்குள்‌ நுழைந்தது - புதிய அரசியல்‌ அத்தியாயம்‌ எழுத! 


குறிப்பு நோட்டில்‌ தலைப்புச்‌ செய்தியை எழுதிக்கொண்டார்‌ நிருபர்‌! 


உதவி 


திருவாரூர்‌ பாபு 


அ றை ஜன்னல்‌ வழியே ராமு பார்த்தான்‌. 
தெருமுனையில்‌ கார்‌ கண்ணுக்குத்‌ தென்படவில்லை. 
மணி பார்த்தான்‌. ஐந்து. அடிவயிற்றில்‌ சுள்ளென ஒரு 
வலி உண்டாகி மறைந்தது. தினம்‌ காலையில்‌ 
இப்படித்தான்‌ வலிக்கிறது. சமயத்தில்‌, டாய்லெட்‌ 
போகும்போது ரத்தம்‌ வருகிறது. 


சென்னையைத்‌ தாண்டி, மகாபலிபுரம்‌ போகும்‌ வழியில்‌ 
ஒரு கிராமத்தில்‌, தொடர்நது நாற்பது நாட்களாகப்‌ 
படப்பிடிப்பு. அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து, 
குளித்து முடித்து ஐந்து மணிக்குள்‌ தயாராக 
இருக்கவேண்டும்‌. எப்போது வேண்டுமானாலும்‌ 
தெருமுனைக்கு கார்‌ வரலாம்‌. 


அதோ, கார்‌ ஹாரன்‌ சத்தம்‌ கேட்கிறது. அழுக்கடித்திருந்த 
ஜீன்ஸை எடுத்துப்‌ போட்டுக்கொண்டு, வெளியே 
வந்தான்‌. எதேச்சையாக லெட்டர்பாகஸைப்‌ பார்த்தான்‌. 
கடிதம்‌ இருந்தது. அம்மா! எடுத்து பாக்கெட்டில்‌ 
சொருகிக்கொண்டான்‌. 





கார்‌ வேகமாகப்‌ பறந்தது. இன்னும்‌ ஏழு பேரைத்‌ திணித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அசோஸியேட்‌ 
இருவரும்‌ முன்‌ சீட்டில்‌ வசதியாகச்‌ சாய்ந்து உட்கார்ந்துகொள்ள, மற்ற ஐந்து உதவி 
இயக்குநர்களும்‌ பின்‌ சீட்டில்‌ நெருக்கியடித்துக்கொண்டு உட்கார வேண்டும்‌. 


ராமு கடிதத்தை எடுத்துப்‌ பிரித்தான்‌. 


“தம்பி ராமு, நான்‌ சவுகரியமாக இருக்கிறேன்‌. ஆஸ்துமா தொந்தரவு குறையவில்லை. நீ எப்படி 
இருக்கிறாய்‌? எதைப்‌ பற்றியும்‌ கவலைப்படாதே! மல்லிகாவைப்‌ பெண்‌ பார்த்துச்‌ 
சென்றிருக்கிறார்‌ கள்‌. கல்யாணத்துக்குக்‌ குறைந்தது முப்பதாயிரம்‌ ரூபாய்‌ தேவை. உன்‌ அண்ணன்‌ 
பத்தாயிரம்‌ தருவதாகச்‌ சொல்லி இருக்கிறான்‌. உன்னால்‌ முடிந்ததை அனுப்பி வை. இப்போ 
தைக்கு என்‌ மருத்துவச்‌ செலவுக்கு ஆயிரம்‌ ரூபாய்‌ அனுப்பினால்‌ சந்தோஷப்படுவேன்‌...” 


ராமுவின்‌ கண்கள்‌ கசிந்தன. ஆயிரம்‌ ரூபாய்‌! எங்கே போவது! சம்பளம்‌ கிடையாது. தினம்‌ 
ஐம்பது ரூபாய்‌ பேட்டா. அது கூட, கடந்த நான்கு நாட்களாகக்‌ கிடைக்க வில்லை. லாஸ்ட்‌ 





அசிஸ்டென்ட்டுக்கு பேட்டா வேண்டாம்‌ என்று புரொட்யூஸர்‌ சொல்லிவிட்டதாகக கேள்வி. 


மற்ற உதவி இயக்குநர்களையும்‌ ஏற்றிக்கொண்டு, மோகனூர்‌ 
கிராமத்துக்குள்‌ கார்‌ நுழைநீதபோது, பளிச்சென்று 
விடிநதிருந்தது. கிராமதீதிலிருநீது அரை கிலோமீட்டர்‌ தள்ளி, 
ஒரு பள்ளிக்‌ கூடத்தின்‌ அருகில்‌ இருந்த மைதானத்தில்‌ செட்‌ 
அமைதீதிருநீதார்கள்‌. 


எட்டு வீடுகள்‌, ஒரு சிறிய கோயில்‌, சாமி சிலைகள்‌, செயற்கை 
மரங்கள்‌... கிட்டத்தட்ட பத்து லட்சம்‌ ரூபாய்‌ செலவில்‌ 
அமைக்கப்பட்ட செட்‌ அது. முக்கால்வாசி படம்‌ இந்த 
செட்டில்தான்‌. க்ளைமாக்ஸில்‌ அனைத தையும்‌ 
கொளுத்தவேண்டும்‌. அதனால்தான்‌ இந்த இடத்தைத்‌ தேர்வு 
செய்‌ திருநீதார்கள்‌. 





ராமு, அம்மா கடிதம்‌ கவலையில்‌ யோசனையாக நின்றிருந்தபோது, ““ஜூனியர்‌ ஆர்ட்டிஸ்ட்டை 
யாருடா எண்றது? எங்கடா அவன்‌?” என அசோஸியேட்‌ ரமேஷின்‌ குரல்‌ அலறலாகக கேட்டது. 


ராமு கையில்‌ நோட்டோடு ஓடிச்‌ சென்று, படப்பிடிப்புக்கு வந்திருந்த ஜூனியர்‌ ஆர்ட்டிஸ்ட்‌ 
பெண்களைக்‌ கணக்கெடுத்தான்‌. ஒவ்வொரு முகத்‌ தையும்‌ பார்த்துப்‌ பெயரைக்‌ குறித்துக்‌ 
கொண்டான்‌. அவர்களில்‌ நான்கு பேர்‌ இதுவரை படப்பிடிப்புக்கு வராத முகங்கள்‌. வழக்கமாக 
வரும்‌ நான்கு முகங்கள்‌ மிஸ்ஸாகி இருநதன. கோ-ஆர்டினேட்டரை அழைத்து விசாரித்தான்‌. 


அவர்‌ தலையைச்‌ சொறிந்தார்‌. “அவங்களுக்குப்‌ பாண்டிச்சேரில ஷூட்டிங்‌! கன்டின்யுட்டி 
கேர்ள்ஸ்‌. அனுப்பியே ஆகணும்‌. தம்பி, இதை ரமேஷ்கிட்ட சொல்லிடாதீங்க. கும்பலோட 


92 


கோவிந்தா... ஒண்ணும்‌ தெரியாது. யாரும்‌ கண்டுபிடிக்க மாட்டாங்க”' என்றார்‌. 

ஆனால்‌, ரமேஷ்‌ எமகாதகன்‌. கண்டுபிடித்துவிட்டான்‌. காரணம்‌, அதில்‌ ஒரு பெண்‌ அவனுக்கு 
வேண்டப்பட்டவள்‌. அவள்‌ காணா ததை வைத்து, இன்னும்‌ மூன்று பேர்‌ மிஸ்ஸாகி 
இருப்பதையும்‌ கண்டுபிடித்துவிட்டான்‌. 


““ஏய்‌.. இங்க வா!” என்று அதிகாரமாக ராமுவை அழைத்தவன்‌, எடுத்த எடுப்பில்‌, ““நாலு பேர்‌ 
வரல. என்னடா கணக்கெடுக்கிற தேவடியா பையா!” என்றான்‌. ராமுவுக்கு மளுக்‌ என்று 
கண்களில்‌ நீர்‌ ததும்பியது. 


தினமுமே ஏதாவது ஒரு வகையில்‌ இப்படிப்‌ “பாட்டு” வாங்குவது சகஜம்‌ தான்‌ என்றாலும்‌, 
இன்றைக்கு அது அதிகம்‌ இருக்கும்போல்‌ தெரிந்தது. 


யோசனையுடன்‌ கையில்‌ கிளாப்‌ போர்டை வைத்துக்கொண்டு நின்ற போது ஷாட்‌ ரெடியாக, 
இயக்குநர்‌ “கிளாப்‌ இன்‌: என்றார்‌. சுதாரித்து, திடுமென உத்தேசமாக கேமராவுக்கு எதிரே 
கிளாப்பை நீட்டினான்‌. நீட்டிய பிறகுதான்‌, மானிட்டர்‌ பார்க்க வில்லையே... என்ன லென்ஸ்‌ 
என்பதைக்‌ கவனிக்கவில்லையே என்று உணர்ந்தான்‌. ஆனாலும்‌, அவனுக்கு அதிர்ஷ்டம்‌ 
இருந்தது. குருட்டாம்‌ போக்கில்‌ சரியான இடத்தில்‌ கிளாப்பை நீட்டியிருநீதான்‌. 


ஆபரேட்டிவ்‌ கேமராமேன்‌ “கிளாப்‌” என்றதும்‌, நம்பரைச்‌ சொல்லிவிட்டு கிளாப்‌ அடிக்க... ராமு 
முகத்தில்‌ அறை விழுந்தது. அது ஹீரோவின்‌ கை என்பதும்‌, கிளாப்‌ அடிக்கும்போது சாக்பீஸ்‌ 
துகள்‌ ஹீரோவின்‌ கண்களில்‌ பட்டுவிட்டதால்‌ அவர்‌ டென்ஷனாகி அவனை அறைந்துவிட்டார்‌ 
என்பதையும்‌ பிறகுதான்‌ உணர்ந்தான்‌. 


சில விநாடிகள்‌ படப்பிடிப்பு தடைப்‌ பட்டது. ஹீரோ கண்களை கசக்கியபடி ஓரமாக ஒதுங்கி 
நின்றார்‌. இயக்குநர்‌ ராமுவை முறைத்தபடி முணுமுணுத்தார்‌. அனைவரும்‌ ராமுவை வேடிக்கை 
பார்க்க... அவமானமாக இருந்தது. 


இரண்டு ஸீன்கள்‌ எடுத்த பிறகு, இயக்குநர்‌ லொகேஷனை மாற்றினார்‌. பள்ளிக்கூடத்தின்‌ 
பின்பக்கம்‌ பசுமையாக இருக்க, அந்த இடத்தில்‌ ஷாட்‌ வைத்துக்கொள்ளலாம்‌ என்றார்‌. 





அநத இடம்‌ குப்பை மேடாகவும்‌, மாட்டுச்சாணம்‌ நிறைந்தும்‌ இருந்தது. ஹீரோ அங்கே வரத்‌ 
தயங்குவார்‌ என்பதால்‌, சுத்தப்படுத்தத்‌ தொடங்கி னார்கள்‌. செட்‌ அசிஸ்டென்ட்‌ 
எனப்படுபவர்கள்‌ பரபரப்பாக இயங்கினாரீகள்‌. 


“ஏம்ப்பா... அசிஸ்டென்ட்‌ டைரக்டர்ஸ்‌ எல்லாம்‌ என்ன பண்றீங்க... சீக்ரெம்ப்பா! லைட்‌ 
இறங்குதுல்ல?”' என்று கடுகடுத்தார்‌ ஒளிப்பதிவாளர்‌. அடுத்த கணம்‌ ஐந்து உதவி இயக்குநர்களும்‌ 
ஆளுக்கொரு துடைப்பக்கட்டை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தைக்‌ கூட்டத்‌ தொடங்கினார்கள்‌. 





சூரியன்‌ வேகமாக விடைபெற்று நகர்நதுகொண்டு இருக்க, 
கடைசியாக ஹீரோயின்‌ க்ளோசப்‌ ஷாட்களை 
எடுத்துக்கொண்டிருந்தார்‌ இயக்குநர்‌. கடைசி அரைமணி நேரம்‌ 
மிகுந்த பரபரப்பாக இருக்கும்‌. படு ஸ்பீடாக ரன்னிங்‌ கிளாப்‌ 
காட்டிக்கொண்டு இருந்தான்‌ ராமு. 


“பாரேன்‌ அவ முகத்த... கொஞ்ச மாச்சும்‌ எக்ஸ்பிரஷன்‌ இருக்கானு. 
கான்க்ரீட்‌ சுவர்‌ மாதிரி வெச்சிருக்கா!” - ரமேஷ்‌ தாழ்ந்த குரலில்‌ 





கமென்ட்‌ அடிக்க, கேமராமேன்‌ மட்டும்‌ சிரித்தார்‌. ராமு அதைக்‌ 
கவனிக்காத மாதிரி முகத்தைத்‌ திருப்பிக்கொள்ள, அந்த முகத்‌ 
திருப்பலை கேமராமேன்‌ கவனிதீதுவிட்டார்‌. 


திடுமென இயக்குநர்‌, ““என்ன லுக்குப்பா?'” என்றார்‌. அதாவது, அந்த க்ளோசப்‌ காட்சியில்‌ 
ஹீரோயின்‌ எங்கே பார்த்து டயலாக்‌ பேசவேண்டும்‌ என்று அர்த்தம்‌. 


பேட்‌ வைத்திருந்த ரமேஷை நோக்கி இந்தக கேள்வி வீசப்பட்டது என்றாலும்‌, அவன்‌ அந்தக 
கேள்வியைக்‌ கவனிக்காத மாதிரி கையில்‌ இருந்த அட்டையில்‌ கவனம்‌ செலுத்த, சட்டென 
கேமராமேன்‌, ““ராமு, என்ன லுக?”” என்றார்‌. 


ராமு திணறிப்‌ போனான்‌. இந்த லுக்‌ விவகாரமெல்லாம்‌ புரிவதற்கு இரண்டு, மூன்று 
படங்களாவது வேலை பார்தீதிருக்கவேண்டும்‌. எனவே, விழித்தான்‌. 


“இந்த சின்ன விஷயம்கூடத்‌ தெரியலே... நீயெல்லாம்‌ டைரகடராகி என்னத்த 
கிழிக்கப்போறே?”' என்றார்‌ கேமராமேன்‌. பார்வையால்‌ அதை ஆமோதித்தார்‌ இயக்குநர்‌. 


ட்‌ 


“ரைட்‌ லுக்‌ சாரீ! - தனது எண்ணம்‌ நிறைவேறிய மகிழ்ச்சியில்‌, இயக்குநரின்‌ சந்தேகத்துக்கு 
பதிலளிதீதான்‌ ரமேஷ்‌. 


ராமுவுக்குத்‌ தொண்டை அடைத்தது. அத்தனை பேருக்கு முன்னால்‌ திரும்பத்‌ திரும்ப 
அவமானம்‌! 


மணி ஆறைத தொட, “பேக்கப்‌” ஆனது. 


காலையிலிருந்தே வயிற்றைக்‌ கலக்கிக்கொண்டு இருக்க, சட்‌ டென்று அங்கிருந்து அவசரமாக 
நகர்ந்தான்‌ ராமு. தொலைவாகச்‌ சென்று, வயிற்று பாரத்தைக்‌ குறைத்துக்கொண்டு குளத்தில்‌ கால்‌ 
கழுவிக்கொண்டு திரும்பி யவன்‌, திடுக்கிட்டான்‌. யாரையுமே காணோம்‌. அசிஸ்டென்ட்‌ டைரக்‌ 
டர்களை ஏற்றிச்‌ செல்லும்‌ கார்‌ போயிருந்தது. 


ராமு அதிர்ந்து போனான்‌. ரமேஷ$ூக்கு இன்று இவன்‌ மேல்‌ என்ன கோபமோ, தெரிய வில்லை... 
பழி வாங்கிவிட்டான்‌. யோசித்தபடி நின்றிருந்தான்‌ ராமு. இங்கிருந்து ஈ.சி.ஆர்‌ மெயின்‌ ரோடு 





பத்து கிலோ மீட்டர்கள்‌. அங்கே போய்‌ பேருந்து பிடித்து, ரூம்‌ போய்ச்‌ சேர, இரவு எப்படியும்‌ 
பன்னிரண்டு மணி ஆகிவிடும்‌. எனவே, இங்கேயே தங்கிவிடுவது உத்தமம்‌ என்றை முடிவுக்கு 
வநீதான்‌ ராமு. 


கோயில்‌ செட்டுக்குள்ளேயே படுத்துக்கொள்ளலாம்‌. காலை ஐந்து மணிக்கெல்லாம்‌ புரொடக்ஷன்‌ 
வண்டி வந்துவிடும்‌. அதுவரை தூங்குவது கஷ்டமில்லை. 


அம்மாவின்‌ கடிதத்தை மறுபடியும்‌ எடுத்துப்‌ படித்தான்‌. மனதுக்குள்‌ ஏதோ பிசைந்தது. மடித்து 
பேன்ட்‌ பாக்கெட்டுக்குள்‌ வைத்தபோது, தூரத்தில்‌ வானம்‌ இருட்டிக்கொண்டு வந்தது. 





குளிர்காற்று வீசியது. 


மழை வரப்‌ போகிறது என்பதை உணர்ந்தான்‌ ராமு. அடுத்த விநாடியே, அந்த விபரீதம்‌ சுள்ளென 
அவன்‌ மூளையைத்‌ தாக்கியது. இப்போது மழை பெய்‌ தால்‌ செட்‌ அத்தனை யும்‌ 
நாஸ்தியாகிவிடும்‌. மழை பெய்ய வாய்ப்‌ பில்லாத ஜூன்‌ மாதம்‌ என்பதால்தான்‌, திறந்த 
மைதானத்தில்‌ செட்‌ போட்டிருநீதார்கள்‌. இப்போது மழை பெய்தால்‌... 


செலவு செய்த தயா ரிப்பாளரும்‌, பார்த்துப்‌ பார்த்து இருபது நாட்கள்‌ செட்டை வடிவமைத்த 
ஆர்ட்‌ டைரகடரும்‌ நினைவில்‌ வந்தார்கள்‌. பிளாஸ்டர்‌ ஆஃப்‌ பாரீஸில்‌ செய்யப்பட்ட கோயில்‌ 





மற்றும்‌ சிலைகள்‌... தண்ணீர்‌ பட்டால்‌ உருக்குலைந்து போய்‌ விடுமே! இன்னும்‌ இருபது நாள்‌ 
படப்பிடிப்பு இருக்கிறதே! 


லேசாக தூறல்‌ விழ, ராமு கலங்கிப்‌ போனான்‌. அடுத்த விநாடி... கிராமத்தை நோக்கி ஓடினான்‌. 
பேய்‌ ஓட்டம்‌. கிராமத்‌ தில்‌, படப்பிடிப்புக்கு உதவி செய்தவர்‌ வீட்டுக்குள்‌ நுழைந்து, “சார்‌, மழை 





வருது! செட்‌ நாசமா போயிடும்‌. உதவி பண்ணுங்க சார்‌..!'” என்று பதறினான்‌. 


அடுத்த சில நிமிடங்களில்‌ தார்ப்பாய்‌, பாலிதீன்‌ சாக்கு, கோணிப்பை சகிதம்‌ ஆண்களும்‌ பெண்‌ 
களுமாக இருபது பேர்‌ திரண்டார்‌ கள்‌. ஒரு டிராக்‌ டரில்‌ ஏறி, செட்டை நோக்கி விரைந்தார்கள்‌. 


விறுவிறுவென செயல்‌ பட்டார்கள்‌. கோயிலைப்‌ பெரிய பெரிய பாலிதீன்‌ கவர்‌ போட்டு 
மூடினார்கள்‌. சிலைகளைப்‌ பெயர்த்‌ தெடுத்து பள்ளிக்‌ கூடத்தின்‌ உள்ளே கொண்டு வைத்தார்‌ கள்‌. 
வீடு செட்‌ மீது சாக்கை விரித்துப்‌ போட்டார்கள்‌. செட்டை பத்திரப்‌ படுத்தும்‌ வரை 





பொறுமையாக இருந்த வானம்‌, பிறகு பிய்த்துக்‌ கொண்டது. மழை அடித்துக்‌ கொண்டு 
ஊற்றியது. காற்றும்‌ மழையுமாக ஊழித்தாண்டவம்‌! சரியாக ஒரு மணிநேரத்துக்குப்‌ பின்‌ மழை 
ஓய்ந்தது. 


ராமு, நெஞ்சம்‌ நெகிழ அனை வருக்கும்‌ நன்றி சொன்னான்‌. அனைவரும்‌ விடைபெற்றுச்‌ 
சென்றதும்‌, செட்டை சுற்றிச்‌ சுற்றி வந்தான்‌. தரையில்‌ மட்டும்‌ தண்ணீர்‌ குளம்‌ கட்டி நின்றது. 
மற்றபடி செட்டுக்கு எள்‌ முனையளவும்‌ சேதாரமில்லை. 


அதிகாலை ஐந்து மணி. வாகனம்‌ வந்து நிற்கும்‌ சத்தம்‌ கேட்டுக்‌ கண்‌ விழித்தான்‌ ராமு. 
ஒரு காரில்‌ ஆர்ட்‌ டைரக்டரும்‌, அவரது உதவியாளர்களும்‌, தயா ரிப்பாளரும்‌ வந்திருந்தார்கள்‌. 


“நேத்து நீ போகலியா?” என ஆச்சர்யத்துடன்‌ கேட்டார்கள்‌. ராமு தலையை ஆட்டினான்‌. பின்பு, 
நடந்ததைக்‌ கூறினான்‌. பத்திரமாக பேக்‌ செய்யப்பட்டு இருந்த சிலைகளை அவர்கள்‌ 
பார்த்தார்கள்‌. பாலிதீன்‌ கோணி யால்‌ மூடப்பட்டிருந்த கோயிலைப்‌ பார்த்தார்கள்‌. செட்‌ சேதாரம்‌ 
இன்றி இருந்தது அவர்கள்‌ வயிற்றில்‌ பாலை வார்த்தது. 

ஆர்ட்‌ டைரக்டர்‌ ராமுவைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்கொண்டார்‌. தயாரிப்பாளர்‌ கண்களில்‌ கண்ணீர்‌. 
ஆர்ட்‌ டைரக்டர்‌ செல்லில்‌ இயக்குநர்‌ நம்பர்‌ போட்டு, விவரம்‌ சொல்லிவிட்டு செல்லை 
அவனிடம்‌ நீட்டினார்‌. 


“ வெரிகுட்‌ ராமு! அசிஸ்‌ டென்ட்னா இப்படித்தான்‌ இருக்‌ கணும்‌. நான்‌ உடனே அங்கே 
வர்றேன்‌” என்றார்‌ டைரக்டர்‌. 


உதவியாளராகச்‌ சேர்ந்த இந்த ஆறு மாதத்தில்‌ அவர்‌ அவனிடம்‌ பேசிய முதல்‌ வார்த்தை. 
அதுவரை அப்பிக்‌ கிடந்த சோர்வு சட்டென விலக, ராமுவின்‌ மனதுக்குள்‌ இனம்‌ புரியாத 
மகிழ்ச்சி... நம்பிக்கை! 


கிழக்கு வெளுக்கத்‌ தொடங்கியது. 


என்‌ கணவரின்‌ கனவுக்‌ கன்னி! 
கிருஷ்ணா 


“உ ட்கார்ந்து, உட்கார்ந்து காலெல்லாம்‌ வலிக்குது. கடை வீதி வரைக்கும்‌ ஒரு நடை போயிட்டு 


வந்துடறேன்‌, பானு!” 


என்‌ கணவர்‌ இப்படிச்‌ சொன்னதும்‌, கேலிச்‌ சிரிப்புடன்‌ மறுப்பாகத்‌ தலை அசைத்தேன்‌. 
“ உங்களைப்‌ பத்தி எனக்குத்‌ தெரியாதா? சிகரெட்‌ பிடிக்க ஏதுடா வழின்னு பார்க்கறீங்க. அதெல்‌ 
லாம்‌ எங்கேயும்‌ நகரக கூடாது!” 


இவரின்‌ மாமா பேத்தி திருமணத்துக்‌ காக வந்திருக்கிறோம்‌. இன்று மாப்பிள்ளை அழைப்பு. 
சத்திரத்தில்‌ சுமாரான கூட்டம்‌. நெருங்கிய சொந்தங்கள்‌ மட்டுமே வந்திருந்தனர்‌. அதுவே 
கிட்டத்தட்ட எண்பது பேர்‌ தேறும்‌. 





பிளாஸ்டிக்‌ நாற்காலி யில்‌ அமர்நதிருந்த என்னவர்‌, தன்‌ அருகில்‌ இருந்த இருக்கையில்‌ 
என்னையும்‌ அமரச்‌ சொன்னார்‌. 





““அது சரி, என்னவோ சொன்னியே, என்னைப்‌ பத்தித்‌ தெரியாதான்னு... என்னைப்‌ பத்தி அப்படி 


என்ன தெரியும்‌ உனக்கு?” 


“எல்லாம்‌ தெரியும்‌. உங்களோடு இருபத்தஞ்சு வருஷமாய்க்‌ குப்பை கொட்டறேனே, உங்களைப்‌ 


பத்தி எனக்குத்‌ தெரியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன?” 


122 


குறும்புச்‌ சிரிப்புடன்‌ என்னை நோக கினார்‌. ““சரி, அப்படின்னா ஒரு பந்தயம்‌ 


“என்ன, சொல்லுங்க?” 


“இளமைப்‌ பருவத்திலே, கல்யாண வயசிலே எல்லா ஆண்களுக்குமே மனசுக்‌ குள்ளே ஒரு 
சித்திரம்‌ இருக்கும்தானே... தனக்கு வரப்போகும்‌ மனைவி இப்படித்‌ தான்‌ இருக்கணும்னு...” 
“சரி, அதுக்கென்ன இப்போ)” 

“ எனக்கும்‌ அப்படி ஒரு சித்திரம்‌ இருந்தது. அந்த வயசிலே என்‌ மனசுல இருந்த அந்தக்‌ 
கற்பனைப்‌ பெண்ணை, ஒரு நாள்‌ நேரிலேயே பார்த்ததும்‌ அசந்துட்டேன்‌. அவளும்‌ இப்ப இந்தக்‌ 
கல்யாணத்துக்கு வந்திருக்கா. யாருன்னு கண்டுபிடி, பார்ப்போம்‌!”்‌ 


என்‌ மனசுக்குள்‌ ஏதோ ஒரு புகை குபுகுபு வெனப்‌ பரவியது. எத்தனை வயதானால்‌ என்ன, பெண்‌ 
மனசு மாறாதுதானே? உள்ளே கனன்ற பொறாமையை அடக்க முயன்றபடி அவரைப்‌ பார்த்தேன்‌. 
“ என்னை முறைப்‌ பது அப்புறம்‌ இருக்‌ கட்டும்‌. முதல்ல அவ யார்னு கண்டுபிடி. ஒரு மணி 
நேரம்தான்‌ அவகாசம்‌!” 


“ஏய்‌ கிழவா... இரு, உன்னை அப்புறம்‌ கவனிச்சுக்கறேன்‌. முதல்ல அந்த “ரம்பை” யாருன்னு 


1>? 


கண்டுபிடிக்கிறேன்‌!”” - மனதுக்குள்‌ கறுவியபடி எழுந்தேன்‌. 

இவருக்கு இப்போது ஐம்பத்திரண்டு வயதாகிறது. அந்தப்‌ பெண்ணுக்குக்‌ கட்டாயம்‌ இப்போது 
நாற்பத்தைந்து வயதாவது ஆகியிருக்கும்‌. அதனால்‌, இளம்‌ வயதுப்‌ பெண்களை 
“லிஸ்ட்‌ டிலிருந்து நீக்கிவிடலாம்‌. அப்படியே நீகீகினாலும்‌, மாப்பிள்ளை வீட்டார்‌, பெண்‌ 
வீட்டார்‌ இரு பக்கமும்‌ சேர்த்து, கிட்டத்தட்ட முப்பது மாமிகளாவது தேறுவார்களே! 





மலைப்பாக இருந்தது. கூடவே சுவாரஸ்யமும்‌ கூடியது. 
“ஏங்க, உங்க மனசைக்‌ கவர்ந்த அந்த ரதி, மாப்பிள்ளை வீடா, பெண்‌ வீடா)?” 


“ஆமா, எல்லாத்தையும்‌ கேளு. அவ பச்சைப்‌ புடவை கட்டியிருக்காளா, மஞ்சள்‌ புடவையா? 
122 


பருமனா, ஒல்லியா? பந்தயத்துல நீயாக முயன்று ஜெயிக்கிறது தான்‌ உண்மையான வெற்றி 
“ஐயே, ரொம்பத்தான்‌ அலட்டறீங்க!”” 


கல்யாண சத்திரத்தின்‌ கீழ்ப்‌ பகுதி சாப்பாட்டு ஹால்‌. முதல்‌ மாடியில்‌ திருமண மேடையும்‌, 
மேடையின்‌ எதிரே பெரிய ஹாலும்‌, ஹாலின்‌ இரு பக்கமும்‌ அறைகளும்‌ இருந்தன. இடப்‌ பக்கம்‌ 
இருந்த அறைகளில்‌ பெண்‌ வீட்டாரும்‌, வலப்‌ பக்க அறைகளில்‌ மாப்பிள்ளை வீட்டாரும்‌ 
தங்கியிருநீதார்கள்‌. இதனால்‌, ஹாலின்‌ ஒரு மூலையில்‌ இருந்தபடியே இரு பக்க வீட்டாரையும்‌ 
என்னால்‌ கண்காணிக்க முடிந்தது. 


முதலில்‌, இவருக்குப்‌ பிடித்த பெண்‌ எப்படி இருப்பாள்‌ என மனதுக்குள்‌ ஒரு உருவம்‌ வரைந்து 
பார்த்தேன்‌. டி.வி. சீரியல்கள்‌ வரும்போதும்‌, பதீதிரிகை களில்‌ போட்டோக்கள்‌, ஓவியங்களைப்‌ 
பார்க்கும்போதும்‌ இவர்‌ அடிக்கும்‌ கமென்ட்டுகளை யோசித்தேன்‌. 


பெண்‌ வீட்டைச்‌ சேர்ந்த சாரதா, மாலதி, ருக்மிணி, சுகன்யா என என்‌ எதிரில்‌ நடமாடிய 
பெண்களை உற்றுப்‌ பார்த்தேன்‌. 


சாரதாவுக்கு சுருள்முடி. “ஸ்ப்ரிங்‌ முடி என்று கேலி செய்வார்‌ இவர்‌. மாலதியின்‌ கண்கள்‌ 
சிறியவை. “பிள்ளையார்‌ கண்‌” என்பார்‌. ௬கமிணிக்கு கிளி மூக்கு. ம்ஹூம்‌! சுகன்யாவுக்கு 
ஆம்பிளைக்‌ குரல்‌... இப்படியே வரிசையாக எல்லாரையும்‌ பார்தது முடித்தேன்‌. யாரும்‌ இவர்‌ 
ரசனையோடு செட்‌ ஆகவில்லை. 


அடுத்ததாக, பிள்ளை வீட்டாரின்‌ பெண்மணிகளைக கண்களால்‌ அளக்கத்‌ தொடங்கினேன்‌. 


இரட்டை மண்டை, கத்தி மூக்கு, தெத்துப்‌ பல்‌, பூனைக்‌ கண்‌, யானைக்‌ காது என வடிகட்டியதில்‌, 
என்னவரின்‌ மானசீக நாயகியோடு பொருந்திப்‌ போகிற மாமிகளின்‌ எண்ணிக்கை 
சொற்பமாகியது. மிச்சம்‌ இருக்கும்‌ நாலைநது பேரில்தான்‌ என்னவரின்‌ “ரதி” இருக்கவேண்டும்‌! 


அதோ, பருமனான உடல்வாகில்‌ ஒரு மாமி. பையனின்‌ பெரியம்மா வாம்‌. அவள்‌ சிரிக்கும்போது, 
அவள்‌ கண்களும்‌ சேர்நது சிரித்தன. சின்ன நெற்றி, எடுப்பான மூக்கு, சிறிய காதுகள்‌, மெல்லிய 
உதடுகள்‌... அதிராத குரலில்‌ பேசினாள்‌. எல்லாமே என்‌ கணவரின்‌ ரசனையோடு ஒத்துப்‌ 
போயிற்று. ஆனால்‌, அவளின்‌ பருமனான உடல்வாகுதான்‌ கொஞ்சம்‌ இடித்தது. என்னவருக்குக்‌ 
கொடி போன்ற இடை உள்ளவள்தான்‌ கனவுக்‌ கன்னியாக இருக்கமுடியும்‌. சரி, அதனால்‌ என்ன, 
சின்ன வயதில்‌ சிக்கென்று இருந்திருப்பாளாயிருக்கும்‌! 


என்‌ கணவர்‌ வைத்த பந்தயத்தில்‌ ஈடுபட்டு, அவர்‌ சொன்னது போல்‌ ஒரு மணி 
நேரத்துக்குள்ளாகவே, அந்தக காலத்தில்‌ அவர்‌ மனதில்‌ இருந்த சித்திரத்தைக்‌ கண்டுபிடித்து 
விட்ட குஷியில்‌ என்னவரை நோக்கி நான்‌ கிளம்ப யத்தனித்தபோது, என்‌ தோளைத்‌ தொட்டாள்‌ 
ஒரு பெண்‌. 


திரும்பினேன்‌. மாப்பிள்ளையின்‌ தங்கை. 
“என்ன மாமி, எங்க பெரியம்மாவின்‌ உருவத்தைப்‌ பார்த்து மலைச்சுப்‌ போய்‌ நின்னுட்டீங்க? 
சின்ன வயசுலேர்ந்தே அவங்க ரெட்டை நாடி உடம்புதானாம்‌. எப்படி இந்தப்‌ பெண்ணுக்குக்‌ 
கல்யாணம்‌ பண்ணி வைக்கப்‌ போறோம்னு எங்க தாத்தாவும்‌, பாட்டியும்‌ ரொம்பக்‌ 
கவலைப்படுவாங்களாம்‌. ஆனா, அதிர்ஷ்டத்தைப்‌ பாருங்கோ, இந்த மாதிரி குண்டுப்‌ 
பொண்ணுதான்‌ வேணும்னு தேடி வந்து கல்யாணம்‌ பண்ணிட்டாராம்‌, வசதியான நல்ல 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த, ஒரு பெரிய பிசினஸ்மேன்‌. அதோ, அங்கே உட்கார்ந்‌ திருக்கார்‌ பாருங்கோ, 
அவர்தான்‌ எங்க பெரியப்பா!” 


சிரித்தபடி அவள்‌ காட்டிய திசையில்‌ பார்த்தேன்‌. “பெரியம்மா வுக்குச்‌ சற்றும்‌ குறைவில்லாத 
சைஸில்‌ இருந்தார்‌ “பெரியப்பா”. 


“அப்படின்னா, இந்த மாமியும்‌ இல்‌ லையா? அப்போ வேற யார்‌ அந்த ரதி?” 


சட்டென ஒரு யோசனை! என்‌ கணவருக்கே தெரியாமல்‌, அவர்‌ பார்வையைக்‌ கவனித்தால்‌ 
தெரிநீதுவிடுமே! எத்தனை வயதானால்‌ என்ன, ஜொள்‌ விடுவதில்‌ ஆண்களுக்குதான்‌ ஒரு 
விவஸ்தையே கிடையாதே! 


திரும்பிப்‌ பார்த்தேன்‌. மனிதர்‌ நாற்காலியில்‌ அமர்நீதபடியேஆனநீத மாகக்‌ குறட்டை விட்டுத்‌ 
தூங்கிக்‌ கொண்டு இருந்தார்‌. மணி பார்த்தேன்‌. என்‌ கணவர்‌ வைத்த கெடுவுக்கு இன்னும்‌ ஐந்து 
நிமிடமே இருந்தது. போச்சு! இந்த முறை தோல்வி எனக்குதானா? 


“ஏய்‌, என்னடி மசமசன்னு நிக்கிறே? மாப்பிள்ளை அழைப்புக்கு நேரமாச்சே! போய்‌ மூஞ்சை 
அலம்பிக்கிட்டு, புடவையை மாத்திக்கிட்டு வா! போ!” 


இவரின்‌ அக்கா வநது விரட்டவும்‌, எங்கள்‌ பெட்டி இருந்த அறைக்குள்‌ நுழைந்தேன்‌. 


முகத்தை சோப்‌ போட்டு அலம்பிக்கொண்டு, கண்ணாடி முன்‌ நின்ற போதுதான்‌ கவனித்தேன்‌... 
சின்ன நெற்றி, பெரிய கண்கள்‌, அளவான மூக்கு, சிறிய காதுகள்‌, எந்த வடுவும்‌ இல்லாத முகம்‌, 
சதை போடாத உடம்பு... முதன்முதலாக என்‌ உருவத்தைக்‌ கண்ணாடியில்‌ அந்நிய மனுஷி போல்‌ 
கவனித்தேன்‌. 


சட்டென எனக்குள்‌ மின்னல்‌! என்னவரின்‌ மனதிலிருந்த அந்தச்‌ சித்திரம்‌ யாரென்று தெரிந்து 
விட்டது. 


குபீரென்று பூத்த சந்தோஷத்துடன்‌, அவர்‌ இருக்குமிடம்‌ நோக்கி ஓட்டமும்‌ நடையுமாக 
விரைந்தேன்‌. தூக்கத்திலிருந்து விடுபட்டு, எங்கோ வேடிக்கை பார்த்துக்‌ கொண்டிருந்தவர்‌, 
என்னைக்‌ கண்டதும்‌ சிரித்தார்‌. 


ட்‌ 


“பலே! யார்னு சரியா கண்டுபிடிச்சுட்டே போலிருக்கே!” 





அவர்‌ கண்சிமிட்டவும்‌, வெட்கத்துடன்‌ தலை குனிந்தேன்‌. 


“ஆமாம்‌. அது சரி, எப்படித்‌ தெரிஞ்சுது நான்‌ சரியா கண்டுபிடிச்சுட்‌ டேன்னு?”” 
“யாருன்னு தெரியாம விழிச்சிருந்தா, உன்‌ முகத்துல குழப்பம்‌ இருந்திருக்கும்‌. அல்லது, வேற 
யாரையோ நீ தப்பாக கண்டுபிடிச சிருந்தா, உன்‌ முகத்துல பொறாமை எட்டிப்‌ பார்த்திருக்கும்‌! 
சரியா கண்டுபிடிச்சசனாலேதான்‌, அன்னிக்குப்‌ பெண்‌ பார்க்க வந்தப்ப உன்‌ முகத்துல இருந்த 
அதே வெட்கத்தை இப்பவும்‌ பார்க்க முடியுது!” 


வெடிச்சிரிப்புடன்‌ அவர்‌ சொல்ல... சுற்றுப்புறதீதையும்‌ மறநீதவளாக, சொர சொர தாடியுடனான 
அவரது கன்னத்தை வலிக்காமல்‌ கிள்ளினேன்‌. 


என்னவளே... அடி என்னவளே! 


வரலொட்டி ரெங்கசாமி 


(2 ண்டையைப்‌ பிளக்கும்‌ தலை வலியில்‌ துடித்தபடி எழுந்தேன்‌. ஜன்னல்‌ வழியே புகுநீத 
வெயில்‌, அறைக்கு ஓர்‌ அசாதாரண வெளிச்சத்தைக்‌ கொடுத்து, என்‌ மனதில்‌ இனம்‌ புரியாத குற்ற 
உணர்வை உண்டாக்கியது. தலையைக்‌ கையில்‌ பிடித்தபடி எழுந்த போது, நேற்று இரவு 
நடந்ததெல்லாம்‌ ஃப்ளாஷ்‌ பேக்காக ஓடியது. 


நேற்று காலை ஆப்ீசுக்குக்‌ கிளம்பியபோது, இனிமேல்‌ குடிக்கமாட்டேன்‌ என்று வழக்கம்போல்‌ 
என்‌ மனைவி மாலதியிடம்‌ சத்தியம்‌ செய்துவிட்டுத்‌ தான்‌ கிளம்பினேன்‌. நான்‌ குடியை 
விடுவதைக்‌ கடவுளே விரும்பவில்லை போல! நேற்றுப்‌ பார்த்துதானா மகேஷூ$க்குப்‌ பதவி 
உயர்வு வந்து தொலைக்க வேண்டும்‌? தண்ணி பார்ட்டி வேண்டும்‌ என்று நாங்கள்‌ அவனிடம்‌ 
சண்டை போட்டு வாங்கினோம்‌. 





கட்டை பிரம்மசாரியான அவனது ஃப்ளாட்டில்‌ பார்ட்டி அமர்க்களமாக ஆரம்பித்தது. அப்போது 
கூட, பேருக்கு இரண்டு பெக்‌ அடித்துவிட்டுக்‌ கிளம்பி விடலாம்‌ என்றுதான்‌ நினைத்தேன்‌. 
ஆனால்‌, முடியவில்லை. ஆறு, ஏழு என்று போனவுடன்‌, நான்‌ என்‌ சுய நினைவை 
இழந்திருக்கவேண்டும்‌. எப்படி வீட்டுக்கு வந்தேன்‌, யார்‌ கொண்டு வந்து விட்டார்கள்‌ என்று 
எதுவும்‌ தெரியவில்லை. 


வேறு யார்‌... நண்பர்கள்தான்‌ என்னைக்‌ கொண்டு வந்து வீட்டில்‌ விட்டிருப்பார்கள்‌. அப்படி 


என்றால்‌, மாலதிக்கு நான்‌ குடித்தது நிச்சயம்‌ தெரிந்திருக்கும்‌. ஐயையோ... போச்சு! இன்று 
பதீரகாளியாக ஆடப்‌ போகிறாள்‌ மாலதி. இன்றைய சாப்பாட்டில்‌ எனக்கு மண்தான்‌! 


ஆனால்‌, என்னுடைய தலைவலி யைப்‌ போக்க இப்போதைய எனது உடனடித்‌ தேவை இரண்டு 
சாரிடானும்‌, நல்ல ஸ்ட்ராங்கான காபியும்‌! மாலதியிடம்‌ கேட்டால்‌, கொலையே விழும்‌. 
வெளியே போய்‌ வரலாமா என்று நான்‌ யோசித்துக்கொண்டு இருந்த போது, பக்கத்தில்‌ 
பார்த்தேன்‌. 

கட்டிலுக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்த டீப்பாயில்‌ ஒரு ஃப்ளாஸ்க, டபரா டம்ளர்‌, இரண்டு சாரிடான்‌ 


மாத்திரைகள்‌ மற்றும்‌ அன்றைய காலை செய்தித்தாள்‌! இது யார்‌ வேலையாக இருக்கும்‌? 


ஒருவேளை அனன்யாவின்‌ வேலையாக இருக்குமோ? அனன்யா மாலதியின்‌ தங்கை. ஏதோ 
ட்ரெயினிங்‌ குக்காக இங்கே தங்கியிருக்கிறாள்‌. ஆனால்‌, அவளுக்கு இதெல்லாம்‌ என்னுடைய 
தேவை என்று தெரியாதே? 





குழம்பியபடி, பெட்‌ காபியை முடித்து, சாரிடானை முழுங்கிவிட்டு, சோம்பேறித்தனமாகப்‌ 
படுத்திருந தேன்‌. மணியைப்‌ பார்த்தேன்‌. எட்டரை. இன்னும்‌ அரைமணி நேரத்துக்குள்‌ கிளம்ப 
வேண்டும்‌. 


இன்று நிச்சயமாக டிபன்‌ கிடையாது. மாலதிக்கு இருக்கும்‌ கோபத்தில்‌, டிபன்‌ கேட்டால்‌ 
அடிக்கத்தான்‌ வருவாள்‌. பின்னே, குடிக்க மாட்டேன்‌ என்று ஒரு மாதத்துக்கு பத்து முறை சத்தியம்‌ 
செய்து, அதை பதினைந்து முறை மீறினால்‌, யாருக்குத்தான்‌ கோபம்‌ வராது? 


அவசர அவசரமாக பாத்ரூமுக்கு ஓடினேன்‌. அங்கே என்னுடைய ப்ரஷ்‌, பேஸ்ட்‌, ஷேவிங்‌ செட்‌ 
அழகாக வைக்கப்பட்டிருநீதது. நான்‌ குளிக்கத்‌ தோதாக, வாளியில்‌ மிதமான சூட்டில்‌ வெந்நீர்‌! 
சோப்‌, டவல்‌ எல்லாம்‌ அதனதன்‌ இடத்தில்‌ வைக்கப்பட்டு இருந்தன. 


குளித்து முடித்து தலையைத்‌ துவட்டிய படி வெளியே வந்தேன்‌. அன்று நான்‌ அணிய வேண்டிய 
பேன்ட்டும்‌ ஷர்ட்டும்‌ இஸ்திரி போடப்பட்டுத்‌ தயாராக இருந்தன. பொருத்தமான நிறத்தில்‌ 
டையும்‌ பக்கத்திலேயே இருந்தது. 


இப்போதுதான்‌ என்‌ மனதில்‌ முதன்‌ முறையாக ஒரு பயம்‌ உதிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை, 
மாலதி என்னை விட்டு நிரந்தரமாகப்‌ பிரிந்து போய்விட்டாளோ? போகும்போது, அவளது 
அருமை தெரிய வேண்டும்‌ என்பதற்காக எல்லாவற்றையும்‌ பார்த்துப்‌ பார்த்துச்‌ செய்துவிட்டுப்‌ 


போயிருக்கிறாளோ? 
எனக்குள்‌ பகீரென்றது! நான்‌ 
குடிகாரன்தான்‌. மொடாக்குடியன்தான்‌. 


சில சமயம்‌ குடித்துவிட்டு வரும்போது, 
மாலதி ஏதாவது அட்வைஸ்‌ செய்ய 
வந்தால்‌, அவளைக்‌ கண்‌ மண்‌ தெரியாமல்‌ 
அடிக்கும்‌ அளவுக்குக்‌ கொடுமைக்காரன்‌ 
தான்‌. அதற்காக... என்னை விட்டு 
நிரந்தரமாக ஓடிவிடுவதா? 


மாலதி, நீ இல்லாமல்‌ நான்‌ எப்படி வாழப்‌ 
போகிறேன்‌! அதுவும்‌, போகும்போது, 
இப்படி எல்லாவற்றையும்‌ கச்சிதமாகச்‌ 


செய்துவிட்டுப்‌ போயிருக்கிறாயே... 





உன்னைப்‌ பிரிந்து நான்‌ வாழ முடியுமா? 


மாலதி எங்கே இருந்தாலும்‌, அவள்‌ காலில்‌ விழுந்தாவது கூட்டிக்‌ கொண்டு வந்துவிட 
வேண்டியதுதான்‌. ஆனால்‌, வருவாளா? என்னைப்‌ போல ஒரு குடிகாரன்‌ தரும்‌ வாக்குறுதிகள்‌ 
தேர்தல்‌ வாக்குறுதிகள்‌ போலத்தானே! அதை நம்பி வருவாளா என்ன? எனக்குச்‌ சுத்தமாக 
நம்பிக்கை இல்லை. 


மாலதி என்னைக்‌ கன்னாபின்னா என்று திட்டுவாள்‌. ஆனால்‌, அவள்‌ வீட்டில்‌ யாராவது என்னை 
ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால்‌, அவளுக குக்‌ கோபம்‌ பொத்துக்கொண்டு வந்துவிடும்‌. 


போன முறை மாமனார்‌ வீட்டுக்‌ குப்‌ போயிருந்தபோது அவர்‌ சாதாரணமாகத்தான்‌ கேட்டார்‌... 
“ ஏன்‌ மாப்பிள்ளை, இப்படிக்‌ குடிச்சுக்‌ குடிச்சு உடம்பைக்‌ கெடுத்துக்கறீங்க?”” 


உடனே மாலதி அவரைப்‌ பிலுபிலு வென்று பிடித்துக்‌ கொண்டாள்‌. “அது எப்படி நீங்கள்‌ என்‌ 
புருஷனுக்கு அட்வைஸ்‌ பண்ணலாம்‌?” என்று குத்திக்‌ குதறிவிட்டாள்‌. 


ஒரு முறை, ப்ளஸ்‌ டூ படித்துக்‌ கொண்டு இருந்த மாலதியின்‌ தம்பி யிடம்‌ நான்‌ ஏதோ 
சுவாரஸ்யமாகப்‌ சொல்லிக்கொண்டு இருந்தேன்‌. அவன்‌ கவனிக்காமல்‌, வேறு எங்கோ பராக்குப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


அது எனக்குத்‌ தெரியவில்லை. மாலதி பார்த்து விட்டாள்‌. உடனே வேகமாக வந்து தன்‌ தம்பியின்‌ 
கன்னத்தில்‌ பளார்‌ என்று ஒரு அறை விட்டாள்‌. 


“ஏண்டா, உன்னை யும்‌ ஒரு மனுஷன்னு மதிச்சு மாமா பேசிட்டு இருக்காரு. வேடிக்கையா 
பாக்குற வேடிக்க..?”” 


அவன்‌ மட்டுமல்ல, நானுமே வெலவெலத்துதான்‌ போனேன்‌. 


உடையை அணிந்தபடி சமைய லறைக்குள்‌ நுழைந்தேன்‌. ஏதோ ஒரு பத்திரிகையை 
சுவாரஸ்யமாகப்‌ படித்துக்கொண்டு இருந்த அனன்யா, மரியாதையாக எழுந்து நின்றாள்‌. 


ட்‌ 92 


“வாங்க மாமா, டிபன்‌ சாப்பிட நீங்களா? 


ட்‌ 


“மாலதி எங்கே அனு?”” 
“ உங்களுக்கு நண்டு வறுவல்னா ரொம்பப்‌ பிடிக்குமாமே? அதான்‌, தானே மார்க்கெட்டுக்குப்‌ 
போய்‌ நல்ல நண்டா பார்த்து வாங்கிட்டு வரணும்னு போயிருக்கா மாமா! நீங்க வந்தா உங்களுக்கு 
டிபன்‌ எடுத்து வைக்கச்‌ சொன்னா! ”? 


6௦ . 955 


ட்‌ 


“உங்களுக்குப்‌ பிடிச்ச அடை அவியல்‌!” 


எனக்கு எதுவுமே புரியவில்லை. நியாயமாகப்‌ பார்த்தால்‌, நேற்று நடந்ததற்கு மாலதிக்கு என்‌ 
மேல்‌ பழியாய்க்‌ கோபம்‌ வநீதிருக்கவேண்டும்‌. ஆனால்‌, வரவில்லை. ஏன்‌? 


நெய்‌ மணத்தோடு அடை அமிர்த மாக இருந்தது. நான்கு அடைகளைக்‌ காலி செய்துவிட்டு, 
ஃப்ளாஸ்க்கில்‌ இருந்த காபியைக்‌ குடித்துக்கொண்டு இருந்தபோது, அனனயாவிடம்‌ மெதுவாகப்‌ 
பேச்சை ஆரம்பித்தேன்‌... 


12? 


*“அனன்யா, நேத்து என்ன நடந்துச்‌ சுன்னே தெரியல 


“ஆமா, பெரிசா என்ன நடந்துச்சு? வழக்கம்போல நீங்க நல்லா குடிச்சுட்டு, ராத்திரி ரெண்டு 
மணிக்கு வந்தீங்க. அது சரி, நீங்க எங்கே வந்தீங்க... உங்க ஃப்ரெண்ட்ஸ்‌ உங்களைத்‌ தூக்கிக்‌ 





2 


கொண்டு வந்து, ஹால்ல போட்டுட்டுப்‌ போனாங்க.” 





“ஐம்‌ சாரி, அனு! அதிருக்கட்டும்‌, மாலு என்ன பண்ணினா?” 


ட்‌ 





“காச்‌ மூச்னு கத்தினா! உங்க ஃப்ரெண்ட்ஸை ஒரு வழி பண்ணிட்டா. ஆனா, நீங்க நெனவில்லாம 


கெடந்தீங்க. 


௦௦ ப s 22 
அப்புறம்‌... 


“நானும்‌ மாலுவும்‌ உங்களைத்‌ தூக்கிட்டுப்‌ 
போய்‌, உங்க பெட்ல போட்டோம்‌. நான்‌ 





வெளிய போகும்‌ போது, மாலு உங்க 
பேன்ட்டைக்‌ கழற்ற ஆரம்பிச்சிருக்கா! 


அப்ப உங்களுக்கு முழிப்பு வந்தி ருக்கு. ஆனா, 
முழுசா வரலை. பேன்ட்‌ டைக்‌ கழட்டறது 





மாலுன்னு உங்க ளுக்குத்‌ தெரியலை. வேற 
யாரோ பொம்பளைன்னு நெனச்சு, 
பேன்ட்டைக்‌ கழட்ட விடாம இறுக்கிப்‌ 
பிடிச்சுக்கிட்டு, காசீ மூச்சுனு கதீத 
ஆரம்பிச்சுட்டீங்க. என்னமோ ஏதோன்னு 
பயந்து போய்‌ நான்‌ ஓடி வந்து பார்த்தேன்‌. மாலு 
பலமா உங்க பேன்ட்டை இழுத்துட்டி ருநீதா. 
நீங்க திடீர்னு “ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டீங்க. 








“என்னை விட்டுரு. என்னை விடுடீ. இதோ பாரும்மா... நீ யாருன்னே எனக்குத்‌ தெரியாது. நான்‌ 


கல்யாணம்‌ ஆனவன்‌. என்‌ பெண்டாட்டிக்கு எல்லாக்‌ கொடுமையும்‌ பண்ணிட்டேன்‌. இந்த ஒரு 


கொடுமை மட்டும்தான்‌ பண்ணல தாயீ... 


என்‌ உணர்ச்சியோட வெளையாடி அந்தக்‌ 


கொடுமையையும்‌ பண்ண வச்சிராத. என்னை விட்ரும்மா, ப்ளீஸ்‌! என்‌ பெண்டாட்டிக்கு 


துரோகம்‌ பண்ண வச்சிராதம்மா..!” ன்னு கதறினீஙக. நீங்க பேசினதைக கேட்டு மாலுவும்‌ விசும்பி 


விசும்பி அழுதா...!”்‌ 


எனக்குத்‌ திருமணமாகி இந்தப்‌ பத்து வருடங்களில்‌, முதன்முறையாக என்னவளின்‌ மனம்‌ 


முழுமையாகப்‌ புரிந்தது. கண்கள்‌ கசிந்தன. 


ஒக்காண்டே தூங்கலாம்‌! 


பாக்கியம்‌ ராமசாமி 


ஓவியங்கள்‌: ஹரன்‌ 


௨ ட்கார்ந்துகொண்டு தூங்குவது ஒரு சுகம்‌. ஒரு யோகம்‌! அதைப்‌ பல 
பேர்‌ ஏன்‌ கேலி செய்கிறார்களோ தெரியவில்லை. எத்தனையோ 
பேருக்குப்‌ படுத்துக்கொண்டாலும்‌ தூக்கம்‌ வருவதில்லை. நண்பன்‌ 
நாராயணன்‌ அடிக்கடி சொல்வான்‌... ““செத்தாக்கூட எனக்குத்‌ தூக்கம்‌ 
வராதுடா!” 


பிள்ளை இல்லாதவர்களுக்குதான்‌ பிள்ளையின்‌ அருமை தெரியும்‌. 


உட்கார்நதுகொண்டே தூங்குவது யோகிகளின்‌ தியானத்தைவிடவும்‌ 
உசத்தி என்றுகூடச்‌ சொல்லலாம்‌. 





உட்கார்ந்துகொண்டு தூங்கும்‌ பாக்கியம்‌ எல்லோருக்கும்‌ கிடைத்து விடாது. 


இட நெருக்கடி காரணமாக விஸ்தாரமான பரப்பில்‌ வீடுகள்‌, பங்களாக்கள்‌ அருகி வருகின்ற ஒரு 
கால கட்ட(ட)ததில்‌ நாம்‌ இருக்கிறோம்‌. 


“கையைக்‌ காலை வீசிக்கொண்டு படுக்கவெல்லாம்‌ எதிர்காலத்தில்‌ நிச்சயம்‌ நமக்கு இடம்‌ 
கிடைக்கப்‌ போவதில்லை” என்பதை உணர்ந்த ஞானிகளும்‌, ரிஷி புங்கவர்களும்‌ கண்டுபிடித்த 
ஒருவகை யோகமே, ஒக்காண்டே தூங்குவது! 


மனிதர்களுக்கு நேரம்‌ முக்கியம்‌; காரியமும்‌ முக்கியம்‌. பஸ்‌ பிடித்து 
ஆபீஸ்‌ போவது என்பது ஒரு காரியம்‌. காலை வேளையில்‌, பஸ்ஸில்‌ 
வசதியாக இடம்‌ கிடைத்து உட்கார்நீததுமே சிலர்‌ அநத ஒக்காண்டே 
தூங்கும்‌ யோக நிலைக்கு வந்துவிடுவார்கள்‌. அதுவும்‌, நீண்ட தூர பஸ்‌ 
பயணத்துக்கு உட்கார்ந்து தூங்கும்‌ நிலை ரொம்பவும்‌ இதமானது. 


நம்மைத்‌ தாங்க யாருமே இல்லையே என சுய 





கழிவிரக்கப்படுகிறவர்கள்‌ பஸ்ஸிலோ, ரயிலிலோ பயணிகளாக 
உட்கார்ந்து தூங்கினால்‌, தன்னைத்‌ தாங்குகிறவர்கள்‌ அக்கம்பக்கம்‌ இருக்கத்‌ தான்‌ செய்கிறார்கள்‌ 
என்பதை நிச்சயம்‌ உணர்ந்து ஆறுதல்‌ பெறுவார்கள்‌. 


உட்கார்ந்து தூங்கும்போது, நமது தலை மதில்மேல்‌ பூனை மாதிரி இடப்‌ பக்கமும்‌ சாயலாம்‌; 
வலப்‌ பக்கமும்‌ சாயலாம்‌. பின்புறமோ, முன்புறமோகூட சாயலாம்‌. 


சர்க்கஸ்காரன்‌ கம்பி மேல்‌ அநேக வித சேஷ்டைகள்‌ செய்தாலும்‌, கழே விழுந்துவிட மாட்டான்‌. 
உட்கார்ந்து தூங்கும்‌ தூக்கமும்‌ அப்படித்தான்‌! என்னதான்‌ சாய்நீதாலும்‌, தொபுகீகடீரென அச்சு 
கழன்று ஒரேயடியாகக்‌ கீழே சாய்ந்து விட மாட்டார்கள்‌. சாய்வது போலிருக்கும்‌... ஆனால்‌, அந்த 


அசைவே வெடுக்கென்று ஒரு உணர்வைத்‌ தந்து விழிக்கச்‌ செய்துவிடும்‌. அது ஓர்‌ அதிசயமான டு- 
இன்‌-ஒன்‌ மெகானிஸம்‌. 


மனிதனது உடல்கூறும்‌, மெடபாலிஸம்‌ எனப்படும்‌ உள்விவகார 
விநோதமும்‌ எந்த சுஜாதாவுக்கும்‌ எட்டாத அதிசயம்‌! 


ஆசாமி தன்னை மறந்து தூங்கிக்கொண்டு இருக்கிறானே... இறங்க 





வேண்டிய இடத்தில்‌ இறங்குவானோ, மாட்‌ டானோ என்றெல்லாம்‌ 
யாரும்‌ கவலைப்படத்‌ தேவையில்லை. இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்‌ 
வந்ததும்‌, ஒரு மேஜிக்‌ போல்‌ அந்தத்‌ தூக்கம்‌ சட்டென்று கலைந்து, விழிப்பு உணர்வு உண்டாகி, 
கூட்டத்தைப்‌ பிளநீதுகொண்டு வெளியேறி விடுவான்‌. 


படுத்துத்‌ தூங்குகிறவர்களுக்கு இந்த சென்ஸிடிவ்னெஸ்‌ குறைவு. ரயிலில்‌ தான்‌ பார்க்கிறோமே... 
“சேலம்‌ வந்ததும்‌ கொஞ்சம்‌ எழுப்பிவிடறீங்களா?” என்று கேட்பார்கள்‌. ““நான்‌ முழிச்சிட்டிருநீ 
தால்‌ எழுப்பறேன்‌'' என்று பதிலாளிகள்‌ சாமர்த்தியமாகக கூறுவார்கள்‌. 


சில பர்த கேஸ்கள்‌ இறங்க வேண்டிய இடத்தைத்‌ தாண்டியும்‌ தூங்கிப்‌ போய்விடுவது உண்டு. 
ஆனால்‌, உட்கார்நதுகொண்டே தூங்குகிறவர்கள்‌ ஒருநாளும்‌ தூரம்‌ கடந்து தூங்கிவிட 


மாட்டார்கள்‌. 


இயற்கை அப்படி ஒரு இன்‌ - பில்ட்‌ விழிப்பு உணர்ச்சியை, பொறுப்பு உணர்ச்சியை உட்கார்ந்து 





கொண்டே தூங்குகிறவர்களுக்கு வழங்கியிருகீகிறது. 


உட்கார்ந்த நிலையில, டி.வி. பார்த்த படியே உறங்குவது போன்ற சுகத்துக்கு ஈடானது உலகத்தில்‌ 





எதுவுமே இல்லை. டி.வி. நிகழ்ச்சிகளால்‌, முக்கியமாக மெகா தொடர்களால்‌ ஏற்படும்‌ ரத்தக்‌ 
கொதிப்பு, டென்ஷன்‌ போன்ற வியாதிகள்‌, டி.வி. முன்னே உட்கார்ந்துகொண்டு தூங்குகிறவர்‌ 
களை அணுகுவதில்லை என்பது அனுபவரீதியான உண்மை. 


ஆனால்‌, பாவம்‌... உட்கார்ந்து தூங்கும்‌ வழக்கத்தில்‌, பெண்கள்‌ சற்றுப்‌ 
பின்தங்கியவர்களே! 


காந்தி, சர்ச்சில்‌, பெரியார்‌ இவர்கள்‌ எல்லாம்கூட காரில்‌ செல்லும்போது 
சட்டென்று உட்காரநீதவாறே தூங்கி விடுவார்களாம்‌. அரசியல்‌ 
தலைவர்களில்‌ இப்போது கர்நாடகத்தைக்‌ கதிகலக்கி வரும்‌ தேவகெளடா 
முன்னாளில்‌ பிரதமராக இருந்தபோதும்‌ சரி, தற்காலத்தில்‌ கர்நாடக 
அரசில்‌ முக்கியப்‌ பங்கு வகித்துக்‌ கொண்டிருக்கும்போதும்‌ சரி, உற்சாகத்‌ 





தின்‌ உறைவிடமாக (உறங்குமிடமாக என்று தூக்கக்‌ கலக்கத்தில்‌ படித்துவிட வேண்டாம்‌) 
இருப்பதற்குக்‌ காரணமே அவரது ஒக்காண்டே தூங்கும்‌ வழக்கம்தான்‌ என்கிறார்கள்‌. 


உட்கார்ந்து தூங்கும்‌ பழக்கம்‌ நாட்டில்‌ பரவினால்‌, இன்னும்‌ சில பொது நன்மைகளும்கூட ஏற்பட 
வாய்ப்பு உண்டு. அரசியல்‌ கூட்டங்களில்‌ கலாட்டாக்களும்‌, கலவரங்களும்‌ குறையும்‌. 


ஆகவே, உட்கார்ந்துண்டே தூங்குகிறவர்களை யாரும்‌ கேலி பண்ண வேண்டாம்‌. வாயை 
ரொம்பவும்‌ அகலமாகத்‌ திறந்து கொண்டோ, அக்கம்பக்கம்‌ அதிர்வுகள்‌ ஏற்படுமாறு ஹை- 
டெஸிபலில்‌ குறட்டை விட்டுக்கொண்டோ தூங்க வேண்டாம்‌என ஒரே ஒரு சின்ன 
வேண்டுகோளை வேண்டு மானால்‌, அவர்களுக்கு விடுக்கலாம்‌! 


ஒரு ஊசி... ஒரு ஆயின்மென்ட்‌ ! 


டா கடர்‌ கஜேந்திரன்‌ - டாகடர்களுக்குள்‌ ஒரு தவறான 
உதாரணம்‌. எந்த நோயாளியைப்‌ பறிசோதிக்கும்போதும்‌, 
அவரிடமிருந்து எவ்வளவு கறக்கலாம்‌ என்பதிலேயே குறியாக 


இருப்பார்‌. 


சண்முகதீதுக்குத்‌ தலையில்‌ லேசான  ிராய்ப்புதான்‌. 
காலையில்‌ பாத்ரூமில்‌ விழுந்தவர்‌, தலையில்‌ அடி என்றதும்‌ 
பதறிப்‌ போய்‌ வந்திருக்கிறார்‌. கொஞ்சம்‌ மருந்து தடவி, ஒரு 
இன்ஜெக்ஷன்‌ போட்டால்‌ சரியாகிவிடும்‌. ஆனால்‌, ஸ்கேன்‌ 
எடுக்கச்‌ சொன்னால்‌ எடுத்துக்‌ கொள்வார்‌. பசையுள்ள 
ஆசாமிதான்‌. ஸ்கேன்‌ செய்யும்‌ லேபுக்கும்‌ கஜேநதிரனுக்கும்‌ 
இருநத ஏற்பாட்டின்படி, ஒரு கணிசமான தொகை கிடைக்கும்‌. 
பெரிய பாதிப்பு இல்லை என்கிற திருப்தி சண்முகத்துக்கும்‌ 
உண்டாகும்‌. 





வெளியே காத்திருக்கும்‌ அவரை அழைப்பதற்காக அழைப்பு மணியை அடித்தார்‌ கஜேந்திரன்‌. 
ஆனால்‌, கதவைத்‌ திறந்துகொண்டு வந்தது அவரது மோட்டார்‌ மெக்கானிக்‌ செந்தில்‌. 


“சார்‌ மன்னிசசுக்குங்க, கொஞ்சம்‌ கார்‌ சாவியைக்‌ கொடுங்க!” என்றார்‌ செந்தில்‌. 


“என்ன சமாசாரம்‌ செந்தில்‌, காலைல தானே வண்டியை எடுத்துட்டு வந்தேன்‌?” 


“அது... வந்து... ஒரு சின்ன தப்பு நடநீதிருச்சு சார்‌! நேத்துதான்‌ ஒரு பயலை வேலைக்குச்‌ 
சேத்திருந்தேன்‌. பய கொஞ்சம்‌ விளையாடிட்டான்‌. வேலையெல்லாம்‌ முடிச்சு, டெலிவரி 
கொடுக்கும்போது பழைய ஸ்பார்க்‌ ப்ளக்‌ ஒண்ணை மாட்டிவிட்டிருக்கான்‌. அப்பத்தான்‌ நீங்க 
மறுபடியும்‌ வண்டியை எடுத்துட்டு வருவீங்க, அது இதுன்னு சொல்லி இன்னும்‌ அதிக கூலி 
போடலாம்‌ னான்‌. அவன்‌ முந்தி வேலை பார்த்த இடத்துலே அப்படித்தான்‌ செய்வாங்களாம்‌. 
கொஞ்சம்‌ முன்னேதான்‌ எங்கிட்டே இதைப்‌ பெருமையாச்‌ சொன்னான்‌. பளார்னு ஒரு அறை 





விட்டுட்டுப்‌ பதறிப்‌ போய்‌ ஓடி வரேன்‌. தொழில்ல ஒரு நேர்மை வேணாங்களா? இப்ப 
வண்டியை எடுத்துட்டுப்‌ போய்‌, உடனே சரிபண்ணிக்‌ கொண்டாந்துர்றேங்க ஐயா! 





கோவிச்சுக்காதீங்க! ”” 





கார்‌ சாவியை வாங்கிக்கொண்டு, செந்தில்‌ போய்விட்டார்‌. டாக்டர்‌ மீண்டும்‌ மணியை அழுத்த, 
காத்திருநத சண்முகம்‌ கவலையுடன்‌ உள்ளே வந்தார்‌. 


“ஒண்ணும்‌ கவலைப்படாதீங்க மிஸ்டர்‌ சண்முகம்‌, ஒரு சின்ன ஊசி போட்டுக்கிட்டு... 





ஆயின்மென்ட்‌ ஒண்ணு தரேன்‌, தடவிக்குங்க. எல்லாம்‌ சரியாயிடும்‌'” என்றார்‌ டாகடர்‌ 
கஜேந்திரன்‌. 


ஒரு குழந்தை டீச்சர்‌ ஆகறது! 


ஆர்‌. வசந்தகுமார்‌ 


“சா ர்‌, உங்களுக்கு போன்‌!” 


எழுந்து போய்‌ ரிசீவரை எடுத்து, 
“ஹலோ” என்றேன்‌. 


2 


“அப்பா... நான்‌ காயத்ரி பேசறேன்‌...” 
“சொல்லுடா கண்ணா... !”” 


“இன்னிக்கு ஸ்கூல்‌ ஆண்டு விழாவுல, 
என்னோட டான்ஸ்‌ புரொகிராம்‌ 
இருக்குன்னு சொன்னேனே... கிளம்பி 


வர்றீங்களாப்பா)?”” 


அடடா... பிஸியான வேலையில அது 
மறந்தேபோச்சு! 


“எத்தனையாவது “அயிட்டம்‌” 
உன்னோடது?” 


2.2 





“அஞ்சாவது! 





ட்‌ 


“சரிம்மா! பர்மிஷன்‌ சொல்லிட்டு வந்துடறேன்‌!” 

ரிசீவரை வைத்துவிட்டு வந்து, என்‌ டேபிளை ஒழுங்குபடுத்திவிட்டு, பேனாவை மூடி பையில்‌ 
வைத்துக்கொண்டே, மேனேஜரிடம்‌ போய்‌ விஷயத்தைச்‌ சொல்லி பர்மிஷன்‌ கேட்டு வெளியே 
வந்து, ஸ்கூட்டரை உதைத்தேன்‌. 


நான்‌ வீட்டுக்கு வருவதற்கு முன்பே என்‌ மனைவியும்‌, காயத்ரியும்‌ ஸ்கூலுக்குப்‌ போயிருந்தார்கள்‌. 


என்னிடமிருந்த சாவியைப்‌ போட்டுத்‌ திறந்து, உள்ளே போய்‌ முகத்தைக்‌ கழுவிக்‌ கொண்டு, 
தலையை வாரிக்கொண்டு, ஃப்ரெஷ்ஷாகக்‌ கிளம்பினேன்‌. 


சாயந்திரம்‌ ஆறு மணிக்கெல்லாம்‌ பனி கொட்டத்‌ தொடங்கிவிட்டது. எனக்கும்‌ பனிக்கும்‌ 
ஆகவே ஆகாது. ராத்திரியெல்லாம்‌ மூக்கடைப்பு, சளி, இருமல்‌... இத்யாதி! 


ஸ்கூலில்‌ ஃபங்ஷன்‌ நடந்துகொண்டு இருந்தது. ஐந்தாவதாக மேடை ஏறினாள்‌ என்‌ பெண்‌. ஆடி 
முடித்ததும்‌ பெருமையாக, வலிக்க வலிக்கக கை தட்டினேன்‌. மணி பார்த்தேன்‌. எட்டு. முதல்‌ 


நாள்‌ ராத்திரி பூரா குழந்தை லொக்‌ லொக்கென்று இருமிக்கொண்டு இருந்தது ஞாபகத்துக்கு 
வந்தது. 


எழுந்து, ஸ்டேஜின்‌ பின்பக்கம்‌ போய்‌, காயதீரியைத்‌ தேடினேன்‌. 
பட்டாம்பூச்சிகளாய்‌ நின்றிருநத மழலையர்‌ கூட்டத்தில்‌, என்‌ மனைவி புகுந்து போய்‌, காயத்திரி 
யைத்‌ தேடிப்‌ பிடித்துக்‌ கூட்டி வந்தாள்‌. 


சரி காயதரி... வீட்டுக்குப்‌ போகலாமா? கிளம்பு!” என்றேன்‌. 


“ என்னப்பா... இன்னும்‌ நிறைய புரொகிராம்‌ இருக்கே?” 
“ இருக்கட்டுமேம்மா! உன்‌ புரொகிராம்தான்‌ முடிஞ்சுடுச்சே! எல்லாம்‌ முடியணும்னா ராத்திரி 
பத்து மணி ஆயிடும்‌. நீ சின்னக்‌ குழந்தை. எட்டு மணிக்கெல்லாம்‌ உனக்குத்‌ தூக்கம்‌ வந்திடும்‌. 


வா, போகலாம்‌!” 


“ இல்லப்பா! எல்லோரும்‌ என்னை மாதிரி குழந்தைங்க தானே? நிகழ்ச்சி முடிய முடிய நம்மளை 





மாதிரி ஒவ்வொருத்தரா கிளம்பி எல்லோரும்‌ போயிட்டா, கடைசி புரொகிராமைம்‌ பார்க்கக்‌ 
கூட்டமே இல்லாம போயிடாதா? அந்தக்‌ குழந்தைங்க மனசு என்ன கஷ்டப்படும்‌? என்னோட 


டான்ஸ்‌ கடைசி அயிட்டமா இருந்தா...?”” 


காயதீரி பேசப்‌ பேச, நான்‌ பெருமிதமாக அவளை என்‌ மடியில்‌ உட்கார்த்தி வைத்துக்‌ கொண்டு, 
ஆவலோடு மற்ற புரொகிராம்களை ரசிக்க ஆரம்பித்தேன்‌. 


ஒரு நாள்‌... மறு நாள்‌! 


ஜே.வி.நாதன்‌ 


6£ ன்‌ வீடு இருக்கும்‌ தெருவுக்கு அடுத்த தெருவில்‌ ஓரமாக இருந்தது அந்த மரம்‌! 


என்‌ அலுவலக நண்பர்‌ விகீரம்‌ தினம்‌ காரில்‌ அந்த வழியாக வருவார்‌. ஓசி லிஃப்ட்‌ தருவார்‌. 
அவருக்காக மர நிழலில்‌ காத்திருந்தபோது, செருப்பு தைக்கும்‌ தொழிலாளி எதிர்ச்சாரி 
டீக்கடையிலிருந்து கையில்‌ ஒரு டீ கிளாஸுடன்‌ சாலையைக்‌ கடந்து வந்துகொண்டு இருந்தார்‌. 
மரத்தடியில்‌ சுருண்டு படுத்திருந்த அவர்‌ மனைவிக்கு உடல்‌ நலம்‌ சரியில்லை போலும்‌... 


திடீரென்று டயர்‌ தேயும்‌ “கிரீச்‌ சத்தம்‌. வேகமாக வந்து சடன்‌ பிரேக்‌ போட்ட ஸ்கூட்டியில்‌ 
அமர்ந்திருந்த இளம்‌ பெண்‌ மிக நாகரிகமாக இருந்தாள்‌. ஏதோ யோசனையில்‌ ஓட்டி வந்தவள்‌, 
மிக அருகில்‌ வந்ததும்தான்‌ கிழவரைக்‌ கவனித்திருக்க வேண்டும்‌. ““யோவ்‌! பாத்து வரக்‌ கூடாதா? 
அன்ன நடை நடகீகிறியே, ராஸ்கல்‌!” - கோபத்துடன்‌ சீறிவிட்டு, அதே வேகத்தில்‌ ஸ்கூட்டி யைச்‌ 
சீறிக்‌ கிளப்பிப்‌ போனாள்‌. 


ஓர்‌ அழகிய பெண்ணிட மிருந்து அத்தனை மூர்க்க மான, நாகரிகமற்ற வார்தை களை நான்‌ 
எதிர்பார்க்க வில்லை. அதிர்ந்துபோய்‌ பெரியவரின்‌ முகத்தைப்‌ 
பார்தி தேன்‌. தன்‌ மீது தவறு இல்லாதபோது, அந்தப்‌ பெண்‌ 
அப்படிப்‌ பேசியது அவரை நியாயமாகக்‌ கோபப்படுத்தி யிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌, அவர்‌ முகததில்‌ கோபம்‌ இல்லை. சிறு 
சுளிப்புகூட இல்லை. இதற்குள்‌ நண்பர்‌ விகரமின்‌ கார்‌ வநது நிற்க, 
நான்‌ யோசனையுடன்‌ அதில்‌ ஏறிக்‌ கொண்டேன்‌. மனசு 
ஆறவில்லை. 


நண்பரிடம்‌ நடந்ததை விவரித்தேன்‌. “*இந்தக்‌ காலப்‌ பெண்கள்‌ 
வயசுக்குக்கூட மரியாதை கொடுக்காம கண்டபடி பேசறாங்களே 
விக்ரம்‌? கலாசார சீரழிவுனு இதைச்‌ சொல்லலாமா”? 





விக்ரம்‌ சொன்னார்‌: ““இப்படிப்‌ பேசிட்டுப்‌ போன ஒரு 








பெண்ணை தத்தத்‌ மொத்த தமிழ்ப்‌ பெண்‌ களையும்‌ நாம்‌ மதிப்பிட்டுவிடக்‌ கூடாது 
இளங்கோ சார்‌! சில பெண்கள்‌ இப்படிப்‌ பண்பாடில்லாம நடப்பது ஒரு பகீகம்‌ இருந்தாலும்‌, 
பண்பு குறையாத, பெண்மையின்‌ மேன்மையைக்‌ கடைப்பிடிக்கும்‌ பெண்களுக்கு நம்‌ நாட்டில்‌ 
பஞ்சமே இல்லை!” 


என்‌ மனசில்‌ அந்தக காட்சி திரும்பத்‌ திரும்ப வந்தது. இரு சக்கர வாகனத்தில்‌ வலது காலைத்‌ 
தரையில்‌ ஊன்றி நின்றாள்‌ அவள்‌. கோபத்தில்‌ கொதித்தாள்‌. மறுநாள்‌... அதே சாலை யோர 
மரத்தடி... செருப்பு தைக்கிற முதியவர்‌ எனக்குச்‌ சற்றுத்‌ தள்ளி நின்று, யாரையோ எதிர்பார்ப்பவர்‌ 


போல தூரத்திலிருந்து வருகிற வாகனங்களைப்‌ பார்த்துக்கொண்டு இருந்தார்‌. ஒருக்கால்‌ நேற்று 
அவரை வசை பாடிவிட்டுப்‌ போன பெண்ணை இன்று தடுத்து நிறுத்தி மனசில்‌ தைக்கிற மாதிரி 





புத்தி சொல்வது அவருடைய நோக்கமாக இருக்குமோ? அதோ அந்தப்‌ பெண்ணின்‌ வாகனம்‌! 


பெரியவர்‌ கையை நீட்டி அந்த வாகனத்தை நிறுத்தினார்‌. எனக்கு சுவாரஸ்யம்‌ ஏற்பட்டது. நேற்று 
பெரியவரை அவமதித்த அந்தப்‌ பெண்ணுக்கு இன்று சரியான டோஸ்‌ கிடைக்கப்‌ போகிறது. 


அவள்‌ தன்‌ வாகனத்தை நிறுத்தினாள்‌. முகத்தில்‌ பயம்‌ 
தெரிந்தது. முந்தின நாள்‌ அவரைத்‌ திட்டிய தற்கு இன்று வம்பு 
வளர்க்கக்‌ கிழவன்‌ வண்டியை நிறுத்து கிறானோ? 

“ என்னய்யா?” என்று கேட்டாள்‌ அவள்‌. கிழவர்‌ அவளருகில்‌ ௨ 
சென்றார்‌. தன்‌ கையிலிருந்த ஒரு பொருளை அவளிடம்‌ 
நீட்டினார்‌. அது ஒரு செல்போன்‌! 


“நேத்து நீங்க இங்கே வண்டியை பிரேக்‌ போட்டு 
நிறுதீதினீங்களே, அப்ப, இது கீழே விழுநீதிடுசசும்மா. நீங்க 
கவனிக்காம வேகமாகப்‌ போயிட்டீங்க. எடுத்து வெச்சேன்‌. 
வழக்கமா இந்த நேரத்துக்கு வருவீங்களேனு காத்துட்டி 
ருந்தேன்‌. இந்தாங்கம்மா!?” 





அவள்‌ முகம்‌ வியப்பால்‌ விரிந்தது. அது ஒரு விலையுயர்ந்த 
கேமரா செல்போன்‌. அதை எங்கே காணடித்தோம்‌ என்று ஒரு 
நாள்‌ முழுவதும்‌ அவள்‌ எங்கெங்கோ தேடியிருக்கக்கூடும்‌. பரவசத்தோடும்‌ அதே நேரம்‌ இந்தப்‌ 
பெரியவரை முந்தின நாள்‌ தரக்குறைவாகப்‌ பேசிவிட்டோமே என்றெ குற்ற உணர்வோடும்‌ 





அப்படியே நின்றாள்‌. 


திரும்பிச்‌ சென்ற பெரியவரை நோக்கி, ““ஒன்‌ மினிட்‌ சாரீ: என்று நிறுத்தி, தன்‌ ஹேண்ட்‌ 
பேக்கிலிருந்து ஐந்நூறு ரூபாய்‌ நோட்டு ஒன்றை எடுத்து அவரிடம்‌ நீட்டினாள்‌. “எதுக்குமா 
குழநதை)?”” என்று கனிவாகக கேட்டார்‌ அவர்‌. “ “இந்த செல்போன்‌ வெலை என்னா தெரியுமா, 
செவன்டீன்‌ தெளஸண்ட்‌. , பதினேழாயிரம்‌ ரூபா. இது காணாமப்‌ போயிடுச்சுன்னே 
நெனச்சிட்டேன்‌. எடுத்து வெச்சிருநது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்‌ ஸார்‌... ப்ளீஸ்‌ 


வாங்கிக்கோங்க! 


“இல்லேம்மா, கண்ணுக்கு முன்னே ஒங்க பொருள்‌ கை தவறிக்‌ கழே 
விழுந்துச்சு. அதை ஒங்ககிட்டே ஒப்படைச்சேன்‌, அவ்ளோதான்‌. நல்லா இருங்கம்மா!”” 


சிறிது நேரம்‌ அப்படியே நின்றவள்‌, மெள்ள்ள தன்‌ வாகனத்தை ஓடவிட்டாள்‌. முந்தின தினம்‌ 
தான்‌ அவரைக்‌ கண்டபடி திட்டிப்‌ பேசியது மிகவும்‌ தவறு என்று அவள்‌ கண்டிப்பாக 





உணர்ந்திராப்பாள்‌ என்று தோன்றியது எனக்கு. 


நான்‌ அந்தப்‌ பெரியவரை நெருங்கினேன்‌. ““நேத்து நடந்ததை நானும்‌ பார்த்தேன்‌. அந்தப்‌ 
பொண்ணு உங்களை தரக்குறைவாத்‌ திட்டிப்‌ பேசிச்சு. அதைக்‌ கொஞ்சமும்‌ பொருட்படுத்தாம 
அந்தப்‌ பொண்ணுக்கு உதவி செஞ்சு, ரொம்ப மரியாதை கொடுத்தும்‌ பேசிட்டு வர்றீங்களே?”” 
என்று கேட்டேன்‌. 


சிரித்தவர்‌, “என்‌ பேத்தி என்னைத்‌ திட்டினா நான்‌ கோவிச்சுக்குவேனா? நேத்து திட்டின 
பொண்ணு, இன்னிக்கு என்னை “சாரீனு சொல்லுது. என்ன பேசறோம்னே தெரியாத வயசு. 
இதுக கெல்லாம்‌ வருத்தப்பட்டு திருப்பித்‌ திட்டினா நான்‌ என்ன மனுஷன்‌? வயசு ஏற ஏற, 
பக்குவம்‌, மரியாதை எல்லாம்‌ தானா வந்துடும்‌. கொழந்தைங்க அது... சின்னப்‌ பூவு! இன்னும்‌ 
கல்யாணம்‌ காச்சியெல்லாம்‌ ஆகலை. எல்லாம்‌ சரியாப்‌ போயிடும்‌!” 


விக்ரமின்‌ காரில்‌ போகும்போது மனசு லேசாக இருந்தது. செருப்பு தைக்கிற தொழிலாளி கூறிய 
தத்துவம்‌, லேசாகக்‌ கிழிநீதிருந்த என்‌ மனசையும்‌ பக்குவமாகத்‌ தைதீதுவிட்டதாக உணர்ந்தேன்‌. 


ஒரு ராஜ பேனாவின்‌ கதை! 


பாக்கியம்‌ ராமசாமி 


(கவிதீதுவமான தலைப்பு மாதிரி இருக்கிறதல்லவா? சூட்சுமமாக எதையோ மறைமுக மாக 
உணர்த்துவது போல்‌ தோன்றுகிறதல்லவா? ஏமாந்து விடாதீர்கள்‌. அப்படியெல்லாம்‌ 
ஒன்றுமில்லை. அசல்‌ பேனா பற்றிய கதைதான்‌ இது!) 


1 னது பேனாக்களுக்குள்‌ கடந்த சில நாட்களாகவே ஒரு பனிப்‌ போர்‌, பொறாமைப்‌ போராட்டம்‌ 





நடந்துவருவதை என்னால்‌ ஊகிக்க முடிந்தது. 


சில கூட்டுக குடும்ப வீடுகளில்‌ ஓரகத்திகளுக்குள்‌ எப்போதுமே ஏதாவது போட்டி பொறாமை 
உணர்ச்சிகள்‌ இருநது வரும்‌. ஆனால்‌, அவர்கள்‌ அதை வெளிப்படையாகக்‌ காட்டிக்கொள்ள 
மாட்டார்கள்‌. அவர்களின்‌ செய்கைகளிலேயே அது தெரிந்துவிடும்‌. ஒருத்தி ரசம்‌ நன்றாகச்‌ செய்து, 
அதை எல்லோரும்‌ “கமகமவென்று ஜோராக இருக்கிறதே” என்று புகழ்நீதுவிட்டால்‌ போச்சு... 
அந்த ரசத்தை மற்றவள்‌ ஊற்றிக்கொள்ள மாட்டாள்‌. மற்றவள்‌ சிரமப்பட்டு நல்லதொரு அழகான 
கோலம்‌ வாசலில்‌ போட்டிருந்தால்‌, இவள்‌ அதைக்‌ கண்டுக்கவே மாட்டாள்‌. அதன்‌ மேல்‌ வாளித்‌ 


தண்ணீரை “தற்செயலாக” ச்‌ சிநதிவிட்டுப்‌ போவாள்‌. 





வாயுள்ளவர்‌ களுக்குள்‌ இது மாதிரி மெளனப்‌ போர்‌ நிகழ்வது போல, வாயில்லாத 
பொருள்களிடமும்‌ போட்டி பொறாமை இருக்கக்கூடும்‌ என்றே தோன்றுகிறது. 





என்னிடம்‌ ஏழெட்டு பேனாக்கள்‌ இருந்து வருகின்றன. அவற்றில்‌, தொண்ணூறு விழுக்காடு 
எழுதாதவை. ஆனாலும்‌, தூக்கி எறிய மனமில்லாமல்‌ சேர்த்து வைத்திருக்கிறேன்‌. 


என்‌ பேனாக்களில்‌ ஒரு தடித்த பேனாவை மட்டும்‌ “ராஜ பேனா” என்று செல்லமாக அழைப்பேன்‌. 
அதை ஒரு பிரத்யேகப்‌ பெட்டியில்தான்‌ (எந்த நகைக்‌ கடையிலோ தந்த பிளாஸ்டிக்‌ பெட்டி) 
எப்போதும்‌ போட்டுவைப்பது வழக்கம்‌. அதற்கு நான்‌ தரும்‌ தனி அந்தஸ்து அது. 


வழவழவென்று எழுதும்‌. வாரத்துக்கு ஒரு தரம்‌ மை போட்டால்‌ போதும்‌. நிறையத்‌ 
தீனி போட்டு வளர்ந்த புஷ்டியான டெல்லி எருது மாதிரி இருக்கும்‌. புதிதாக அதைப்‌ 
பயன்படுததுறெவர்களுக்கு கை விரல்கள்‌ எல்லாம்‌ நோகும்‌. அந்தப்‌ பேனாவைச்‌ சதா 
காலமும்‌ நான்‌ சட்டைப்‌ பையில்‌ வைத்துக்கொள்வது இல்லை. வாக்கிங்‌ 
போகிறபோது மட்டும்‌ வெளியே எடுத்துப்‌ போவது வழக்கம்‌. அது என்‌ சட்டைப்‌ 





| பையில்‌ இருக்கும்போது, ஒருவித கம்பீரம்‌ என்னையறியாமலே உண்டாகி 





விடுவதை என்னால்‌ உணர முடிந்‌ தது. கதை எழுத மட்டுமே அந்தப்‌ பேனா. 
கரடுமுரடான மலைச்‌ சாலையில்கூட மிலிட்டரி டாங்க தங்கு தடையில்லாமல்‌ 





போவது போல, எந்தவித முரட்டுக்‌ காகிதத்தின்‌ மீதும்‌ அற்புதமாக எழுதிச்செல்ல 
அந்தப்‌ பேனாவால்‌ மட்டும்தான்‌ முடியும்‌. 


அந்தப்‌ பேனா மீது மற்ற ஒல்லிப்‌ பேனாக்களுக்கு ஒரு வகைக்‌ காழ்ப்பு உணர்ச்சி 
இருப்பதை நான்‌ சில நாட்களாக அறியத்‌ தொடங்கினேன்‌. ஆனால்‌, வெளியே 
யாரிடமும்‌ சொல்லவில்லை. “வயசாகிடுச்‌ சில்லையா, கிராக்‌ ஏதோ உளறு கிறது” 
என்று பட்டம்‌ கட்டி விடுவார்கள்‌ என்கிற பயம்தான்‌ காரணம்‌. 


ராஜ பேனாவை நான்‌ ஒரு தனி பிளாஸ்டிக பெட்டியில்‌ வைப்பது தான்‌ வழக்கம்‌ 
என்று சொன்னேனில்‌ லையா? அவ்வளவு பத்திரமாக வைதீதிருநீதாலும்‌, சில சமயம்‌ 
பெட்டிக்கு வெளியே அது விழுந்துகிடக்கும்‌. அக்னி நட்சத்திர வெம்மை தாளாமல்‌ 





மனிதர்கள்‌ வீட்டுக்கு வெளியே படுப்பது போல்‌, பெட்டிப்‌ புழுக்கம்‌ தாளாமல்‌ அது 
வெளியே வந்து படுத்திருக்றெதா? நிச்சயமாக நான்‌ அதை வெளியே வைக்கவில்லை. பின்னே 
எப்படி அது வெளியே வந்தது? 


சொன்னால்‌ நம்ப மாட்டீர்கள்‌. எல்லாம்‌ மற்ற பேனாக்களின்‌ திரிசமன்‌ வேலைதான்‌. ஒரு 
ஃப்ளவர்வாஸில்‌ மற்ற ஒல்லிப்‌ பேனாக்களைப்‌ போட்டு வைத்திருந்தேன்‌. அவையெல்லாம்‌ 


(சில இங்க, சில பால்பாயின்ட்‌) கூட்டணி அமைத்துக்கொண்டு, சட்டமன்றத்தில்‌ ரகளை செய்யும்‌ 





எம்‌.எல்‌.ஏ-க்களை சபைக்‌ காவலர்கள்‌ குண்டுக்‌ கட்டாகக கட்டித்‌ தூக்கிப்‌ போய்‌ வெளியே 
போடுவது போல, ராஜ பேனாவை வெளியே இழுத்துப்‌ போட்டிருக்கின்றன. நான்‌ செய்த 





முட்டாள்‌ தனம்‌, ராஜ பேனாவின்‌ பெட்டியை மூடாமல்‌ திறந்து போட்டுவிட்டுப்‌ போனது. 


ஒல்லிப்‌ பேனாக்கள்‌ ராஜ பேனாவை ஏதாவது கடித்துக்‌ குதறித துன்புறுத்தி இருக்கின்றனவோ 
என்று நிதானமாக ஆராய்ந்தேன்‌. நான்‌ பயந்தது சரியாகப்‌ போய்விட்டது. ராஜ பேனாவின்‌ பழுப்பு 
நிற மினுமினுப்பில்‌, சில இடங்களில்‌ கொத்தின அடையாளங்கள்‌ தென்‌ பட்டன. 
பதறிவிட்டேன்‌. 


வலிக்காமல்‌ கைக்குட்டையால்‌ துடைத்தேன்‌. மற்ற பேனாக்கள்‌ என்‌ ராஜாவைக்‌ கடித்து, அடித்து 
வெளியே கொண்டுவந்து போட்டிருக்கன்றன. “ஐயோ... என்னைக்‌ கொல்றாங்களே, 
கொல்றாங்களே” என்று அது கதறியிருக்கும்‌. நான்‌ வெளியே போயி ருநீததால்‌, அந்தக கூக்குரல்‌ 
என்‌ காதில்‌ விழவில்லை. ஸ்தலத்துக்கு உடனே விரைய முடியவில்லை. 


துடைக்கும்போது கவனித்தேன்‌... தழும்பு போல மேலே அங்குமிங்கும்‌ ஏதோ ஒட்டியிருந்தது. 
முகர்ந்து பார்த்தேன்‌. என்னவோ மாவு! 


சரிதான்‌. கிள்ளு பலமாக விழ, மாவைத்‌ தடவிக்‌ கிள்ளியிருக்கின்றனர்‌. 
சாமர்த்தியமான எதிரிகள்‌ தான்‌. சே! அறிவற்ற ஜடப்‌ பொருள்‌ 
களுக்குள்ளே மனிதனைப்‌ போல்‌ இத்தனை சதி அறிவா? 


கீழே காலை எதுவோ இடறியது. நேற்று மாலை டிபன்‌ சாப்பிட்டுவிட்டு 





(கொழகொழ ரவா உப்புமா) தட்டை மேஜைக்கடியிலேயே போட்டுவிட 





டேன்‌ போலிருக்றெது. 


ராஜாவை முகர்ந்து பார்த்தேன்‌. அதன்‌ தேகத்தில்‌ உப்புமா வாசனை அடித்த பின்புதான்‌ எனக்கு 
உயிரே வந்தது. நல்லவேளை, நான்‌ பயந்தது போல்‌ அதை மற்ற பேனாக்கள்‌ கடித 
திருக்கவில்லை. அதன்‌ உடலில்‌ ஏற்பட்டிருநத சொர சொரப்பு, கவனப்‌ பிசகாக எச்சில்‌ கையோடு 
நான்‌ அதைத்‌ தொட்டு எழுதியதால்‌ ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. 


ஆனாலும்‌, நான்‌ உஷாராகவே இருந்தேன்‌. மற்ற பேனாக்கள்‌ அணுக முடியாத இடமாக, புத்தக 
ஷெல்ப்பின்‌ உச்சித்‌ தட்டில்‌ என்‌ ராஜபேனாவை வைத்துவிட்டேன்‌. 


ஒரு சனிக்கிழமை, பிற்பகல்‌ இரண்டரை மணிக்குத்‌ தடாலென்று ஒரு சத்தம்‌. 


ஓடிப்‌ போய்ப்‌ பார்த்தால்‌, என்‌ ராஜ பேனா, பெட்டியுடன்‌ தரையில்‌ கவிழ்ந்தடித்து விழுந்து 
கிடந்தது. பெட்டி சிதறி, வேறோர்‌ இடத்தில்‌. இது ரயிலில்‌ அடிபட்ட அனாதைப்‌ பிணம்‌ மாதிரி 
கோணா மாணாவென்று ஒரு ஓரமாக ஒதுங்கிக்‌ கிடந்தது. பதறித்‌ துடித்து, ராஜாவை அள்ளினேன்‌. 


அதைப்‌ பாதுகாத்த பிளாஸ்டிக்‌ பெட்டி, மூடி தனி, அடி தனியாக மூலைக்கொன்றாகக கிடந்தது. 
அந்த வரைக்கும்‌ தன்‌ உயிரைக்‌ கொடுத்து, என்‌ ராஜாவை அது காப்பாற்றிவிட்டது. கடமை 
உணர்ச்சி யுள்ள பெட்டி! 


என்‌ கண்களில்‌ துளிர்த்த நீருடன்‌, மேற்படி பெட்டியின்‌ தியாகத்தை மெச்சி, அதைச்‌ சகல 
மரியாதைகளுடன்‌ ஒனிக்ஸ்‌ தொட்டியில்‌ போட்டு, மேலே ரெண்டு பூவும்‌ போட்டு, கண்களைத்‌ 
துடைத்துக்கொண்டு உள்ளே வந்தேன்‌. 


நடந்தவை எல்லாமே ஒல்லிகளின்‌ சதிதான்‌ என்று எனக்குத்‌ திட்டவட்டமாகப்‌ 
புலனாயிற்று. தாங்கள்‌ இருக்குமிடத்தில்‌ இருந்துகொண்டே ஏகாதிபத்திய 
வெறியர்கள்‌ ஏவுகணை மூலம்‌ பிற நாடு களைத்‌ தாக்குவது போல, ஓல்லிப்‌ 





பேனாக்களின்‌ கூட்டாட்சியில்‌ விளைந்த காட்டாட்சி, ராஜ பேனாவைத்‌ 
தாக்கியிருக்க வேண்டும்‌. அது சாத்தியமா என்று யாரும்‌ சந்தேகப்படவே 
தேவையில்லை. சாத்தியம்தான்‌. 


எழுதவே எழுதாத ஒரு ரீஃபில்‌ பேனா ராஜ பேனா வைத்திருந்த அலமாரியின்‌ 
கீழே உடைந்து கிடந்தது. மேற்படி ஒல்லிகள்‌ தங்களுக்குள்‌ ஒருத்தரை களப்‌ பலி 
கொடுக்கத்‌ தேர்ந்தெடுத்து, மனித வெடிகுண்டு மாதிரி அந்த ரீஃபில்‌ பேனாவை 
ராஜ பேனா இருந்த ஷெல்‌ஃபின்‌ மீது வீசி எறிநதிருக்கின்றன. எதிர்பாராத 
விதமாகத்‌ தாக்கிய தாக்கலில்‌, ராஜ பேனாவின்‌ பெட்டி கீழே விழுந்திருக்கிறது. 
பெட்டி மட்டும்‌ மெல்லியதாக இருந்திருந்தால்‌, ராஜ பேனா இந்நேரம்‌ பீஸ்‌ 
பீஸாகியிருக்கும்‌. 


= ஓல்லிப்பேனாக்களின்‌ அரா ஜகததுக்கு உடனடியாக ஒரு முடிவு கட்டியே 
தீரவேண்டும்‌ என்று உறுதி பூண்டேன்‌. உருப்‌ படாத கழுதைகள்‌! உடனடியாக 





நெருப்பு மூட்டி, எதிரிகளான அத்தனை பேனாக்களையும்‌ ஈவிரக்கமில்லாமல்‌ கொளுத்தியே 
விட்டேன்‌. 


வீடு பூரா பிளாஸ்டிக்‌ புகை. இருமல்‌, இதயாதி... ஆனாலும்‌, ராஜாவைக்‌ காப்பாற்றிவிட்டேன்‌ 
என்கிற திருப்தி. 


ராஜாவைக்‌ கொண்டே இப்போது கதை மட்டுமல்லாது, பால்‌ கணக்கு, லாண்டரிக கணக்கு என 


என்‌ சகல எழுத்துக்களையும்‌ எழுத வேண்டியதாயிற்று. 

ஒரு தினம்‌ போஸ்ட்‌ ஆபீஸுக்கு ராஜாவுடன்‌ சென்றேன்‌. பேரனின்‌ ஆண்டு நிறைவுக்கான 
அழைப்பிதழ்‌ களில்‌ முகவரிகளை எழுதிக்கொண்டு இருந்தபோது, ஒரு பெரியவர்‌ கனிவுடன்‌ 
என்னருகே குனிந்து, ““ஒரு நிமிஷம்‌ பேனா தர முடியுமா?'” என்றார்‌. ஒல்லியாக இருந்தார்‌. 


நான்‌ கொளுத்திப்போட்ட ஓல்லிப்‌ பேனாக்களில்‌ ஒன்றை அவர்‌ உருவம்‌ ஞாபகப்படுத்தியது. 





சிமென்ட்‌ கலர்‌ ஜிப்பா. மஞ்சள்‌ வேட்டி. சின்ன தலை... அவர்‌ தலையையே ஓர்‌ அழுத்து அழுத்தி 
எழுதிவிடலாம்‌ போலிருந்தார்‌. 


இறந்துபோன ஓல்லிப்‌ பேனாக்‌ களின்‌ ஆவிகளெல்லாம்‌ இந்த ஆசாமியைத்‌ தேர்ந்தெடுத்து 
அனுப்பி இருக்கின்றனவா? எழுதித்‌ தருவதாக என்‌ ராஜ பேனாவை வாங்கி, என்னமாவது 
செய்துவிட்டால்‌..? 


பயந்துகொண்டே கொடுத்தேன்‌. அந்த ஆள்‌ பேனாவை வாங்கி எழுதினார்‌, எழுதினார்‌... ரொம்ப 
நேரம்‌ எழுதினார்‌. கையெல்லாம்‌ நடுங்கியது. வயசு காரணமல்ல; செய்யப்போகும்‌ சதி பற்றிய 
பயம்‌. 


உஷாராக அவரையே கண்காணித்துக்கொண்டு இருந்தவன்‌, சற்றே கவனம்‌ பிசகாக ஸ்டாம்ப்‌ 
கவுன்ட்டருக்குப்‌ போய்விட்டேன்‌. சிறிது நேரம்‌ கழித்துச்‌ சட்டென்று ஞாபகம்‌ வநது, அந்த 





ஆசாமியைத தேடினால்‌... ஜயோ, காணோம்‌! என்‌ ராஜ பேனாவுடன்‌ மாயமாக மறைந்துவிட்டார்‌ 
அந்த ஓல்லிப்பிச்சான்‌ பெரியவர்‌. 


அங்குமிங்கும்‌ ஓடினேன்‌. “மச்சா னைப்‌ பார்த்தீங்களா, மலைவாழைத்‌ தோப்புக்குள்ளே... என்‌ 
பேனாவைப்‌ பார்த்தீங்களா, பலாமரத்‌ தோப்புக்‌ குள்ளே...” என்ற பழைய பாட்டைப்‌ 
பாடியவாறு, பித்தன்‌ மாதிரி எல்லாரை யும்‌ விசாரித்தேன்‌. 


என்‌ ராஜ பேனா, என்‌ அபிமான பேனா, என்‌ லட்சியப்‌ பேனா என்னை விட்டுப்‌ பிரிந்தே 
பிரிந்துவிட்டது. “அனார்‌... அனார்‌...” என்று அனார்கலியை நினைத்துக்‌ கதறிப்‌ புலம்பிய 
ஜஹாங்கீர்‌ மாதிரி என்‌ அருமைப்‌ பேனாவை நினைத்து, நாளெல்லாம்‌ புலம்பிக்‌ கொண்டு 
இருந்தேன்‌. 


மற்ற ஒல்லிப்‌ பேனாக்களின்‌ ஆவிகளின்‌ கூட்டுச்‌ சதியேதான்‌ இதற்குக்‌ 
காரணம்‌ என்று இப்போதும்‌ திடமாக நம்புகிறேன்‌. 


நன்றியுள்ள நாய்க்குக்கூட நினைவு மண்டபம்‌ கட்டியிருககிறார்கள்‌. நன்றி | 

யுள்ள பேனாவுக்கு யாரும்‌ நினைவு மண்டபம்‌ கட்டியதாகத்‌ தெரியவில்லை. 

நான்‌ கட்டத்‌ தீர்மானித்தேன்‌. அதை வைத்திருந்த இடத்தில்‌ அழகாக ஒரு 

மண்டபம்‌ அமைப்பது பற்றி, கார்பென்ட்டர்‌ ஒருவருடன்‌ டிஸ்கஸ்‌ :்ஷி 
ee 


செய்துகொண்டு இருந்தேன்‌. 
“படீரி? 


திறந்திருந்த ஜன்னல்‌ வழியே ஒரு பெரிய கல்‌ வந்து, ப்ரபோஸ்டு ஸைட்டைத்‌ 
தாக்கியது. புத்தகங்கள்‌ சரிந்து விழுந்தன. பெரிய கல்‌. 


கீழேயிருந்து எந்தப்‌ பயலோ அடுத்த பங்களாவின்‌ மாமரத்துக்குக்‌ குறிவைத்து எறிந்திருக்றொன்‌. 
குறி தவறி, ஜன்னலில்‌ நுழைந்து பேனாவின்‌ உத்தேச சமாதி இடத்தைத்‌ தாக்கிவிட்டி ருக்கிறது. 


சட்டென்று என்‌ மூளையில்‌ ஒரு மின்னல்‌! இதே மாதிரி சம்பவத்‌ தால்தான்‌ என்‌ ராஜ பேனாவும்‌ 
அன்றைக்குக்‌ கீழே விழுந்து இருக்குமோ? ஒல்லிப்‌ பேனாக்கள்தான்‌ தாக்கியிருக்கும்‌ என்று 
தவறாக முடிவெடுத்து, அவற்றுக்கு நான்‌ மரணதண்டனை நிறைவேற்றியது அவசரச்‌ 
செய்கையோ? அடடா..! என்‌ அவசர புத்தி காரணமாக, ஒரு பாவமும்‌ அறியாத நிரபராதிகளைத்‌ 
தண்டித்து விட்டேனே! யானோ எழுத்தாளன்‌..? யானே மூடன்‌! விழுகிற பாவனையில்‌ 
நாற்காலியிலிருந்து தளர்ந்து, சரிந்து, தரையில்‌ இறங்கி அமர்ந்து, விசனப்படலானேன்‌. 


பேனாக்களோடு இனி ஒட்டும்‌ வேண்டாம்‌, உறவும்‌ வேண்டாம்‌ என்று முடிவெடுத்து, இப்போது 
நேரடியாகவே கம்ப்யூட்டரில்‌ டைப்‌ செய்து வருகிறேன்‌. ஆனாலும்‌, என்‌ ராஜ பேனாவில்‌ 
எழுதுகிற மாதிரி சுகம்‌ எனக்கு இதில்‌ கிடைக்கவே இல்லை. 


அப்பிராணி பேனாக்களை அநியாயமாகத்‌ தண்டித்ததற்குத்‌ தண்டனையாக எனக்கு இதுவும்‌ 
வேணும்‌... இன்னமும்‌ வேணும்‌! 


கடைசி குறிப்பு! 


லதானந்த்‌ 


௬ இ பு ரொபசர்‌ நரேந்திரன்‌! நீங்க பூரணமா குணமாயிட்டீங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ்‌ ஆயிடலாம்‌!”” 


என்றபடி கை குலுக்கினார்‌ டாக்டர்‌ மாதப்பன்‌. 





“ஆனா, அதுக்கு முன்னாடி... ஒரு முக்கியமான பேஷன்ட்‌ பக்கத்து அறையில்‌ இருக்கிறார்‌. 
அவரை நீங்க அவசியம்‌ சந்திக்கணும்‌!”” என்றார்‌. 


கோவையின்‌ மிகப்‌ பெரிய தனியார்‌ மருத்துவமனை அது. பரபரப்பான சினிமா தியேட்டர்‌ 
காம்ப்ளெகீஸும்‌, பெரிய ஓட்டல்களும்‌ ஒருபுறமும்‌, மிக அமைதியான ரேஸ்‌ கோர்ஸ்‌ சாலை 
மறுபுறமுமாக அமைந்த இடத்தில்‌ இருந்தது அந்த மருத்துவமனை. அதன்‌ 
பணக்காரத்தனத்துக்குத்‌ துளியும்‌ சம்பந்தம்‌ இல்லாமல்‌ இருநதது, டாக்டர்‌ மாதப்பன்‌ சொன்ன 
பக்கத்து அறைக்காரரின்‌ தோற்றம்‌. 





அவருக்குச்‌ சுமார்‌ அறுபது வயது இருக்கும்‌. சாயம்‌ போன... ஆனால்‌, சுத்தமான காவி வேட்டி, 
காவிச்‌ சட்டை உடுத்தியிருநீதார்‌. அதே நிறத்தில்‌ மேல்‌ துண்டு. நெற்றியில்‌ குங்குமம்‌. வழுக்கை 
விழாத தலையில்‌ அடர்ந்த நரைமுடி. நீண்ட தாடி. 


“இவர்‌ பேரு மணவாளச்‌ சித்தர்‌. இவர்கிட்ட ஏன்‌ உங்களை அழைச்சுக்கிட்டு வந்தேன்னு 
யோசிக்கிறீங்களா? உங்க ரெண்டு பேருக்கும்‌ சில விசித்திர ஒற்றுமைகள்‌ இருக்கு. இவரும்‌ 
உங்களை மாதிரி ஒரு சாலை விபத்தில்‌ அடிபட்டு, நூலிழையில்‌ உயிர்‌ பிழைச்சவர்‌. 
அதுமட்டுமில்லை... இவர்‌ பிளட்‌ குரூப்பும்‌ உங்களது மாதிரியே ரொம்ப அபூர்வமான வகையைச்‌ 
சேர்ந்தது. ஸீரம்‌ அடர்த்தி கூட ரொம்ப விசித்திரமா, ஒரே மாதிரி இருந்தது. அதான்‌, உங்களை 
இவர்கிட்ட அறிமுகப்படுத்தணும்னு தோணிச்சு. நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான்‌ ரவுண்ட்ஸ்‌ 
போயிட்டு வந்துடறேன்‌” என்றவாறு அறையை விட்டு வெளியேறினார்‌ டாகடர்‌. 





புரொபசர்‌ நரேந்திரன்‌ சித்த ரைக்‌ கைகூப்பி வணங்கிவிட்டுத்‌ தன்னை அறிமுகப்படுத்திக 
கொண்டார்‌. ““ எனக்குச்‌ சொந்த ஊர்‌ ஊத்துக்குளிங்க. ஆனா, படிச்சதெல்லாம்‌ மெட்ராஸ்லதான்‌. 
அப்புறம்‌ மேல்படிப்புக்காக லண்டன்‌ போய்‌ பி.ஹெசடி முடிச்சு, டாக்டர்‌ பட்டம்‌ வாங்கி னேன்‌. 
கொஞ்ச நாள்‌ அங்கேயே புரொபசரா வேலை பார்த்தேன்‌. பூர்விகச்‌ சொத்து நிறைய இருக்கு. 
வேலைக்குப்‌ போக வேண்டிய அவசியம்‌ இல்லை. எனக்கு அதுல ஆர்வமும்‌ இல்லை. அதனால, 
வேலையை விட்டுட்டு கோயமுத்தூர்லயே துடியலூர்‌ பக்கம்‌ செட்டிலாயிட்டேன்‌. ஒரு 
குறிப்பிட்ட விஷயத்தைப்‌ பத்திப்‌ பதினஞ்சு வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டிருக்கேன்‌. போன 
வாரம்தான்‌ கார்‌ விபதீதாகி, இங்கஅட்மிட்‌ ஆனேன்‌” என்றார்‌. 


மணவாளச்‌ சித்தர்‌, புரொபசர்‌ நரேந்திரனையே உற்றுப்‌ பார்த்தார்‌. சட்டென்று அவர்‌ முகம்‌ 
வியர்த்துப்‌ போயிற்று. மேல்‌ துண்டை எடுத்து, அழுந்தத்‌ துடைத்துக்‌ கொண்டார்‌. அவரது உடல்‌ 
லேசாக நடுங்கியது. வறண்டு போன தன்‌ உதடுகளை நாவால்‌ ஈரப்படுத்திக்‌ கொண்டு, மெலிதான 
குரலில்‌, ““உங்க ஆராய்ச்சி உலோகம்‌ சம்பந்தப்பட்டதா?”” என்றார்‌. 


புரொபசர்‌ நரேந்திரனுக்கு ஆச்சர்யம்‌ தாங்க முடியவில்லை. படபடப்புடன்‌, “ஆமாங்க ஐயா! 
எப்படி அவ்ளோ கரெக்டா கேட்கறீங்க? என்னால நம்பவே முடியலை. ஆராய்ச்சி செய்ய 
உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள்‌ இருக்கும்போது, மிகச்‌ சரியாக எப்படி உங்க ளால நான்‌ 


செய்ற ஆராய்ச்சி பற்றிக்‌ குறிப்‌ பிட்டுக்‌ கேட்க முடிஞ்சுது? நான்‌ யார்கிட்டேயும்‌ அதைப்‌ பத்தி எப்‌ 
போதும்‌ பேசியதுகூடக்‌ கிடையாதே!” என்றார்‌. 


மணவாளச்‌ சித்தர்‌ பதிலேதும்‌ சொல்லாமல்‌, அண்ணாந்து மேலே பார்த்தவாறு இருந்தார்‌. அவரது 
உதடுகள்‌ லேசாக முணு முணுத்தன... 


'அருத்தோணி பல பெொரகள்‌ அடையாக வாத விததை விஞ்ஞானி துணையுடனை விரைவாகக 


கைகூடும்‌! ** 


2 


“ சித்தரே! நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலீங்க. தயவுசெய்து விளக்கமாகச்‌ சொல்லுங்க” 
என்றார்‌ புரொபசர்‌ நரேந்திரன்‌. 





“சொல்றேன்‌... சொல்றேன்‌! அதுக்கு முன்னாடி என்னைப்‌ பத்திக்‌ கொஞ்சம்‌ சொன்னாத்தான்‌, 
உங்கள்‌ கேள்விக்கும்‌ பதில்‌ கிடைக்கும்‌'” என்று தொண்டையைக்‌ கனைத்துக்‌ கொண்டு, பேசத்‌ 
தொடங்கினார்‌ சித்தர்‌. 


“என்னைப்‌ பார்த்து ஏதோ சாமியார்னு நினச்சுடாதீங்க. முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி 
சர்வீஸ்‌ கமிஷன்‌ பரீட்சை எழுதி பாஸ்‌ பண்ணி, ஃபாரஸ்ட்‌ டிபார்ட்மென்ட்டில்‌ ரேஞ்ச்‌ ஆபீஸரா 





செலக்ட்‌ ஆகி, முதல்‌ போஸ்ட்டிங்கில்‌ கொல்லி மலையில காட்டி லாகா அதிகாரியா வேலைக்குச்‌ 
சேர்ந்தேன்‌. அப்ப காட்டுக்குள்ளே சுததும்போது, எனக்கு ஒரு மகானுடைய அறிமுகம்‌ 
கிடைச்சுது. அவர்‌ மேல உள்ள ஈடுபாட்டில்‌ வேலையை ராஜினாமா பண்ணிட்டு, அவரைக்‌ 
குருநாதரா ஏத்துக்கிட்டு அவரகூடவே இருந்துட்டேன்‌. அவருக்குத்‌ தெரியாத மூலிகை 
ரகசியங்களே கிடையாது. அந்தப்‌ பகுதியில்‌ இருக்கிற பாவப்பட்ட மலைவாசி ஜனங்களுக்கு 
இலவசமா மூலிகை வைத்தியம்‌ செய்வார்‌. அதோட அவர்‌ இன்னொரு விஷயத்திலேயும்‌ தீவிரமா 
இருந்தார்‌. எதேதோ மூலிகைகளையும்‌ சில விநோதமான வஸ்துக்களையும்‌ கலந்து 
கொதிக்கவெச்சிட்டே இருப்பார்‌. பழைய ஓலைச்‌ சுவடிகளைப்‌ பார்த்துப்‌ பார்த்து, தினமும்‌ 





தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருப்பார்‌. என்‌ மேல பூரண நம்பிக்கை வந்ததும்‌, ஒரு நாள்‌ 


அவராகவே என்னைக்‌ கூப்பிட்டு, “நான்‌ மேற்கொண்ட முயற்சிகள்‌ என்‌ காலத்திலே ஜெயிக்காது 
மணவாளா! என்‌ அந்திம நேரம்‌ நெருங்கிட்டிருக்கு. அதனால, இதுவரை நான்‌ செஞ்ச ரகசிய 
ஆராய்ச்சிக்‌ குறிப்பு களை உனக்குச்‌ சொல்றேன்‌. நான்‌ விட்ட இடத்திலிருந்து அந்த ஆராய்ச்சியை 
நீ தொடரணும்‌னார்‌. ஒரு விஷயம்‌ சொல்ல மறந்துட்‌ டேனே... அவர்‌ தயாரிக்கிற கலவைகளைச்‌ 
சின்னச்‌ சின்ன இரும்புப்‌ பொம்மைகள்‌ மேல தடவிப்‌ பார்ப்பார்‌. அந்த பொம்மைகளில்‌ சிலது 
லேசா நிறம்‌ மாறும்‌!” 


புரொபசர்‌ நரேந்திரன்‌ தன்னை மீறி, “ஆல்கெமி!” என்றார்‌. மணவாளச்‌ சித்தர்‌ புன்னகைத்து, 
“ஆமாம்‌! ஆல்‌ கெமின்னு நீங்க சொன்ன அதே ரசவாத வித்தையில்‌ ஜெயிக்‌ கணும்கிறதுதான்‌ 
அவரோட லட்சியம்‌. எப்படியாவது இரும்பைத்‌ தங்கமா மாதீதியே தீரணும்னுதான்‌ அவ்வளவு 
பாடுபட்டார்‌. அவரோட ஆராய்ச்சியில்‌ நூத்தியெட்டு நிலைகளைத்‌ தாண்டிட்டதா சொல்லி, 
அதையெல்லாம்‌ ஓலைச்‌ சுவடிகளைப்‌ படிச்சு, அர்த்தங்களைக்‌ கஷ்டப்பட்டுக்‌ கண்டுபிடிச்சு 
செய்யுள்‌ மாதிரி எனக்குச்‌ சின்னச்‌ சின்னக்‌ குறிப்புகளா கொடுத்தார்‌. இன்னும்‌ நாற்பத்தெட்டு 
நிலைகள்‌ இருக்குன்னு சொல்லி, அவரது ஆராய்ச்சியை நான்‌ தொடரணும்னு கட்டளை 
போட்டுட்டு, ஜீவ சமாதி ஆயிட்டார்‌. கடைசிக்‌ குறிப்பை மட்டும்‌ ஏனோ அவர்‌ தரவே இல்லை. 


அவர்‌ கத்துக்கொடுத்த வைத்தியத்தையும்‌, பார்த்துக்கட்ட ரசவாத வித்தை முயற்சியையும்‌ 
தொடர்ந்தேன்‌. இத்தனை வருஷமா நானும்‌ எவ்வளவோ போராடி, அவர்‌ விட்டதில்‌ இருந்து 
மேற்கொண்டு நாற்பத்தாறு நிலைகளை முடிச்சுட்டேன்‌. ஒரு சேர்மானப்‌ பொருளுக்‌ காக 
கோயமுத்தூர்‌ வந்தப்ப, ஒரு பஸ்‌ என்‌ மேல மோநதிடுச்சு. அடிபட்டுக்கிடநீத என்னை, யாரோ ஒரு 
நல்ல மனுஷன்‌ இங்கே கொண்டு வந்து சேர்த்து, சிகிச்சை செலவு முழுக்கக்‌ கட்டிட்டுப்‌ 
போயிட்டாரு. நாற்பத்தேழோாவது நிலை பத்தின வாசகமும்‌ இன்னிக்குப்‌ பலிதமாயிருச்சு”்‌ 
என்றவர்‌ மீண்டும்‌, 


“அஞ்ஞானி பல பொரகள்‌ அடையாக வாக விதை விஞ்ஞானி துணையுடனே விரை வாகக 
கைகூடும்‌!” என்று வாய்விட்டு உரக்கச்‌ சொன்னார்‌. 

“ஆக, இன்னும்‌ ஒரே ஒரு நிலைதான்‌ பாக்கி! அதுவும்‌ கைகூடுகிற காலம்‌ நெருங்கி 
வந்திருச்சுன்னு நினைக்கிறேன்‌!” 


புரொபசர்‌ நரேந்திரன்‌ தாங்க முடியாத ஆச்சர்யத்துடன்‌, “ஸோ, வாத வித்தைன்னு நீங்க சொல்றது 
“ஆல்கெமி'. அதாவது, இரும்பைத்‌ தங்கமாக்குற ரசவாதம்‌! வொண்டர்‌ஃபுல்‌! ஐயா, சித்தரே! 
நானும்‌ அதே ஆராய்ச்சிலதான்‌ ஈடுபட்டிருக்கேன்‌. நாம ரெண்டு பேரும்‌ சந்திச்சது ரொம்ப 
ஆச்சர்யமா இருக்கு. என்‌ ஆராய்ச்சியும்‌ கிட்டத்தட்ட முடியற தறுவாயிலதான்‌ இருக்கு. இன்னும்‌ 
ஒரே ஒரு கெமிக்கல்‌ சேர்த்தா போதும்‌, அந்த சேர்க்கைப்‌ பொருளைக்‌ கண்டுபிடிக்‌ கிறதுக்குதான்‌ 
முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்‌” என்றார்‌. 

மணவாளச்‌ சித்தர்‌ கொஞ்ச நேரம்‌ ஆழ்ந்து யோசித்தார்‌. “எனக்கும்‌ இன்னும்‌ ஒரு நிலைதான்‌ 
பாக்கி இருக்கு. ஏன்‌ நாம ரெண்டு பேரும்‌ ஒரே இடத்தில்‌, அதாவது கொல்லி மலையிலேயே 
நம்ம ஆராய்ச்சி யைத்‌ தொடரக்‌ கூடாது?” என்று கேட்டார்‌. 


“நல்ல யோசனை தான்‌! நாளை மதியம்‌ என்னுடைய சோதனைச்‌ சாலையிலிருந்து தேவையான 
பொருட்‌ களை மட்டும்‌ எடுத்துக்கிட்டுப்‌ புறப்படலாம்‌?” என்ற புரொபசர்‌ நரேந்திரன்‌, சித்தரிடம்‌ 
விடை பெற்றுத்‌ தன்‌ அறைக்கு வந்தார்‌. 


மறுநாள்‌ பிற்‌ பகலில்‌, சித்தரும்‌ புரொபசரும்‌ கொல்லி மலை நோக்கிப்‌ பயணத்தை 
ஆரம்பித்தனர்‌. புரொபசரின்‌ இரட்டை ஏ.ஸி. பொருத்தப்பட்ட குவாலிஸ்‌ கார்‌, தார்ச்‌ சாலையில்‌ 
வழுக்கிக்கொண்டு பறந்தது. அவரே ஓட்டி வந்தார்‌. 


ராசிபுரம்‌ தாண்டி கோம்பைக்காடு பிரிவில்‌ மலைப்‌ பாதையில்‌ நுழையும்‌ வரை கண்களை 
மூடிவந்த சித்தர்‌, “ “உங்க ஆராய்ச்சி பற்றிக்‌ கொஞ்சம்‌ சொல்லுங்களேன்‌” என்றார்‌. 

“கூடியவரை புரியற மாதிரி சுருக்கமா சொல்ல முயற்சிக்கிறேன்‌. எல்லா உலோகங்களுடைய 
அணுக்களிலும்‌ புரோட்டான்‌, நியூட்ரான்‌, எலெக்ட்ரான்‌ என்று அணுவைக்‌ காட்டிலும்‌ 
நுணுக்கமான சங்கதிகள்‌ குறிப்பிட்ட எண்ணிக்கையில்‌ இருக்கு. இரும்பின்‌ மூலக்கூறுகளுடைய 
அந்த அணு உள்‌ கட்டமைப்பைத தங்கத்தின்‌ அமைப்பா மாத்தறதுதான்‌ அடிப்படை. அதுக்காகப்‌ 
பல ரசாயனக்‌ கலவைகளை யும்‌ பல விதங்களிலும்‌ மாற்றி மாற்றிக்‌ கலந்து, நிறையச்‌ 





சோதனைகள்‌ செய்து பார்த்து கிட்டத்தட்ட தங்கத்தை நெருங்கிட்டேன்‌”” என்றவர்‌, “ஆமா! உங்க 
குருநாதர்‌ ஏதோ நிலைகள்னு சொன்‌ னாரே, அது என்னன்னு சொல்லுங்களேன்‌!” என்றார்‌ 
புரொபசர்‌. 

“பல சேர்க்கை வஸ்துக்களையும்‌ குறிப்‌ பிட்ட எடையில்‌ கலந்து, இரும்பிலே பூசிப்‌ பூசிப்‌ பாடம்‌ 
பண்ணுறெ முறை அது. உதாரணமா, 


்‌ மணமாக கன்னி௰ன்‌ மதன நீர ஒழு மல்லி யெடை, பிணமாகாக கழுநாகட்‌ பல்லோ வொரு 
பிடங்க) னெடை குணமான கிறுகு.றிகற்சி குறறாக விற பிரண்டை மக்கும்‌ 07220 
அளவோடு மையாக அரைத்துவிடு' -இது ஒரு நிலையின்‌ வாசகம்‌. இது மாதிரிப்‌ பல நிலைகள்‌ 
தாண்டி, எல்லாம்‌ பலிதமாயிடிச்சு. இன்னும்‌ ஒரே ஒரு நிலைதான்‌ பாக்கி! அதைக்‌ கண்டுபிடிக்கக்‌ 


& 29 


குருநாதர்தான்‌ திருவுளம்‌ செய்ய வேண்டும்‌” என்றார்‌ சித்தர்‌. 


மலைப்‌ பாதையில்‌ வளைந்து வளைந்து கார்‌ மேலேறியது. சாலையின்‌ இருமருங்கும்‌ கிரிவியா 
ரோபஸ்டா மரங்களின்‌ மஞ்சள்‌ நிறப்‌ பூக்கள்‌ வர்ணஜாலம்‌ காட்டின. செம்மேடு தாண்டி, சித்தர்‌ 
காட்டிய வழியில்‌ பயணித்து, ஒரு மண்‌ சாலையில்‌ கிளை பிரிந்து, ஆள்‌ அரவமற்ற வனாந்திரத்தில்‌ 
மேலும்‌ ஒரு மணி நேரம்‌ பயணம்‌ செய்த பிறகு, ஆதிவாசிகளின்‌ குடியிருப்பு ஒன்றின்‌ அருகே 
சென்று சாலை முடிந்தது. 


“இந்த இடத்துக்குப்‌ பெயர்‌ குழிவளவு. இங்கே இருக்கிற மலைவாசிகளுக்கு அரசாங்கமே 
குடியிருக்க இடம்‌ கொடுத திருக்கு. செட்டில்மென்ட்‌ ஏரியான்னு பேர்‌. இந்த ஆதிவாசிகள்‌ 
எனக்காகக்‌ கட்டிக்‌ கொடுத்த வீட்டில்தான்‌ என்னுடைய ஆராய்ச்சியும்‌ நடக்குது. வாங்க, 
போகலாம்‌”? என புரொபசரை அழைத்துச்‌ சென்றார்‌ சித்தர்‌. 


ஓலையால்‌ வேயப்பட்டுப்‌ பெரிய ஹால்‌ போலிருந்தது சித்தரின்‌ வீடு. காய்ந்துபோன 
பச்சிலைகள்‌ குவியல்‌ குவியலாகக கிடந்தன. நகைக்‌ கடைகளில்‌ எடை போட உதவும்‌ காற்றுப்‌ 
புகாத எலெக்ட்ரானிக்‌ தராசு ஒரு ஓரமாக இருந்தது. இறைச்சிக்‌ கடைகளில்‌ அடிக்கும்‌ ஒருவித 
மாமிச வாடை சுழன்றுகொண்டு இருந்தது. 


வீட்டுக்கு வெளியே இருபது அடி தூரம்‌ தள்ளி, மிகப்‌ பெரிய பள்ளத்தாக்கு. அங்கே அறுநூறு 
அடிக்கும்‌ கீழே அதல பாதாளத்தில்‌, ஆகாச கங்கை என்ற பெயர்‌ கொண்ட நதி ஸ்ஸ்ஸ்ஸ்‌ என்ற 
சப்தத்துடன்‌ கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. 


ஒரு மாத காலம்‌ பறந்தது. பெரும்பாலும்‌ சமைக்காத காய்‌ கறிகள்தான்‌ இருவருக்கும்‌ ஆகாரம்‌. 
இரவில்‌ காய்ச்சாத ஆட்டுப்‌ பாலை, அரப்புளி என்ற மலைவாசி இளைஞன்‌ கொண்டுவந்து 
தருவான்‌. புரொபசர்‌ நரேந்திரன்‌ ஒரளவு அந்த வகை உணவுகளுக்குத்‌ தன்னைப்‌ பழக்கப்படுத்திக்‌ 


கொண்டுவிட்டார்‌. சித்தரின்‌ இரும்புப்‌ பொம்மைகளும்‌ புரொபசரின்‌ இரும்புத்‌ துண்டுகளும்‌ 
தனித்தனியே அடுக்கி வைக்கப்பட்டுப்‌ பலவித பரிசோதனைகளுக்கும்‌ ஆட்படுத்தப்பட்டு 


இருநீதன. 


ஒரு நாள்‌ புரொபசர்‌ நரேந்திரன்‌ மிகக்‌ கவனமாக ஒரு கண்ணாடி சீசாவில்‌ இருநது துளித்‌ துளியாக 
ஒரு திரவத்தை இன்னொரு குடுவையில்‌ இட்டுக்‌ கலக்கிக்கொண்டு இருந்தார்‌. 


பீங்கான்‌ பாத்திரம்‌ ஒன்றில்‌ சில பசுந தழைகளை அரைத்துக்கொண்டு இருந்த மணவாளச்‌ சித்தர்‌ 


ட்‌ 


லேசாகச்‌ சிரித்த படியே, ““என்னங்கய்யா அது... அவ்வளவு கவனமா கலக்குறீங்க?'” என்று 


கேட்டார்‌. 


பார்வையைத்‌ திருப்பாமலே, ““இது டி.என்‌.டி. அதாவது, ட்ரை நைட்ரோ டொலுவீன்‌! 





பயங்கரமான வெடி பொருள்‌. அதைத்தான்‌ இப்போ ட்ரை பண்ணிட்‌ டிருகீகேன்‌'” என்றார்‌ 
நரேந்திரன்‌. 


அடுத்த நொடி... மிகப்‌ பலமான ஓசையுடன்‌ அந்தக கலவை வெடித்துச்‌ சிதறியது. படுகாயப்பட்ட 
இருவரின்‌ உடம்பிலிருநீதும்‌ பீறிட்ட ரத்தம்‌ ஒரே குழம்பாககீ கலநீது, ஓடிச்‌ சித்தரின்‌ இரும்புப்‌ 
பொம்மைகள்‌ மீதும்‌, புரொபசரின்‌ இரும்புத்‌ துண்டுகள்‌ மீதும்‌ பீய்ச்சி அடித்த அதே விநாடி, 
அவை தகத்‌ தகாயமாய்ப்‌ பளீரிட்டு சொக்கத்‌ தங்கமாக மாறி, மின்னின. அந்தக்‌ காட்சிதான்‌ 
அவர்கள்‌ இருவரும்‌ கடைசியாகப்‌ பார்த்த காட்சி! 


மறுபடியும்‌ பெருத்த ஓசையுடன்‌ வெடித்துச்‌ சிதறியது அந்த ஆராய்ச்சி சாலை. அங்கிருந்த 
சகலமான பொருட்‌ களுடன்‌ இருவரின்‌ சடலங்களும்‌ ஆகாச கங்கை பாயும்‌ அதல பாதாளத்தில்‌ 


வீசி எறியப்பட்டு, மூழ்கி மறைந்தன. 


சித்தரின்‌ குருநாதர்‌ சொல்லாமல்‌ விட்ட கடைசிச்‌ சுவடி, குருநாதரின்‌ சமாதிக்குள்ளேயே 
எலும்புக்கூடாகக கெடந்த அவரது மூடிய கையில்‌ கிடந்தது. 


ஈடுபட்ட இரு பேரின்‌ செங்குருதி ஒன்றாகப்‌ பாடுபட்ட பலனது பலிதமாகும்‌ வேளையிலே, 
கூடுவிட் ஆவிகள்‌ போய்க்‌ குணவானகள்‌ உடலங்கள்‌ மேடுவிட்டெ்‌ பன்னமீசேர்‌ வெள்ள 


கலைதிடுமே!' 


கடைசி வீட்டு ஆச்சி! 


சி.முருகேஷ்‌ பாபு 


க்‌ டைசி வீட்டு ஆச்சி 
செத்துப்போயிட்டா..!”்‌ 
பேச்சிமுததுவின்‌ குரல்‌ எங்கோ 
கடலுக்குள்‌ இருந்து ஒலிப்பது 
போல மெலிதாகக்‌ கேட்டது. 
என்னால்‌ செய்தியை உள்வாங்க 
முடியவில்லை. சில கணங்களில்‌ 
செய்தி உறைத்த போது 
அதிர்ச்சியாக இருந்தது! 


ப்‌ 


“எப்படியும்‌ நாளைக்குச்‌ சாயங்‌ 
காலம்‌ ஆகிடும்‌ தூக்குறதுக்கு. நீ 
வந்துடுவியா?”' என்றான்‌. உடைந்த அவனுடைய குரலில்‌ இருந்து எவ்வளவு நேரம்‌ 
அழுதிருப்பான்‌ என்று யூகிக்க முடிந்தது. 





“ என்னடா கேக்கறே, உடனே வர்றேண்டா! டேய்‌, கொஞ்சம்‌ முன்னப்பின்ன ஆனாலும்‌ தூக்கிற 


வேண்டாம்னு சொல்லுடா. ஒரு தடவையாவது ஆச்சி முகத்தைப்‌ பாக்கணும்‌” என்றபோது 
எனக்கும்‌ குரல்‌ உடைநதது. 


எனக்காகவெல்லாம்‌ ஆச்சியைத்‌ தூக்காமல்‌ வைத்திருக்க, நான்‌ ஒன்றும்‌ அவளுக்கு மகன்‌ 
வயிற்றுப்‌ பேரனோ, மகள்‌ வயிற்றுப்‌ பேரனோ கிடையாது. சொல்லப்போனால்‌, அவளை ஆச்சி 


ஆச்சி என்று சுற்றி வந்த யாருமே அவளுக்குப்‌ பேரன்‌, பேத்தி கிடையாது. 


எங்கள்‌ தெருவின்‌ கடைசி வீடு ஆச்சியுடையது. அவளுடைய பெயர்கூட எங்களுக்கு நீண்ட நாட்‌ 





களுக்குத்‌ தெரியாது. கடைசி வீட்டு ஆச்சி என்றுதான்‌ சொல்வோம்‌. ஜாக்கெட்‌ போடாத கறுத்த 
உடம்புக்கு வெள்ளைச்‌ சேலை பளீரென்று இருக்கும்‌. கையில்‌ வைத்திருக்கும்‌ துணிகூட 
வெள்ளை நிறத்தில்தான்‌ வைத்திருப்பாள்‌. “ஏன்‌ ஆச்சி, வெள்ளைக்‌ கலரையே வெச்சிருக்கே?” 


ட்‌ 


என்று கேட்டால்‌, ““ம்‌... அதுதான்‌ உன்‌ தாத்தா ” என்பாள்‌ சிரித்துக்கொண்டே! 

ஒரு மனுஷிக்கு அத்தனை பெரிய வீடு தேவை இல்லை. பெரிய முற்றம்‌, தேக்குத்‌ தூண்கள்‌ 
கூரையைத்‌ தாங்கி நிற்கும்‌ நீளமான வராண்டா, மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌ முழுக்க கயிலைநாதனில்‌ 
தொடங்கி கன்னியாகுமரி வரை சாமி படங்கள்‌, தெற்குப்‌ பக்கத்துச்‌ சுவரில்‌ கையில்‌ குச்சியைத்‌ 
தாங்கியபடி கோட்டு வேட்டியில்‌ உட்கார்ந்த நிலையில்‌ தாத்தா, இரண்டு புறமும்‌ மூக்குத்தி, 
மையும்‌ கொஞ்சம்‌ பயமும்‌ பூசிய கண்கள்‌, எண்ணெய்க்குப்‌ படிந்த தலைமுடி, அதில்‌ எட்டிப்‌ 
பார்க்கும்‌ செவந்தி என்று சர்வ அலங்காரமாக நின்றபடி இருக்கும்‌ ஆச்சியும்‌ எடுத்துக்கொண்ட 
போட்டோ என்று அறை முழுக்க போட்டோக்கள்‌ நிறைந்த பட்டாசாலை, இரண்டு பக்கமும்‌ 
இரண்டு சைடு ரூம்கள்‌, வலப்‌ பக்கம்‌ நெற்குதிரும்‌, இடப்‌ பக்கம்‌ அரங்கு வீடுமாக மறித்துக்‌ 
கட்டப்பட்ட இரண்டாம்‌ பத்தி, அதைத தாண்டி இரண்டு படி இறங்கினால்‌ வலப்‌ பக்கம்‌ 


குளிக்கும்‌ ரூமும்‌ இடப்‌ பக்கம்‌ தண்ணீர்த்‌ தொட்டியும்‌ இருக்கும்‌ வானவெளி, அதைத்‌ தாண்டி 
அகன்றுகிடக்கும்‌ அடுக்களை என்று பெரிய வீடு... இது தவிர மச்சு வேறு! 


வெள்ளியும்‌ செவ்வாயும்‌ மொத்த வீட்டையும்‌ சாணி போட்டு மெழுகுவாள்‌. இடையில்‌ 
கிருத்திகை, அமாவாசை வந்தால்‌ அதற்கும்‌ மெழுகுவாள்‌. பல அறைகளில்‌ மெழுகுவதற்குத்‌ 
தவிர, அவள்‌ நுழைந்ததுகூடக கிடையாது. ஆனால்‌, எல்லாம்‌ சுத்தமாக இருக்க வேண்டும்‌ 
அவளுக்கு! 


அவளுக்கு வேலை வைப்பதற்கென்றே பிறப்பெடுத்த மாதிரி, லீவு நாளென்றால்‌ அங்கேதான்‌ 
கொட்டமடிப்போம்‌. ஆச்சி வீடே பள்ளிக்கூடம்‌ மாதிரி ஆகிவிடும்‌. புறவாசலில்‌ இருக்கும்‌ பூவரசு 
மரத்தில்‌ ஊஞ்சல்‌ கட்டிப்‌ போட்டிருப்பாள்‌. பம்பரம்‌, கோலி விளையாடி, குண்டும்‌ குழியுமாக 





புறவாசலையே போர்க்களம்‌ போல ஆக்கிவைத்திருப்போம்‌. ஆனால்‌, ““ஏம்டா... இப்படி 
குட்டப்‌ புழுதியா ஆக்குதிய வீட்டை...” என்று கடிந்துகொள்ளும்‌ பாவனை யில்‌ செல்லமாக 
அலுத்துக்கொள்வாளே தவிர, ஒரு சுடுசொல்‌ வராது. 


புளியையும்‌ கருப்பட்டியையும்‌ போட்டு, பானை நிறைய கரைத்து பானைக்காரம்‌ செய்து 
வைத்திருப்‌ பாள்‌. வெயிலுக்கு இதமாக மொண்டு மொண்டு குடித்துவிட்டு, விளை 
யாடிக்கொண்டே இருப்போம்‌. தெருவுக்குள்‌ எந்தப்‌ பிள்ளையைத்‌ தேட வேண்டுமென்றாலும்‌, 
அவள்‌ வீட்டில்தான்‌ தேடுவார்கள்‌. 


முகமெல்லாம்‌ வெயிலில்‌ கறுத்து, சட்டை டிராயரையெல்லாம்‌ புழுதி யாகீகிக்கொண்டு 
நிற்பவனை அழைத்து, ““ஏ... சின்னவனே! உங்கம்மா தேடி வந்துருக்கால... அவ கண்ணுல நீ 
இநதக கோலத்துல மாட்டுன... உன்‌ தோலை உரிச்சு உப்பைத்‌ தடவிருவா. மூஞ்சியைக்‌ 





கழுவிட்டு ஓடு: என்று குளிர்ந்த தண்ணீரைக்‌ கொடுத்து, சேலை முனையில்‌ துடைத்தும்‌ 
விடுவாள்‌. ““ராசா என்கூடத்தான்‌ இருந்து தாயம்‌ விளாண்டுக்கிட்டு இருந்தான்‌. அடிக்காத 
செல்லம்மா... புள்ள பட்சியா ஓடுங்க நிக்குது பாரு... அடிக்காத புள்ளய...” என்று சொந்த ஜாமீன்‌ 
கொடுத்து அனுப்புவாள்‌. ஆனாலும்‌, புளிய விளார்‌ ஓடிநீ இருக்கும்‌ என்பது அவளுக்குத்‌ தெரியும்‌. 
சாயங்காலம்‌ போனால்‌ எண்ணெய்க்‌ கிண்ணத்தோடு உட்கார்ந்திருப்பாள்‌. 

“உங்க ஆத்தா உன்னை வலிசசுப்‌ பெத்தாளா... இல்லை, வழியில தவிட்டுக்கு வாங்கியாநீ தாளா? 
இப்படிப்‌ போட்டு அடிச்‌ சிருக்கா'” என்றபடி எண்ணெய்‌ தடவிவிடுவாள்‌. 


போன வருஷம்‌ சம்மருக்கு ஊருக்குப்‌ போயிருந்தபோது, என்‌ மகனை அழைத்துக்கொண்டு 
போய்‌ கடைசி வீட்டு ஆச்சியின்‌ முன்னால்‌ நிறுத்தினேன்‌. கலங்கி நிற்கும்‌ கண்களோடு என்‌ 





மகனைத்‌ தடவித்‌ தடவிப்‌ பார்த்தாள்‌. “அய்யா... இளராசன்‌ கணக்கா இருக்‌ கானே! பணியாரம்‌ 


சாப்புடுதியா? 
என்று பத்து நிமிடம்கூட ஆச்சி வீட்டில்‌ தங்காமல்‌ ஓடி விட்டான்‌. 


92 


என்றாள்‌. ““இல்ல பாட்டி... எனக்கு இன்னிக்கு கிரிக்கெட்‌ மேட்ச்‌ இருக்கு?” 


எங்கள்‌ ஊர்‌ கிரிக்கெட்‌ டீமில்‌ சிறப்பு பேட்ஸ்மேனாக என்‌ மகனைச்‌ சேர்த்திருந்தார்கள்‌. இரண்டு 
வருஷம்‌ தொடர்ந்து கப்‌ வாங்கிவிட்டார்களாம்‌. இந்த வருஷமும்‌ கப்‌ வாங்கிவிட்டால்‌, கப்பே 
சொந்தமாகிவிடுமாம்‌. அதற்காக லீவு முழுக்க கண்மாயில்‌ பிராக்டீஸ்‌ நடந்துகொண்டு இருந்தது. 


முன்னேயெல்லாம்‌ கண்மாயில்‌ தண்ணீர்‌ தளும்பிக்கொண்டு இருக்கும்‌. பகலெல்லாம்‌ 
வயலுக்குத்‌ தண்ணீர்‌ பாய்ச்சப்‌ போகிறவர்கள்‌ ஒரு பக்கம்‌, குளத்தில்‌ குளிக்கும்‌ எருமைக்‌ 
கூட்டத்துக்கு முதுகு தேய்ப்பவர்கள்‌ ஒரு பக்கம்‌ என்று பிஸியாக இருக்கும்‌. 


எங்கள்‌ ஊரில்‌ எல்லா வீட்டிலும்‌ டாய்லெட்‌ கிடையாது. கருக்கல்‌ நேரத்தில்‌ கண்மாய்ப்‌ 
பக்கமாகத்தான்‌ ஒதுங்க வேண்டும்‌. அப்படிப்‌ போகிற பெண்கள்‌, கடைசி வீட்டைத்‌ தாண்டித்‌ 
தான்‌ போக வேண்டும்‌. போகும்போதோ, இல்லை வரும்போதோ ஆச்சி வீட்டில்‌ எட்டிப்‌ 
பார்க்காமல்‌, எந்தப்‌ பெண்ணும்‌ போக மாட்டாள்‌. பஞ்சாயத்து போர்டில்‌ பல்ப்‌ திருடி யதில்‌ 
ஆரம்பித்து, ஊர்‌ விஷயங்கள்‌ அனைத்தும்‌ அங்கேதான்‌ அரைப்டும்‌. அந்த நேரத்தில்‌ பல 
சிபாரிசுகளும்‌, விண்ணப்பங்களும்கூட பரிமாறப்‌ படும்‌. 


“ஆத்தா, தாமரைச்‌ செல்வி... நம்ம கார வீட்டு கணேசன்‌ பி.ஏ, எல்லாம்‌ படிச்சிருக்கான்‌ 
தெரியுமில்ல. உங்கப்பன்‌ தேடித்‌ தேடிப்‌ போனாலும்‌ உனக்கு என்ன தேசிங்கு ராசனையா 
கொண்டாந்துரப்‌ போறான்‌? பேசாம அந்த கணேசனுக்கு வாக்கப்பட்டு போற வழியைப்‌ பாரு. 
அவனும்‌ எங்கிட்ட வந்து அழுது புலம்புறான்‌... “அந்தப்‌ புள்ள ஏறெடுத்தும்‌ பாக்க 
மாட்டேங்குது”னு. ஏனாத்தா... உனக்கு அவன்‌ மேல என்னமாச்சும்‌ தப்பாப்படுதா?'” என்று 
பேசிப்‌ பேசி விவரம்‌ சேர்த்துக்‌ கொள்வாள்‌. 


அடுத்த நாள்‌ தாமரைச்‌ செல்வியின்‌ தாயாரைப்‌ பிடிப்பாள்‌. ““ஏ புள்ள... உன்‌ மவளைத்‌ தூர 
தேசத்துல கட்டிக்‌ குடுத்துப்புட்டு கண்ணக்‌ கசக்கிட்டு நிக்கப்போறியா? உள்ளூருக்குள்ள ஒருத்தன்‌ 
கையில்‌ புடிச்சுக்‌ குடுத்தா, மேலுக்கு ஏதும்னா அந்தப்‌ புள்ள ஓடியாநீது உன்னைத்‌ தாங்கும்ல... 
என்ன சொல்லுத..?”” என்று அடுத்த ரவுண்ட்‌ பேச்சுவார்த்தையில்‌ இறங்கு வாள்‌. 


இப்படி ஒரு காதல்‌ கல்யாணத்தை ஒற்றை ஆளாக நின்று ஏற்பாடு செய்து, தாலி கட்டிக்கொண்டு 
காலில்‌ விழும்‌ தம்பதிக்கு நெற்றி நிறைய விபூதியைப்‌ பூசி, ஆளுக்கு ஒரு ரூபாய்‌ கொடுத்து 
அனுப்பு வாள்‌. காலையில்‌ இட்லியும்‌, சாயங்‌ காலம்‌ பணியாரமும்‌ சுட்டுக்‌ காலந்‌ தள்ளும்‌ 
அவளால்‌ அவ்வளவுதான்‌ முடியும்‌. அவளுடைய மகன்‌ அனுப்‌ பும்‌ காசைக்கூட போஸ்ட்‌ 


ஆபீஸில்‌ போட்டு வைத்துவிடுவாள்‌. 


“ஏன்‌ ஆச்சி... மாமா மெட்ராஸ்ல இருக்காம்ல. வந்திரு ஆத்தானு கூப்பிட்டும்‌ ஏன்‌ போக 
மாட்டேங்க..?”” என்று ஒருநாள்‌ கேட்டதற்கு, “ச்ச... மனுஷி வாழ்வாளா அந்த ஊர்ல... 
என்னமோ கொலைக்குத்தம்‌ பண்ண மாதிரி, நாலு சுவத்துக்குள்ளயே அடைஞ்சுகிடக்க 
வேண்டியிருக்கு. எதுத்த வீட்டுக்காரன்‌ தீவாளிக்கு இனாம்‌ கேக்க வந்த தீவட்டி கணக்கா 
ஆடிக்கொருக்க அம்மாசைக்கொருக்க மூஞ்சியைக்‌ காட்டுதான்‌. அதென்னமோ அந்த ஊருக்குப்‌ 
போனா எனக்கு ஊர்‌ வெலக்கிவச்ச மாதிரி இருக்கு. விடிஞ்சு போய்‌ அடைஞ்சு வாறவங்‌ 
களுக்குத்தான்‌ அந்த ஊரு லாயக்கு?” என்று தலைநகரத்தை விமர்சனம்‌ செய்து முடிதீதுவிட்டாள்‌. 


அவளுக்கு ஊரில்‌ ஆயிரம்‌ வேலைகள்‌ இருந்தன. ஊருக்குள்‌ எந்தப்‌ பிரசவம்‌ என்றாலும்‌, 
ஆச்சிதான்‌ மருத்துவச்சி. புள்ளைத்தாச்சியின்‌ முகச்‌ சுழிப்பை வைத்தே வலியின்‌ தன்மையைச்‌ 
சொல்லி, பிள்ளை பிறக்கும்‌ நேரத்தைச்‌ சொல்லிவிடுவாள்‌. அந்த நேரத்தை வைத்து பிள்ளையின்‌ 
ஜாதகத்தைக்‌ கூட குறித்துக்கொள்ளலாம்‌. நேரம்‌ தப்பவே தப்பாது. யார்‌ வீட்டில்‌ பிரசவம்‌ 
பார்த்தாலும்‌ அங்கேயே ஒரு பானை வெந்நீர்‌ போடச்‌ சொல்லி குளித்துவிட்டு, தலையைக்‌ காயப்‌ 
போட்டபடி கிளம்பி வந்துவிடுவாள்‌. 


ஆச்சியின்‌ மகன்‌ இப்போது அமெரிக்காவில்‌ இருக்கிறார்‌. அவருக்குத்‌ தகவல்‌ போய்ச்‌ சேர்ந்து 
கொள்ளி போட வந்துவிடுவாரா என்று தெரியவில்லை. 


கையில்‌ இருந்த செல்போனில்‌ வீட்டுக்கு போன்‌ அடித்தேன்‌. நீண்ட நேரம்‌ ரிங்‌ அடித்த பிறகு, 
அம்மா வந்து எடுத்தாள்‌. ““பாதீரூம்ல இருந்தேண்டா... நீ ஊருக்கு வந்துட்டிருக்கியா? 
மாமனுக்குத்‌ தகவல்‌ சொல்லியாச்சு. அமெரிக்காவுல இருந்து கிளம்பிடுச்சாம்‌. ஒத்தைக்‌ 
கிழவியாக கிடந்து ஊருக்கே சேவுகம்‌ பார்த்துக்கட்டிருந்துச்சு. ஆச்சிக்கு ஆன கதியைப்‌ 


2 


பார்த்ததும்‌ நாலு தடவை பாத்ரூம்‌ போயிட்டேண்டா...”” அம்மா மேற்‌ கொண்டு பேச முடியாமல்‌ 


விம்மினாள்‌. 


தாத்தா செத்துப்போனபோது, மாமாவுக்கு ஏழு வயது என்று ஆச்சி சொல்லியிருக்கிறாள்‌. 
“கையில புள்ளையும்‌ கண்ணுல தண்ணியுமா நின்னேன்‌. உங்க தாத்தா எனக்கு வெசிசிட்டுப்‌ 
போனது இந்த வீட்டையும்‌ ஆட்டுப்‌ புழுக்கை கணக்கா கையகலம்‌ நிலத்தையும்தான்‌. அந்த 
நிலத்தைக்கூட உங்க மாமன்‌ காலேசு படிக்கப்‌ போகையில விததுட்டேன்‌. அன்னிக்கும்‌ சரி, 
இன்னிக்‌ கும்‌ சரி, இந்த ஊருதான்‌ ராசா எனக்கு ஆதரவு. நம்ம தெரு பூரா இருக்கும்‌ 
சொந்தக்காரங்க ஊக்கத்துலதான்‌ உங்க மாமனை வளர்த்தேன்‌” சொல்லும்போதே கரகரவென்று 
கண்ணில்‌ நீர்‌ வந்துவிடும்‌ ஆச்சிக்கு. 

மாமனும்‌ ஆச்சிக்கு எந்தக்‌ குறையும்‌ வைத்ததில்லை. தன்னோடு வைத்துக்‌ கொள்ளத்தான்‌ 
ஆசைப்பட்டது. ஆனால்‌, மெட்ராஸுக்கே போகாத ஆச்சி அமெரிக்காவுக்கு எப்படிப்‌ போகச்‌ 
சம்மதித்திருக்கும்‌? 

ஊர்‌ போய்‌ இறங்கியபோது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டியை எடுத்துக்கொண்டு 
வந்திருந்தான்‌ பேச்சி முத்து. 

“மாமா இப்பத்தான்‌ மதுரைல ஃப்ளைட்டில்‌ இறங்கி, கார்ல வந்துட்டி ருக்காரு. எப்படியும்‌ 
தூக்குறதுக்கு நாளைக்‌ காலைல ஆகிடும்‌” என்றபடி வண்டியை ஊருக்குள்‌ திருப்பினான்‌. 


சிறுவர்கள்‌ கிரிக்கெட்‌ மட்டை, பந்து சகிதம்‌ கண்மாயிலிருந்து கரையேறிக்‌ கொண்டு 





இருந்தார்கள்‌. தண்ணீர்‌ வறண்டுகிடந்த கண்மாய்‌, கிட்டத்தட்ட கிரிக்கெட்‌ ஸ்டேடியம்‌ போல, 
பல நாட்கள்‌ விளையாடியதில்‌ கெட்டிப்‌ பட்டுக்டெநதது. 





ட்‌ 2 


“என்னடா... ஏதும்‌ உடம்புக்கு முடியாம இருந்துச்சா ஆச்சி, திடீர்னு...” என்று நான்‌ 


வார்த்தையை முடிக்கும்‌ முன்‌ குரல்‌ பிசிறடிக்கச்‌ சொன்னான்‌ பேச்சிமுத்து... 


1>? 


“இல்லடா, தூக்கு போட்டுக்குச்சு 
அதிர்ச்சியில்‌ பேச்சிமுததுவின்‌ தோளை இறுக்கிப்‌ பிடித்தேன்‌. ““ஏண்டா..?”” 


“தெரியலைடா... காலையிலயே தொங்கிடுச்சு போலிருக்கு. இப்பல்லாம்‌ யாரும்‌ 
அடிக்கொருதரம்‌ ஆச்சி வீட்டுக்குப்‌ போறதில்லை, இல்லையா... அதனால, எப்போ 
தொங்கிச்சுன்னே தெரியலை. பிச்சைக்காரன்‌ போட்ட சத்தத்துலதான்‌ எல்லாரும்‌ ஓடிப்‌ போய்ப்‌ 
பார்ததிருக்‌ காங்க. 


92 


வண்டியை பிரேக்‌ போட்டு நிறுத்தி விட்டுக்‌ குலுங்கி அழத தொடங்கினான்‌ பேச்சிமுத்து. 


கமலின்‌ சிறுகதை: அணையா நெருப்பு 





வே று ஒரு கதை விவாதத்தில்‌ பிறந்த கிளைக்‌ கதை இது. இது கிளைகூட இல்லை; வேறு, வேறு 
விதை. 


“விவசாயிகளின்‌ தளம்‌ போல வானம்‌ பார்த்த பூமி இல்லை நமது விளைநிலம்‌”” என்றார்‌ கதை 
விவாதிக்க வநீத ஒரு நண்பர்‌. 

“ஆம்‌! இது பூமி பார்த்த பூமி” என்றேன்‌. 

“சில சமயம்‌ வானமும்‌ பார்க்குமே?”” என்று சிரித்தார்‌. “பார்க்கும்‌, எங்கேயும்‌ பார்க்கும்‌. 
பார்வைதானே கதையே! என்‌ கோணம்‌, என்‌ கதை.” 

“சரி, கதைக்கு ஒரு துப்பு கொடுங்க, துலக்கறேன்‌”” என்றேன்‌. 

“துப்பு என்ன... தலைப்பே தர்றேன்‌.” 


ப 


நான்‌ சற்றும்‌ எதிர்பாராத தலைப்பு தந்தார்‌. 


2 


“நான்‌ கற்பிழந்த நாள்‌.” 
“ஓ! கதையின்‌ நீளம்‌?” 
“சிறுசு” என்றார்‌. 


ட்‌ 92 


“கதாநாயகனா? நாயகியா: 


29 


““நாயகிதான்‌ யதார்த்தமாய்‌ இருக்குமோ? 


“உண்மைதான்‌. காலம்‌?” 


“பகலா, இரவான்னு கேக்கறீங்களா?”” 


“இல்லை. நேற்றா, இன்றா, நாளையான்னு கேக்கறேன்‌?” 
“முநீதானேத்து”' என்றார்‌ வீம்புக்காக. 
சிரித்துவிட்டு, ““ How about முன்பு ஒரு காலத்துல)?” 


‘“ Why not? ’°’ என்றார்‌ விட்டுக்‌ கொடுப்புடன்‌. 


ட்‌ 


“உங்க தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு கதைச்‌ சுருக்கம்‌... “சீதையின்‌ வாழ்வில்‌ ஒரு நாள்‌” - 
எப்படி?” 


௦௦ Ed ப 12? 
அம்மாடியோவ்‌! 


உ 92 


(57 
ஏன்‌: 


‘« Why not? °° 


ட்‌ 


“கலவரம்‌ வர ஒரு கதை காரணமா இருக்கணுமா?” 


“ கலவரம்‌ வர நம்மூர்ல காரணம்‌ வேணுமா என்ன?”' என்றேன்‌. 


“ Aஓreed . சீதை என்ன சொல்றா? ஏன்‌ அப்படிச்‌ சொல்றா? அவ அப்படிச்‌ சொன்னதுக்கு என்ன 
ஆதாரம்‌?” 


“ஓ! கதையின்‌ கால்‌, ரிஷியின்‌ மூலம்‌ எங்கேன்னு 
கேக்கறீங்க? சொல்றேன்‌.ஆதாரம்‌ கேட்டீங்கன்னா, 
கையில ஒண்ணுமில்ல. ஆனா, இது அகீனி சாட்சியா 


உண்மை.” 


“அப்பிடின்னா?” 
“இது எனக்கு அக்னிதேவன்‌ சொன்ன கதை.” 


3 


ஓ! சீதை சொல்லவில்லையா?” என்றார்‌ 
சுவாரஸ்யம்‌ இழந்தவராக. 


“இல்ல... சீதை எனக்குப்‌ பழக்கமில்லை னால்‌ 
ன்‌ த கு ழ்‌ - ஆ , 
59 


அகீனி வேறு விஷயம்‌. 


“ஓஹோ! அக்னிதேவன்‌ உங்க நண்பரா?”” 





“ஆமாம்‌! ஆனா, ரொம்ப நெருக்கமில்ல. தூரத்து 
உறவு. அந்தரங்க ரகசியங்களைப்‌ பகிர்நீதுக்கற அளவுக்கு நட்பு. ஒரு தலைக்‌ காதலர்கள்‌ சங்கதீதுல 
என்னைப்‌ போல்‌ அவரும்‌ சில காலம்‌ உறுப்பினரா இருந்தாரு.” 


‘“ Wow! hot gossip? °° 


‘‘“ No, a warm tale ’°’ என்றேன்‌. 


» 


துவங்கினேன்‌... ““அகனி தேவன்‌ சொன்னபடி அதிக புனைவில்லாமல்‌ சொல்றேன்‌.” 
“ராமன்‌, சதையின்‌ கற்பைச்‌ சோதிக்க முடிவு செய்த நாள்‌. ராவணன்‌ போரில்‌ செத்துப்போனான்‌. 


என்‌ போன்ற ஒருதலைக்‌ காதல்‌ ராவணனுக்கும்‌ இருந்தது சதையின்‌ மேல்‌” என்று கதை சொல்லத்‌ 
தொடங்கினான்‌ அக்னிதேவன்‌. 


“இரவெல்லாம்‌ அசோக வனத்தில்‌ குளிருக்காக ராவண சேவகெள்‌ என்னை எண்ணெயூட்டி, 
மட்டை விறகூட்டி வளர்ப்பர்‌. என்‌ கதகதப்பில்‌ காவலாளிகள்‌ உறங்கினாலும்‌ சீதை உறங்க 
மாட்டாள்‌. நானும்தான்‌. 


சில சமயம்‌ அனைவரும்‌ உறங்கிய பின்‌ என்னையே வெறித்துப்‌ பார்ப்பாள்‌ சீதை. நான்‌ 
படபடத்துப்‌ போவேன்‌. சங்கோஜத்தில்‌ நெளிவேன்‌, உறக்கம்‌ இன்றி. 





விடிந்ததும்‌ காமுற்ற என்‌ மனதை நனைத்து அவிக்கும்‌ பகலும்‌, காற்றும்‌! 


ஒரு முறை ராவணன்‌ மேல்‌ பொறாமையில்‌, ராவணனின்‌ அரண்மனைக்குத்‌ தூது வந்த ராமதூதன்‌ 
வாலைப்‌ பிடித்துக்கொண்டு இலங்கையையும்‌ ராவணனையும்‌ அழிக்கக்‌ கூடத்‌ துணிந்தேன்‌. 


29 


கைகூடவில்லை. வீணாக நிறைய அரக்கு உருயெதுதான்‌ மிச்சம்‌... 


“சரி! கதையின்‌ தலைப்புக்குக்‌ காரணமான காரியமென்ன? இது சிறுகதை, ஞாபகமிருக கட்டும்‌?” 
என்று ஞாபகப்‌ படுத்தினார்‌ நண்பர்‌. 


தடங்கலின்‌ எரிச்‌ சலைக காட்டாமல்‌ அகீனிதேவன்‌ தொடர்ந்து பேசலானான்‌... 
“காரண காரியம்‌ காதல்‌ தான்‌. சீதையின்‌ கற்புக்கு நானே சாட்சி! ராவணன்‌ அவளைச்‌ சந்தித்த 
இரவுகளில்‌, நானும்‌ கூடவே இருந்தேன்‌. அந்தத்‌ தூதுவன்‌ கணையாழி கொண்டு வந்து 
நீட்டியபோது அடி வயிறு பற்றிக்‌ கொழுந்துவிட்டு எறிந்தேன்‌. என்ன பிரயோஜனம்‌? சீதை 
கணையாழியை இன்னும்‌ தெளிவாகப்‌ பார்த்தாள்‌... என்‌ வெளிச்சத்தில்‌. 


சீதை ராவணனோடு மட்டுமல்ல, என்னுடனும்‌ பேச மறுத்தாள்‌. அவள்‌ நல்லவள்‌. ஒரு 
வார்த்தைகூட என்னுடன்‌ பேசாதவள்‌. 


அன்று ராமன்‌ அவளை ஊரறியச்‌ சோதிக்க முற்பட்டபோதுதான்‌ என்னுடன்‌ முதன்முதலாகப்‌ 
பேசினாள்‌. 


““ராமனன்றி யாருடனும்‌ சேராதவள்‌, நினையாதவள்‌ இன்று மனமொடிந்தேன்‌! நிதம்‌ பார்த்து 
ஏங்கினாயே! காத்துவைத்த இந்தக்‌ கற்பு உனதாகட்டும்‌. எனை ஆட்கொள்‌” என்றாள்‌. 


காதல்‌ ஓர்‌ விநோத நோய்‌. தேரைக்கும்‌ பாறைக்கும்‌ ஏற்பட்ட காதல்‌ போல யாரும்‌ அறியாது 
நிகழ்ந்த இந்தக்‌ காதல்‌ சங்கமத்தில்‌, என்‌ காமச்‌ சூட்டைவிட காதல்‌ வண்ணம்‌ மேலோங்‌ கியது. 


என்‌ முதல்‌ காதல்‌ நாசமாய்ப்‌ போனதே... அதுபோல்‌ இதுவும்‌ ஆகும்‌ என்று தோன்றியது. 


அவளை எனதாக்கிக்‌ கொள்ளும்‌ அவசரத்தில்‌, அவளையே கரிக்கிச்‌ சாம்பலாக்கிவிடுவேன்‌ நான்‌. 
தெரியும்‌ எனக்கு. தோற்ற என்‌ முதல்‌ காதல்‌ தநத அனுபவம்‌ இது. 

“முதல்‌ காதல்‌ யாருடன்‌?” என்று நண்பர்‌ கேள்வியைக்‌ கேட்கும்‌ முன்‌, சுடச்சுட வந்தது பதில்‌. 
“முதல்‌ காதல்‌ காட்டுடன்‌, வனமோகினியுடன்‌. நான்‌ அப்போது மலைமகன்‌. விடலை. என்‌ 
காதலைச்‌ சொன்னவுடன்‌ வெகுண்டு வெடித்தார்‌ தந்தையார்‌. என்னை வீட்டைவிட்டு 


வெளியேற்றினார்‌. குழம்பிப்‌ போனேன்‌. 


காதலியைத்‌ தேடிப்‌ போனேன்‌. பல நாள்‌ கனவிலே செய்ததை அன்று நினைவில்‌ செய்தபோது, 
காதலி கரிந்துபோனாள்‌. என்‌ காதலும்தான்‌! என்‌ காதல்‌ தோற்ற கோபத்தில்‌ காதல்‌, காமம்‌ என்ற 
வார்த்தை களைக்‌ கேட்டாலே எரிந்து விழுந்தேன்‌. சிவனின்‌ மகன்‌ மாறன்‌ கறிநீததும்‌ என்னால்‌ 
தான்‌. அந்நிலை இன்று இவளுக்கும்‌ ஆகும்‌. தெரியும்‌ எனக்கு. இவளுடன்‌ ஒன்று சேருவதை விட 
இவளைக்‌ காப்பதே என்‌ கடமை என்றது காதல்‌. 


என்‌ கைக்குள்ளே வந்த சீதையிடமோ குரோதமும்‌ ஆதங்கமுமே தெரிந்தது. மோதியழ ஒரு தோள்‌ 
நான்‌. அவ்வளவே! 


அவள்‌ என்‌ மேல்‌ அன்று பொழிந்தது காதல்‌ மழையல்ல, கருணை மழை! உதட்டளவில்‌ 
தானமாகக்‌ கொடுத்தாள்‌ காதலை. 


ட்‌ 12? 


“உன்னுடன்‌ வருகிறேன்‌ என்றவளை ஏன்‌ வேண்டாம்‌ என ஒதுக்குகிறாய்‌. ஏற்க என்னை 
என்றாள்‌. 


“சீதா! காதல்‌ ஒன்று சேருவதில்‌ மட்டுமே வருமெனில, 
ராமனின்‌ காதல்‌ இந்நேரம்‌ வெகுவாகக்‌ கூடி இருக்க 
வேண்டுமே! கூடியபின்‌ குறையும்‌ குணம்‌ உள்ளது 
காதல்‌. 


என்னருமை சீதா! காமத்தில்‌ நான்‌ குளித்து நனைந்தால்‌, 
யாருக்கும்‌ இன்றி அவிந்தேபோவேன்‌. நீ அயோனிஜா, 
மீண்டும்‌ உன்‌ தாய்‌ வீட்டுக்கே போவாய்‌. 
மற்றவர்போல்‌, கடைசியிலேனும்‌ என்‌ 
கைவசப்படுவாய்‌ என்ற நம்பிக்கையும்‌ இல்லை எனககு. 


என்னைப்‌ போல்‌ நீயும்‌ நியதிகளுக்கு அப்பாற்பட்டவள்‌. | 
உன்‌ கற்பும்‌ கலையாமல்‌, நம்‌ காதலும்‌ கரையாமல்‌ 
இருக்க, நாம்‌ கூடவே கூடாது. 


என்னைக்‌ கடந்து செல்‌, உன்‌ சுயநல ராமனிடம்‌! இந்தக்‌ 
கூடாத கூடலில்‌, நியதிகளுக்குள்‌ அடங்காத நானே 





கருத்தரிப்பேன்‌! நம்‌ காதலின்‌ நினைவாக உன்‌ வடிவில்‌ ' 
ஒரு குமாரத்தி யைப்‌ பிரசவிப்பேன்‌! அவளுக்கு திரெளபதை என்று பெயரிடுவேன்‌. சம்மதமா?” 
என்றேன்‌. 


சீதை என்‌ காதல்‌ கேட்டுக்‌ கண்கலங்கினாள்‌. “இத்தகைய காதலை நான்‌ அனுபவித்ததே இல்லை. 
இத்தகைய ஆணையும்‌ நான்‌ சந்தித்தது இல்லை. இனியும்‌ அது நிகழாது. 


உன்‌ இந்த அன்புச்‌ சூட்டில்‌ உன்‌ கை தவழ்ந்து வெளியேறிய பின்‌, உன்‌ நினைவாகவே 
இருப்பேன்‌. என்‌ கற்பு, ராமன்‌ போன்றவர்‌ வாழும்‌ பிரதேசத்தில்‌ அழுகித்தான்‌ போகும்‌. என்‌ கற்பு 
உன்னிடமே இருக்கட்டும்‌. அதை, பிறக்கப்போகும்‌ நம்‌ மகள்‌ திரெளபதைக்கு திருமணச்‌ சீராக 
விட்டுச்‌ செல்கிறேன்‌” எனக கூறி விடைபெற்றாள்‌. 


அவள்‌ கண்ணீரும்‌ காதலும்‌ என்னை நனைக்க, என்‌ கைகள்‌ தளர்ந்து போயின. 
அன்று கைவிட்டுப்‌ போனவள்தான்‌, பிறகு பார்க்கவில்லை. என்‌ மகள்‌ திரெளபதையின்‌ வாழ்வில்‌ 
இத்தகைய சந்தேகக்‌ கணவர்‌ யாரும்‌ வாய்க்காமல்‌ காப்பேன்‌. கற்பு என்ற சிறையில்‌ சதைபோல்‌ 


அவள்‌ சாகாமல்‌ காப்பேன்‌. என்‌ மேல்‌ ஆணை!” 


தன்‌ தலையையே சத்தியத்தின்‌ சாட்சியாககனொன்‌ அகனி என்று முடித்து, என்‌ குரலை 
மாற்றிக்கொண்டு நானானேன்‌. 


விவாதம்‌ தொடர்ந்தது. 


காதலுக்கு நீங்க எதிரியா? 


கிருஷ்ணா 


அ டுத்த வாரம்‌ ப்ளஸ்‌ டு பரீட்சை ஆரம்பம்‌. 
என்‌ எதிரே அமர்நீதிருந்த மாணவிகளைப்‌ 
பார்த்தேன்‌. வாழ்க்கையின்‌ முக்கியமான 
கட்டத்தில்‌ இருக்கிறார்கள்‌. இவர்களில்‌ 


எத்தனை பேர்‌ மருத்துவர்களோ, 
பொறியாளர்களோ, ஆசிரியர்களோ, 
கணக்கர்களோ? 


ஒவ்வொரு மாணவியாக எழுந்து, அவர்களின்‌ 
கனவு, வாய்ப்பு, மேற்படிப்பு பற்றி சொல்லச்‌ 
சொன்னேன்‌. 


கடநீத ஒரு வருடமாக இவர்களின்‌ வகுப்பு 
ஆசிரியையாக இருந்ததால்‌, அனைவரின்‌ 
பெயரும்‌, குணநலன்களும்‌ எனக்கு 
அத்துப்படி! 


இரண்டாவது வரிசையில்‌ அமர்நீதிருநீத 
துர்காவின்‌ முறை வந்தபோது, அவள்‌ எழுந்து 
நின்றாள்‌. தலை குனிந்தபடி இருந்தாள்‌. 

“ என்னம்மாதுர்கா? நீ மேலே என்ன படிக்கப்‌ 
போறே?”' என்று கேட்டேன்‌. 





என்னை நிமிர்ந்து பார்த்தவள்‌ கண்களில்‌ நீர்‌. 
எனக்குள்‌ “திடுக்‌: என்றது. 


சரி உட்கார்‌” என்று சொல்லிவிட்டு, அடுத்த மாணவியைப்‌ பார்த்தேன்‌. 


வகுப்பு முடியும்‌ சமயம்‌, அனைத்து மாணவிகளுக்கும்‌ வாழ்த்துச்‌ சொல்லிவிட்டு, துர்காவை என்‌ 
அறைக்கு வரச்‌ சொன்னேன்‌. என்‌ பின்னாலேயே வந்தாள்‌. 


ஆசிரியைகளுக்கான அறையில்‌ இருவரும்‌ நுழைந்தோம்‌. வேறு யாரும்‌ அங்கில்லை. 
“ சொல்லும்மா'' என்றேன்‌ பரிவாக. 


“மிஸ்‌, எனக்குக்‌ கல்யாணம்‌ பண்ணிவைக்கப்‌ போறாங்களாம்‌. நானும்‌ அழுது, சண்டை 
போட்டுப்‌ பார்த்துட்டேன்‌. அப்பாவும்‌, அம்மா வும்‌ தங்களோட முடிவில்‌ உறுதியா இருக்காங்க. 





எம்‌.ஏ. லிட்டரேச்சர்‌ படிச்சு, கல்லூரி விரிவுரையாளர்‌ ஆகணும்னு எனக்கு ஆசை!” 


விம்மலின்‌ ஊடே சொல்லி முடித்தாள்‌ துர்கா. 


அவளைக்‌ கூர்ந்து பார்த்தேன்‌. குழந்தைத்தனம்‌ விலகாத முகம்‌. இவளுக்குப்‌ போய்‌ கல்யாணமா? 


“உன்‌ பெற்றோர்‌ எங்கே இருக்காங்க? என்ன செய்றாங்க?” 

பொதுப்படையாக விசாரித்தேன்‌. இவளின்‌ அப்பா, அம்மா இருவருமே நல்ல வேலையில்‌ 
இருப்பது தெரிந்தது. வீட்டுக்கு ஒரே பெண்‌ என்றும்‌ சொன்‌ னாள்‌. பின்‌ ஏன்‌ இவள்‌ 
கல்யாணத்துக்கு அவசரப்படுகிறார்கள்‌ இவளைப்‌ பெற்றவர்கள்‌? 


புதிரை விளங்கிக்கொள்ள, அந்த வாரக்‌ கடைசியிலேயே அவள்‌ வீட்டுக்குச்‌ செல்ல 
முடிவெடுத்தேன்‌. துர்கா மூலம்‌ சொல்லி அனுப்பினேன்‌. 


துர்காவின்‌ வீடு, நகரின்‌ மையப்‌ பகுதியிலேயே, பேருநதை விட்டு இறங்கியதும்‌, ஐந்து நிமிட 
நடையில்‌ இருந்தது. 


கொஞ்சம்‌ பூ வாங்கிக்‌ கொண்டு அவள்‌ வீட்டுக்‌ குள்‌ நுழைந்தேன்‌. ஊது பத்தி மணத்துடன்‌ 
வரவேற்றார்கள்‌. வீட்டின்‌ சூழல்‌ மனதுக்கு இதமாக இருந்தது. 

உறுத்தாத டிஸ்டெம்பர்‌ சுவர்‌ வர்ணம்‌, பொருத்த மான ஜன்னல்‌ திரைச்‌ சீலைகள்‌, சிரித்த முகத்து 
டனான வரவேற்பு... பார்த்தால்‌ மிகவும்‌ உலக அனுபவம்‌ வாய்ந்த முதிர்ச்சி தெரிந்தது துர்காவின்‌ 
பெற்றோரிடம்‌. பின்பு ஏன்‌ மகள்‌ வாழ்க்‌ கையை இப்படி ஒடித்து முடக்க மனசு வந்தது? 


பிஸ்கட்‌, காபி உபசாரம்‌ முடிந்த பிறகு, மெல்ல ஆரம்பித்தேன்‌... 





“துர்கா சொன்னதை என்னால நம்பவே முடியலே! இப்ப உங்களைப்‌ பார்த்ததும்‌, அவதான்‌ 


ஏதோ தவறா புரிஞ்சிட்‌ டிருக்காள்னு தோணுது!” 


துர்காவின்‌ அப்பாவும்‌, அம்மாவும்‌ சங்கடமாக நெளிந்தனர்‌. 





“துர்கா நல்லாப்‌ படிக்கிற பொண்ணு. பின்ன ஏன்‌ அவசரம்‌? ஏதாவது சொந்தத்துல நெருக்க 
றாங்களா?”” 


இல்லையெனத்‌ தலையசைத்தாள்‌ துர்காவின்‌ அம்மா. 


“வேற... காதல்‌, கீதல்‌ ஏதாவது...”” 
“ சேச்சே, அதெல்லாம்‌ இல்லை!”” 


“ஒருவேளை காலேஜுக்கு அனுப்பினால்‌, உங்க பொண்ணு காதல்‌ வலையில்‌ 
விழுந்துடுவாளோன்னு பயப்படறீங்களா? காதலுக்கு நீங்க எதிரியா?” 


“அப்படியெல்லாம்‌ இல்லை. காதலுக்கு நாங்க எதிரி இல்லை. எங்க கல்யாணமே காதல்‌ 
கல்யாணம்தான்‌” என்றார்‌ துர்காவின்‌ அப்பா. 


அதற்கு மேல்‌ என்ன கேட்பது என்று தெரியாமல்‌ இருவரையும்‌ பார்தீதேன்‌. 
துர்காவின்‌ அப்பா மெல்லிய, ஆனால்‌ இறுக்கமான தொனியில்‌ சொன்னார்‌... 


“துர்கா மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டு நீங்க வீடு தேடி வநது கேட்கறதால 
சொல்றேன்‌. இது எங்களோட பதினெட்டு வருஷ உறுத்தல்‌.” 


சொல்லிவிட்டுத்‌ தன்‌ மனைவியைப்‌ பார்தீதார்‌. அவளும்‌ தலையசைத்தாள்‌. 


“ இவளும்‌ இவங்க பெற்றோருக்கு ஒரே பொண்ணு. ஒரே கல்லூரியில்‌ படிச்சோம்‌. காதல்‌ வந்தது. 
கூடவே எதிர்ப்பும்‌ வந்தது. என்‌ பெற்றோர்‌ என்னோட சிறுவயசிலேயே இறந்துபோயிட்டாங்க. 
அண்ணன்‌ தயவுலதான்‌ வாழ்ந்தேன்‌. வளர்ந்தேன்‌. காதல்‌ விவகாரம்‌ தெரிஞ்சதும்‌, “போடா்‌ன்னு 
கழட்டி விட்டுட்டார்‌ என்னை!” 


அடுத்து ஏதோ கனமான விஷயம்‌ சொல்லப்‌ போவது அவரின்‌ தயக்கத்திலிருந்து தெரிந்தது. 


“இவங்க பெற்றோரும்‌ எங்கள்‌ காதலை ஒப்புக்கலே. வீட்டுக்குத்‌ தெரியாம கல்யாணம்‌ செஞ்சுக்‌ 
கிட்டோம்‌. எனக்கு நல்ல வேலை கிடைச்சது. இவளுக்கும்‌ கொஞ்ச நாள்ல ஒரு வேலை 
கிடைச்சுது. அதனால பொருளாதாரரீதியா பாதிப்பு எதுவும்‌ வரலே. எங்கள்‌ காதலின்‌ பலமே 
அதுதான்‌!” 


அவர்‌ சொன்ன விஷயம்‌ எதுவும்‌ எனக்குப்‌ புதிராகவே படவில்லை. என்‌ மனதைப்‌ படித்தவளாக 
துர்காவின்‌ அம்மா சொன்னாள்‌... 

“உங்க பார்வையிலே இருக்கிற கேள்வி புரியுது. விஷயமே இனி மேல்தான்‌ இருக்கு. எங்க 
சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு என்‌ பெற்றோர்‌ போயிருக காங்க. சாப்பிடறப்போ, எங்க அப்பா 
யதார்த தமாக ஏதோ குறை சொல்லி இருக்காரு. அப்ப பக்கத்திலே இருந்த ஒருத்தர்‌...” மேலே 
சொல்ல வராமல்‌ திணறினாள்‌. 

“உங்க வீட்டுல ஃபங்ஷன்னு ஊரைக்‌ கூட்டி, சொந்தபந்தங்‌ களை அழைச்சு சாப்‌ பாடு போட 
வக்கில்லே. இதுலே அடுத்தவங்க வீட்டுக்‌ கல்யாணச்‌ சாப்பாட்டிலே குறை கண்டுபிடிக்கத்‌ 
தெரியு தோன்னு ஒருத்தர்‌, இவ அப்பாவைக்‌ கிண்டல்‌ செஞ்சுட்டாராம்‌. அன்னிலேர்நது 
கிட்டத்தட்ட பதினாறு, பதினேழு வரு ஷமாக இவளோட பெற்றோர்‌ யார்‌ வீட்டு 
விசேஷத்துக்கும்‌ போறதில்லை...” என்று சொல்லி முடித்தார்‌ துர்காவின்‌ அப்பா. 


விஷயம்‌ ஓரளவு புரிபட ஆரம்பித்தது எனக்கு. 


ட்‌ 


“எங்களாலதானே என்‌ பெற்றோருக்கு இவ்வளவு பெரிய தலைகுனிவுன்னு 
நினைக்கும்போதெல்லாம்‌ மனசு வலிக்கும்‌. இளமை யிலே எங்களுக்கு எங்க காதல்‌ மட்டும்தான்‌ 
பெரிசாத தெரிஞ்சுது. பெத்தவங்க மனசோ, வளர்த்தவங்க வலியோ புரியலே. எங்களுக்குன்னு 
குழந்தை பிறந்த பிறகுதான்‌ சமூக அமைப்பும்‌, அதன்‌ முக்கியத்துவமும்‌ புரியுது! 

துர்காவின்‌ அம்மா சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை என்று தலை அசைத்தேன்‌. 

“எங்களால என்‌ பெற்றோருக்கு ஏற்‌ பட்ட தலைக்குனிவை, என்‌ மகள்‌ திருமணம்‌ மூலமாகப்‌ 
போக்‌ கணும்னு முடிவெடுத தோம்‌. துர்காவுக்கும்‌ இப்ப பதினேழு வயசு முடிஞ்சு, பதினெட்டு 
நடக்குது. என்‌ அப்பா, அம்மாவை முன்னிறுத்தி, சொந்த பந்தங்களை அழைச்சு, தடபுடலாக இவ 
கல்யாணத்தை நடத்தறது மூலமா, என்‌ பெற்றோரின்‌ வனவாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி 
வைக்கலாம்னு இருக்கோம்‌. இப்ப சொல்லுங்க, எங்க முடிவு சரிதானே?” 


வலுவான காரணம்‌ சொல்லி விட்டதாக எண்ணித்‌ தங்கள்‌ செயலுக்கு நியாயம்‌ கற்பிக்க முயலும்‌ 
அவர்களைப்‌ பார்த்துக்‌ கேட்டேன்‌... 


“அதாவது, உங்க பெற்றோரின்‌ மனதில்‌ இருக்கும்‌ ரணத்தை, உங்கள்‌ மகளின்‌ மனதுக்கு மாற்ற 
நினைக்கிறீங்க. இது சரியா?” 


என்‌ கேள்வி யினால்‌ இருவரும்‌ ஒரு நிமிடம்‌ ஆடிப்போய்‌ விட்டார்கள்‌. 


“அன்னிக்கும்‌ சரி, இன்னிக்கும்‌ சரி... நீங்க ரெண்டு பேரும்‌ உங்களை முன்னிறுத்தியே 


பிரச்னைகளைப்‌ பார்க்கிறீங்க. இது நியாயமா?”” 
எனது அடுத்த கேள்வியின்‌ முன்‌ அவர்கள்‌ தலைகுனிந்து நின்றார்கள்‌. 


“அன்னிக்கு உங்க காதல்‌ மூலம்‌ உங்களைப்‌ பெற்று வளர்த்தவங்‌ களைக்‌ காயப்படுத்தினீங்க. 
இன்னிக்கு, அதுக்குப்‌ பரிகாரம்‌ தேடறேன்‌ பேர்வழின்னு உங்க மகள்‌ மனதைக்‌ காயப்படுத்தப்‌ 
பார்க்கறீங்க. அவ்வளவு தானே வித்தியாசம்‌? யோசிங்க. உங்க கடமை பெத்தவங்களைத 
திருப்திப்‌ படுத்தறதோடு மட்டும்‌ முடியறதில்லை. பெத்த குழந்தைகளோட நியாயமான 
ஆசைகளை நிறைவேத்திவைக்‌ கிறதுலயும்‌ இருக்கு! யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க!?” என்று 
சொல்லிவிட்டு, விடை பெற்று வெளியே வந்தேன்‌. 


தேர்வுகள்‌ எல்லாம்‌ முடிந்தபின்‌ ஒரு நாள்‌ மாலை வேளையில்‌, துர்காவும்‌, அவள்‌ பெற்றோரும்‌ 
என்னைத்‌ தேடி வந்தனர்‌. கையில்‌ பத்திரிகை. 
“என்ன டீச்சர்‌ பார்க்கறீங்க... கல்‌ யாணம்தான்‌. ஆனா, துர்கா வுக்கு இல்லை. வலியை 
டிரான்ஸ்‌ஃபர்‌ பண்றதுக்குப்‌ பதிலா, வேற ஒரு திருமணத்தை நடத்திவைக்கப்போறோம்‌. ஆமா, 
துர்காவோட தாத்தா, பாட்டிக்கு அறுபதாம்‌ கல்யாணம்‌. தடபுடலாக ஊரைக்‌ கூட்டிப்‌ பண்றோம்‌. 
பிடிங்க பத்திரிகையை. அவசியம்‌ வரணும்‌!” 


சந்தோஷமாக துர்காவைப்‌ பார்த்தேன்‌. கண்களில்‌ நீர்‌ கசிய, என்னைப்‌ பார்த்துக்‌ கைகுவித்து 
வணங்கினாள்‌. 


காலமாற்றம்‌ 


மேலாண்மை. பொன்னுச்சாமி 
“எ ன்னதான்‌ செய்றது?” 


சமுத்திரம்‌ தசை தொலைத்தவனாக திக்குமுக்காடிப்‌ போய்க்கிடக்கிறான்‌. எந்த வேலையும்‌ 
பார்க்காமல்‌ உடம்பே துருப்பிடித்த மாதிரி இறுகிக்‌ கிடக்கிறது. ஏதாச்சும்‌ செய்தாகணுமே என்று 





உந்துறெ லெளகீக வாழ்க்கை. 





பஸ்‌ வந்து திரும்புகிற ஊர்‌ மைதானம்‌. வரிசையாக வேப்ப மரங்கள்‌. இடையிடையே கட்சிக 





கொடிக்‌ கம்பங்களின்‌ சிமென்ட்டுத்‌ திண்ணைகள்‌. நிழல்‌ முழுக்க ஆட்கள்‌. பஸ்‌ ஏற வந்தவர்கள்‌... 
பஸ்‌ பார்க்க வந்தவர்கள்‌... எந்த வேலையும்‌, ஜோலியும்‌ இல்லா மல்‌ ஆடு புலி ஆட்டம்‌ ஆடி, 
பொழுதைக்‌ கழிப்பவர்கள்‌... 


சமுத்திரமும்‌ திண்ணையில்‌ உட்‌ கார்நதிருககிறான்‌. மடித்துக்‌ கட்டிய கைலி. மூன்று பட்டன்‌ 





திறந்து கிடகீகிற கட்டம்‌ போட்ட சட்டை. தலையில்‌ வட்டக்‌ கட்டாகத்‌ துண்டு. 
பையிலிருநீது புகையிலையை எடுக்கிறான்‌. உள்ளங்‌ கையில்‌ தட்டி, விரல்களால்‌ தேய்தீது, 


உருட்டித்‌ திரட்டி, அடி உதட்டை இழுத்து, அதற்குள்‌ அமுக்கி வைத்துவிட்டு, எச்சிலைத்‌ 
துப்புகிறான்‌. 


ebook design by: தமிழ்நேசன்‌/ 981 





“அடுத்த பாக்கெட்‌ வாங்கத்‌ துட்டு இல்லே” என்ற துயரார்ந்த பெருமூச்சுடன்‌ சட்டைப்‌ பையைத்‌ 
துழாவுகிறான்‌. வெறுமையைத்‌ தொடுகிற விரல்கள்‌. மனசுக்குள்‌ சுடுகிறது. 


“ ஏவாரத்துக்குப்‌ போகாம எம்புட்டு நாளைக்குதான்‌ சும்மாவே இருக்குறது? சும்மாவே இருந்தா 
சோத்துக்கு என்ன செய்ய? செலவுக்கு என்ன செய்ய? வடிவு தீப்பெட்டி ஆபீஸ்‌ போறா. ஒரு 





மனுசி சம்பளத்துல உருளுமா குடும்ப வண்டி? உள்ளூர்‌ வேலைக்குப்‌ போறதில்லேங்குற 
வைராக்கெத்தைக்‌ காப்பாத்திர முடியுமா? கைகழுவி... மானத்‌ தையும்‌ தொலைக்‌ கணுமா? 


சமுத்திரத்துக்குள்‌ நினைவுளைச்சல்‌. மனசை நச்சரிக்கிற எண்ணங்கள்‌. “என்ன செய்ய... என்ன 
செய்ய?” 


ராமசுப்பு நாயக்கர்‌ புகை நிறத்துக்‌ கதர்த்துண்டுடன்‌ கிட்ட வருகிறார்‌. “என்னப்பா சமுத்திரம்‌, 
ஏவாரத்துக்குப்‌ போகலியா?” 


““ போகலை. கொய்யா கெடைக்கலே!”” 


“போகலை சாமி என்று சொல்லாத தைக்‌ கவனிக்கிற நாயக்கர்‌. “எளிய சாதிப்‌ 
பயலுகளுக்கெல்லாம்‌ இப்பப்‌ பணிவே கெடையாது நெஞ்சுல. வுட்டா, பொண்ணே கேட்பாங்க 
போல!” 


உள்ளோடுகிற நஞ்செண்ணங்களுடன்‌ “உர்ர்ரீ ரென்று உறுத்துப்‌ பார்க்கற நாயக்கர்‌. லேசாக 
மட்டியைக்‌ கடித்துக்‌ கொண்டு, மர்மமான நினைவுகளுடன்‌ தலையாட்டுகிற தினுசு. 


*“இறவைப்‌ புஞ்சை உழுது கெடக்கு. பாத்தி கட்ட வாரீயா?”்‌ 


திடுக்கடலாக உணர்கிற சமுத்திரம்‌. ஆச்சர்யப்‌ பார்வை யுடன்‌ நிமிர்ந்தான்‌. நாலு வருஷமாகக்‌ 
கேட்காத கேள்வி. சமுத்திரம்‌ உள்ளூர்‌ மம்பட்டி வேலைக்கு வரமாட்டான்‌ என்பது ஊரறிந்த 
செய்தி. ஏன்‌ வரமாட்டான்‌ என்பது வும்‌ ஊரறிந்த செய்தி தான்‌. சின்னப்‌ பிள்ளைக்குக்கூடத்‌ 
தெரியும்‌. 


அப்படியிருந்தும்‌ கூப்பிடுகிறார்‌. எகத்தாளம்‌! “எளைச்சு எலும்பான மாடு, கசாப்புக்‌ கடைக்கு 
வருமா?” என்று நினைக்கிற மமதை. வந்தால்‌, “சாதி, சாதி” என்று அறுத்துக்‌ கூறு கட்டி விதீதுவிட 
நினைப்பு. 

“என்னப்பா சமுத்திரம்‌, வாரீயா? சம்பளம்‌ எம்பது ரூவா!” 
“நா வரல்லே!”” 


*”ஏவாரத்துக்குப்‌ போகலேல்ல?”” 


சமுத்திரத்துக்குள்‌ வருகிற ஆங்காரம்‌. ஊற்றெடுக்கிற ஆத்திரம்‌. “திண்டுக்கு முண்டா 
வார்த்தையை எறிஞ்சுருவமா?? என்று வருகிற வெறி. பல்லைக்‌ கடித்துக்கொண்டு, பேசப்‌ 
பிடிக்காத வனைப்‌ போல, வேறு பக்கம்‌ தலையைத்‌ திருப்பிக்‌ கொண்டான்‌. வெறுப்பின்‌ 


சுழிப்பில்‌ முகம்‌. 


“இந்தச்‌ சாதிப்‌ பயகளுக்கு இப்ப இப்ப ரொம்பத்‌ திமிரதான்‌. பணிஞ்சு பேசுற பழைய 
ஆளுககிட்டே இருந்த குணத்தை இப்ப எவன்கிட்டயும்‌ பார்க்கமுடியலே!” - சத்தமாகவே 


ebook design by: தமிழ்நேசன்‌/ 981 


முணுமுணுத்துக்கொண்டு நகர்கிற அவர்‌. அத்துமீறலான முணுமுணுப்பு. வாய்ச்‌ சண்டைக்கு 
வழிபார்கீகிற அதார்ட்டியம்‌. 
12? 


ஒரு ஆட்டை வெட்டுதேன்‌ ஆடுபுலி ஆட்டத்திலிருநது ஒரு வெற்றிக்‌ கூவல்‌. 


வெட்டுப்பட்டுக்‌ கிடக்கிற சமுத்திரத்தின்‌ சுயமரியாதை. வலியில்‌ துடிக்கிற உள்மனசு. 





பரம்பரை பரம்பரையா இந்த ஊர்தான்‌. இவன்‌ பாட்டன்‌, முப்பாட்டன்‌ எலும்புகளெல்‌ லாம்‌ 








இந்த மண்ணுக்குள்‌ தான்‌. நிலமில்லாத கூலி அடிமைகளின்‌ எலும்புகள்‌. 


“ஏலேய்‌ சமுத்திரம்‌” என்று கூப்பிட்டால்‌, “” என்ன சாமி?”” என்று கேட்பதற்கு அப்பன்‌ ஆத்தாள்‌ 
அவனை வசக்கியிருந தார்கள்‌. ஊர்க்காரர்கள்‌... சின்னப்‌ பையனாக இருந்தாலும்‌, தெற்குத்‌ தெருக்‌ 
காரனை “ஏலேய்‌” எனச்‌ சொல்லலாம்‌ என்று இவனது உள்‌ மனசின்‌ ஒப்புதல்‌ தழும்பாக 
இறுகியிருந்தது. 

பதினைந்து வயதில்‌ களை வெட்ட கரிசல்க£டுகளுக்குப்‌ போனான்‌. பதினெட்டு வயதில்‌ முழுதீத 
இளவட்ட மாதி விட்டான்‌. பாத்தி கட்ட, மண்ண டிக்க, குப்பை நிரத்த, வாய்க்கால்‌ வரப்பு 


செதுக்க... என்று முழுத்த ஆம்பிளைகள்‌ செய்கிற வேலை களுக்குப்‌ போவான்‌. 


பாட்டன்‌ போலவே அப்பன்‌. அப்பன்‌ போலவே இவன்‌. 





ட்‌ 


“ எலேய்‌ சமுத்திரம்‌!” 
“என்ன சாமி?” 

“அந்தச்‌ சிரட்டையை எடுத்து நீட்டுடா. காப்பியை வாங்கிக்‌ குடி!”்‌ 

“ஆட்டுஞ்‌ சாமி..!?” 

ஒப்புதலோடு பணிவோடு நடநீதுகொள்வதில்‌ அவனுக்கு எந்தச்‌ சிரமமும்‌ இல்லை. “இதுதானே 


வழமுறை” என்று அடிமனசில்‌ படிந்துபோன சிந்தனை. “இது இயல்புதானே என்று 
பழகிப்போன சுபாவம்‌. 





ஒரு பஞ்சம்‌. நாலைந்து வருஷமாக மழையில்லாமல்‌ காய்ந்து போய்‌, விவசாயம்‌ உலர்ந்து போய்‌, 
சமுத்திரம்‌ மாதிரியான அன்னாடங்காய்ச்சிகள்‌ பாடு, “ஆத்தாடி, அம்மாடி” என்று காத்தாடிப்‌ 
போய்‌... வேரறுந்த கொடி போலாகி... 





வேறு வழியில்லாமல்‌ கேரளா பக்கம்‌ பஞ்சம்‌ பிழைக்கப்‌ போய்‌, அந்த மனுச மக்களோடு பழகப்‌ 
பழக... “சகா, சகா என்று தோழமையோடு பழகுகிற அந்த மனுசத்துவப்‌ பண்பாடு... 


வேலைத்‌ தளத்தில்‌ சாயா சாப்பிட உட்கார்நதபோது, தன்னியல்பாக சிரட்டையை எடுத்த 
சமுத்திரம்‌. அதை அதிசயமாக, ஆச்சர்யமாகப்‌ பார்த்த அவர்கள்‌... 


““நீயானு ஆளு, நானானும்‌ ஆளு... எதுக்கு பட்சம்‌? நீயானு பத்து மாசம்‌. நானானு பத்து மாசம்‌. 
நாமள்ளாம்‌ சகாக்கள்னு” என்று புன்சிரிப்போடு உள்மனசுக்குள்‌ வருடிய அந்த வார்த்தைகள்‌. 
மானுட மன மடிக்குள்‌ கிடந்த மனிதனை உசுப்பிவிட்ட அந்தப்‌ புன்சிரிப்பு. “நானும்‌ 
மனிதன்தான்‌” என்ற சுயமரியாதை உள்ளுக்குள்‌ முளைத்த கணத்தில்‌ விருட்சமான பிரமாண்ட 
அனுபவம்‌. தன்மானப்‌ பேருணர்வின்‌ உள்‌ தரிசனம்‌. 


ebook design by: தமிழ்நேசன்‌/ 981 


நாலைந்து மாதங்களான பிறகு... 


மனசே இல்லாமல்‌ ஊர்‌ வந்தான்‌. ஆத்தா, அய்யாவைப்‌ பார்க்கணுமே என்ற பந்தம்‌. கூரை 
வீடானாலும்‌ சொந்த வீடு என்கிற ஈர்ப்பு. 
சமுத்திரம்‌ புது மனிதனாக வந்தான்‌. ஆள்‌ நிறமே மாறியிருந்தான்‌. 


௫ 


முனியசாமி மகன்‌ சுரேஷ்‌, அஞ்சாப்பு படிக்கிற பொடிசு. இவனை “ஏலேய்‌ சமுத்திரம்‌” என்று 


கூப்பிட்டான்‌. 


இயல்புதானே என்று எடுத்துக்‌ கொள்ள முடியவில்லை. “நீயும்‌ பத்து மாசம்‌, நானும்‌ பத்து மாசம்‌. 
நாமள்ளாம்‌ தோழர்கள்தான்‌' என்ற மனப்‌ பண்பாடு. 


வெகுண்டுவிட்ட சமுத்திரத்தின்‌ கொந்தளிப்பு... 
“என்னடா சுரேஷ்‌?”” 


சுரேஷூ$க்கு முகம்‌ கறுத்துவிட்டது. அழுதுகொண்டே போனான்‌. 


கொஞ்ச நேரத்தில்‌ ஆத்திரமும்‌ ஆங்காரமுமாக வந்த முனியசாமி. சாமி வந்தவரைப்‌ போல 
ஆட்டம்‌. 


““ஏம்புள்ளைய “டா போட்டுப்‌ பேசுனியாமே? எம்‌ புட்டுத திமிர்‌ இருக்கணும்டா ஒனக்கு?” 





சமுத்திரம்‌ சர்வ சாதாரணமாகச்‌ சிரித்துக்கொண்டே, “ஆமண்ணாச்சி!” என்கவும்‌, வெல 
வெலத்துப்போன முனியசாமி... 


அதன்பின்‌, ஊரே திரண்டு வந்து வாசலில்‌ வந்து முட்டியது. மோதியது. மூர்க்கமான கூப்பாடுகள்‌. 
காட்டுக்‌ கூச்சல்‌. “அடிடா... பிடிடா... கட்டி வைடா!” என்று ஒரே சத்தக்காடு! 





இந்தக்‌ கூட்டு மூர்க்கமே, புழுவாகக கிடந்த தெற்குத்‌ தெருவை சற்று நிமிர வைத்தது. சற்றே எகிற 
வைத்தது. தள்ளுமுள்ளு. வாய்ப்‌ பேச்சு. சூடான வார்த்தையாடல்‌. “ஆய்‌... பூய்‌' என்று ஒரே 
கூவல்காடு. சண்டைக்காடு. 


ஊர்ப்‌ பஞ்சாயத்து கூடியது. ஊர்‌ முழுக்க அனல்‌ பறந்தது. மனசுகளின்‌ வெக்கை, சற்றமான 
சொற்களாகச்‌ சுட்டது. 

பணிந்தே புழுவெனக்‌ கிடந்த தெற்குத்‌ தெருவின்‌ எகிறல்‌, எல்லோருக்‌ குள்ளும்‌ புளியைக்‌ 
கரைத்தது. உள்‌ பயத்தைக்‌ காட்டாமல்‌ கொக்கரித்த ஊர்‌. 

“ வவுத்துப்‌ பாட்டுக்குக்‌ கூலி வேலைக்கு எங்க காடுகரைகளுக்குத்தான்‌ வரணும்‌. ஆடு 
குட்டிகளுக்கு புல்லு புளுச்சி வேணும்னா, எங்க நிலத்துக்குத்தான்‌ வரணும்‌. அதையெல்‌ லாம்‌ 


நெனைச்சுப்‌ பாத்து வார்த்தையைப்‌ பேசு!” 


முன்னப்‌ பின்னப்‌ பார்த்தறியாத ஆவே சத்தில்‌ சமுத்திரம்‌. கைகளை நீட்டி ரெளதரமாக முழங்கிய 
கால மாற்றம்‌. 


ebook design by: தமிழ்நேசன்‌/ 981 


“ சோத்தைத்‌ திங்குற வாயால, இப்ப சத்தியம்‌ பண்ணுதேன்‌. ஒடம்‌ புலே உசுர்‌ ஒட்டி இருக்குற 
வரைக்கும்‌ உள்ளூர்‌ வேலைக்கு நா வரமாட்டேன்‌. உங்க புஞ்சைகளை நம்பி நா 
இருக்கமாட்டேன்‌. போதுமா? ஒங்க மண்ணுல வேர்வை சிந்தி மானங்கெட்டு சீரழியுறதை விட, 
அதே வேர்வையை வேற எங்கயாச்சும்‌ சிந்தி, சூடு சுரணை யுள்ள மனுசனா 


இருந்துக்கிடுவேன்‌..!”” 


வீர முழக்கம்‌ செய்தானா, சாட்டை யால்‌ சுழற்றி விளாசினானா? எல்லாம்தான்‌! ஊர்‌ பார்த்தறியாத 
யுகப்‌ பிரளயமாக தகதகத்து நின்றான்‌, சமுத்திரம்‌. 


மறுநாளே, ஒரு சைக்கிள்‌ வாங்கினான்‌. அகலக்‌ கேரியர்‌ மாட்டினான்‌. கேரியரின்‌ குறுக்காக ஒரு 





பலகையை போல்ட்‌ போட்டுப்‌ பொருத்தினான்‌. பச்சை நிறப்‌ பெயின்ட்‌ அடித்த மரப்பெட்டி, 
தராசு, படிகள்‌ வாங்கினான்‌. 


கலிங்கப்பட்டியில்‌ ஒரு சிவப்புத்‌ துண்டு சம்சாரி, கொய்யாத தோப்பு வைத்திருந்தார்‌. இவனுக்குக்‌ 
கொய்யாப்‌ பழம்‌ தொடர்ந்து தருவதாகச்‌ சொன்னார்‌. தரவும்‌ செய்தார்‌. 


பெட்டி நிறைய கொய்‌ யாப்‌ பழம்‌ இருக்கும்‌. பச்சை நிறத்துக்‌ கொய்யா இலைகள்‌ போட்டு 
மூடியிருக்கும்‌. அப்பவும்‌ பழத்தின்‌ வாசம்‌ ஏழு ஊருக்குப்‌ பரவி, நாசி யைத்‌ துளைக்கும்‌. 


சைக்கிளை ஊருக்‌ குள்‌ உருட்டுவதற்கே தனித்திறமை வேண்டும்‌. பாரமுள்ள மரப்பெட்டி யைச்‌ 
சுற்றி வலது கை. ஹாண்டில்பாரில்‌ இடது கை. சைக்கிள்‌ பாரத்தை நெஞ்சில்‌ சாய்தீதுக்கொண்டே 
உருட்டணும்‌. உள்ளங்கை எல்லாம்‌ ரத்தம்‌ கன்றிப்‌ போகும்‌. குறுக்கு எலும்பெல்லாம்‌ வலிக்கும்‌. 





புஜங்களும்‌, தொடைச்‌ சதையும்‌ ரணமெடுக்கும்‌. தாங்க முடியாத வலி! பத்துப்‌ பதினைநீது மைல்‌ 
சைக்கிள்‌ மிதித்துச்‌ சாகணும்‌. 


“கொய்யா... கொய்யா... சீனிக்‌ கொய்யா!” என்று அடிவயிற்றிலிருந்து குரலெடுத்துக்‌ கத்துவான்‌. 
பாண்டியன்‌ மில்‌ சங்கு மாதிரி குரல்‌. ஊரே திரும்பிப்‌ பார்க்கும்‌. 


“அண்ணாச்சி... கொய்யா என்ன வெல)?” என்று வெளியூர்‌ உயர்‌ சாதிப்‌ பையன்கள்‌ கேட்பார்கள்‌. 
மனசுக்குள்‌ கொய்யாக்‌ கனி மணக்கும்‌. இனிக்கும்‌. பழவாசப்‌ பரவசம்‌. “இதுக்குத்தானே 
இம்புட்டுப்‌ பாடு” என்று மனசு கிடந்து கும்மாளம்‌ போடும்‌. மனுச மரியாதையைப்‌ பெற்றுவிட! 





உள்மனப்‌ பூரிப்பு. 


“ஏலேய்‌ சமுத்‌ திரம்‌?” என்ற சொல்‌ இல்லை. இவனை சாதியாக மட்டும்‌ பார்க்கிற உள்ளூர்‌ 
கொடுரம்‌ இங்கில்லை. இவனை மனிதனாக மட்டுமே பார்க்கிற பெருந்தன்மை. வயது பார்த்து 


அழைக்கிற பாங்கு. 
மூணு நாலு வருஷம்‌ இப்படியே ஓடி விட்டது. இப்பத்தான்‌ சிக்கலில்‌ மாட்டிக்‌ கொண்டான்‌. 


“வரவை விட செலவு ஜாஸ்தியா கிறது; கட்டுப்படியா கலை” என்று கொய்‌ யாத்‌ தோப்பை 
வெட்டி விறகாக்கி, மக்காச்‌ சோளம்‌ போட்டு விட்டார்‌ கலிங்கப்பட்டி க்காரர்‌. 


கொய்யா வேறு எங்கும்‌ கிடைக்க வில்லை. ராஜபாளையம்‌ போய்‌ பச்சை நிலக்கடலை 


வாங்கிக்கொண்டு வந்து விற்றுப்‌ பார்த்தான்‌. கட்டுப்படி யாகவில்லை. சப்போட்டா பழம்‌ வாங்கி 
லயனுக்குப்‌ போனான்‌. லயனில்‌ இழுப்பு இல்லை. 


ebook design by: தமிழ்நேசன்‌/ 981 


ஒரு வாரமாயிற்று, லயனுக்குப்‌ போய்‌. கையில்‌ காசு இல்லை. தீப்பெட்டி ஆபீஸ்‌ வேலைக்குப்‌ 
போய்‌ பெஞ்சாதி வடிவு கொண்டு வருகிற சம்பளத்தில்‌ வயிற்றுப்பாடு கழிவதே பெரும்பாடாக 


இருக்கிறது. வேறு வழியே இல்லையா? 


உள்ளூர்‌ வேலைக்குப்‌ போய்த்தான்‌ ஆகணுமா? மறுபடியும்‌ மம்பட்டியைத்‌ தூக்கணுமா? 


“ ஏலேய்‌ சமுத்திரம்‌”” என்று அழைப்பதைச்‌ சகிப்பதா? “ “என்ன சாமி?” என்று மேல்‌ துண்டை 


குடங்கையில்‌ போட்டு வளைவதா? 


சமுத்திரம்‌ இந்த ஊர்க்காரன்‌. பரம்பரை பரம்பரையாக இந்த மண்ணுக்குச்‌ சொந்தக்காரன்‌. ஒரு 
குறுக்கம்‌ (ஏக்கர்‌) நிலம்‌ மட்டும்‌ சொந்தமாக இருந்தால்‌... சரி, இப்ப என்ன செய்ய? 





“தலை உசரத்துக்குத்‌ தங்கத்தைக்‌ குமிச்சாலும்‌ உள்ளூர்‌ வேலைக்குப்‌ போகவே மாட்டேன்‌” 
என்றும்‌, “சோத்தைத்‌ இங்குற வாயால சொல்லுதேன்‌' என்றும்‌ அன்றைக்கு முழங்கியது, 
வெறுங்கூச்சலா? மம்பட்டியோடு உள்ளூர்‌ வேலைக்குப்‌ போய்‌ விட்டு... வாயில்‌ எதைத்‌ தின்பது? 
சமுத்திரத்துக்குள்‌ அலைபாய்ச்சல்கள்‌. வலி நிறைந்த மன உளைச்சல்‌. மைதானத்தில்‌ ஏகப்பட்ட 
ஆட்கள்‌. எட்டே முக்கால்‌ பஸ்ஸாகீகுக்‌ காய்கறி மூட்டைகள்‌ ஏற்று வதற்கான ஏற்பாடுகள்‌. பஸ்‌ 


எப்ப வரும்‌ என்று ஆள்‌ ஆளுக்கு அலை பாய்ந்து வந்தார்கள்‌. 


பஸ்‌ புழுதியைக்‌ கிளப்பிக்கொண்டு வந்து, வட்டமடித்து நின்றது. பஸ்ஸிலிருந்து ஒரே ஒரு 
மனிதர்‌ மட்டும்‌ இறங்கினார்‌. அவர்‌ கையில்‌ சிறிய சாக்குச்‌ சுருட்டு. ஆனால்‌, பேய்கீகனம்‌. 


அவர்‌ முக்கித்‌ தூக்கி, இறங்குவதற்குப்‌ படுகிற சிரமம்‌. இரும்பா? 


சமுத்திரம்‌ உட்கார்நீதிருக்றற சிமென்ட்டுத்‌ இண்ணையில்‌ அந்தச்‌ சுமையை இறக்குகிறார்‌. 
சாக்குக்குள்‌ ஏகப்பட்ட அரிவாள்கள்‌. இரும்புக்‌ குழல்‌ கைப்பிடியுள்ள புத்தம்‌ புது அரிவாள்கள்‌. 


*““விற்பனைக்கா..?”” என்று விசாரிக்றெ சமுத்திரம்‌. 


GG. 297 


ம்‌?” என்கிற அவர்‌, பெருமூச்சுடன்‌ தலைப்பாகையை அவிழ்க்கறொர்‌. அப்போது, அந்தக்‌ 
கணத்தில்‌ - 


இவனுக்குள்‌ ஓர்‌ ஒளி மின்னல்‌. பளிச்சென்று வருகிற வெளிச்சம்‌. 


ஆறு, ஓடை, புறம்போக்குகளில்‌ கிடக்கிற ஏகப்பட்ட சீமைக்‌ கருவேலி மரங்‌ கள்‌. வெட்ட 
வெட்ட வற்றாத சமுத்திரம்‌. 


விறகு வெட்டி, சைக்கிளில்‌ லோடு பண்ணி, ஆலங்குளத்‌ தில்‌ கொண்டு போய்‌ விற்கலாமே! மான 
மரியாதையோடு வேர்வை சிந்தலாமே! சமுத்திரம்‌ முகத்தில்‌ ஒரு பூவின்‌ மலர்ச்சி. 


““அருவா வெலயைச்‌ சொல்லுங்க..!”” 


ஒரு முடிவோடு பேரததைத துவக்குகிற சமுத்திரம்‌. 


ebook design by: தமிழ்நேசன்‌/ 981 


“கிள்ளு கிள்ளு” ப்பான கதை! 


ஜ்வாலாமாலினி 


ஓவியம்‌: ஜெயராஜ்‌ 





அ வள்‌ கிள்ளிவிட்டாள்‌... ரொம்பவே அழுத்தமாக “நறுக்‌” என்று தோள்பட்டையில்‌ - புஜம்‌ 
புஜம்‌ என்பார்களே - அங்கே! கொஞ்சும்போது செல்லமாகக்‌ கன்னத்தில்‌ கின்னத்தில்‌... 
தொலைகிறது என மூக்கில்கூடக்‌ கிள்ளிக்கொள்வது உண்டுதான்‌. 


அவன்‌ மேல்தான்‌ தப்பு. அவள்‌ எதிர்பாராத சமயம்‌, அவளுடைய இடுப்பில்‌ கிள்ளியிருக்கக்‌ 
கூடாது. அவள்‌ கையில்‌ தயிர்‌ வைதீதிருக்கிறாளா, கொதிக்கிற பாயசமா... எதையாவது அவன்‌ 


முந்தாநாள்‌ வரை கவனித்துக்‌ கிள்ளியிருக்கிறானா? 


“தங்கப்‌ பட்டை”, “பசு வெண்ணெய்ப்‌ பாலம்‌” என எப்போதெல்லாம்‌ அவன்‌ மனசு 





வர்ணிககிறதோ, அப்போது விரல்‌ எட்டும்‌ தூரத்தில்‌ அவள்‌ இடுப்பு இருந்துவிட்டால்‌ போசசு! 


கையிலிருந்த தயிரைப்‌ பொதே லென்று கீழே போட்டுவிட்டாள்‌. அசிங்கமாக அவள்‌ பட்டுப்‌ 


(3. 2 


புடவை மீதும்‌ மேடை பூராவும்‌ கொட்டி... அவளுக்கு மகா ஆத்திரம்‌. “உங்களுக்கு...” என்று 
மகாமகாக கோபமாக அவன்‌ புஜத்தில்‌ கிள்ளிவிட்டாள்‌. அந்தக்‌ கிள்ளில்‌ ஆழம்‌ இருந்தது. 


ஆவேசம்‌ இருந்தது. அழுத்தம்‌ இருந்தது. முக்கியமாக, வலி இருந்தது. 


ஆபீஸில்‌ சாயந்திரம்‌ வரை சிஸ்டத்‌ திடம்‌ கையைக்‌ கொண்டுபோகவே முடியவில்லை. வலது 
கை சுவாதீனமற்றுப்‌ போய்விட்டதா என்ன? சனியன்‌... இப்படியா ஒருத்தி கிள்ளுவாள்‌? 





ஆபீஸ்‌ டாய்லெட்டில்‌, சட்டை பனியனைக்‌ கழற்றி புஜத்தைப்‌ பார்த்தான்‌. கிள்ளிய இடம்‌ பழுத்த 
சீமை இலந்தைப்‌ பழம்‌ போலக்‌ கன்னித்‌ தடித்திருந்தது. கடன்காரியின்‌ நகம்‌ கிகம்‌ பட்டிருக்குமா? 
“அவளுக்கு இத்தனை ஆத்திரம்‌ கூடாது. பலமும்‌ அதிகம்தான்‌” என்று மனசு ஜால்ரா போட்டது. 
சிலர்‌ காதை, மூக்கை, உதட்டை, கன்னச்‌ சதையைக்கூடக கடித்துவிடுவார்கள்‌ என்று நாராயண 
ரெட்டி எழுதிய கட்டுரை ஞாபகத்துக்கு வந்தது. அவள்‌ முகத்தில்‌ தெளித்த ரெளத்திரம்‌, கண்‌ 
முன்னே நின்றது. சரியாகப்‌ பாடினானய்யா... “அழகான ராட்சஸியே!” 


சட்டையை மாட்டிக்கொண்டவன்‌ சிரித்தான்‌. மனசில்‌ ஒரு சின்ன பிளான்‌. ஆபீஸ்‌ முடிந்து 
வேண்டு மென்றே லேட்டாக ஏழே கால்‌ மணிக்கு வீட்டுக்குள்‌ நுழைந்தான்‌. அவள்‌ டி.வி-யில்‌ 
“ஒரு பவுடருடன்‌ மூணு லிட்டர்‌ தண்ணி கலந்தால்‌” விளம்பரத்தைப்‌ பார்த்துக்கொண்டு 
இருந்தாள்‌. 


அவனைப்‌ பார்த்ததும்‌ டப்பென்று ரிமோட்டை அழுத்திவிட்டு, “ஏன்‌ இவ்வளவு லேட்‌? 
போன்கூட இல்லே...” என்றவாறு வேகமாக அவன்‌ கையில்‌ இருந்த பையை 
வாங்கிக்கொண்டாள்‌. சிரித்தவாறு மெத்தென்று ஒரு செல்ல இடிகூட தோளில்‌ இடித்தாள்‌. 
“ஸ்ஸ்‌...” என்று உதட்டை உறிஞ்சியபடி அவளை ஒதுக்கி னான்‌. 


6௦ . 292? 
எனனாசசு ! 


“ஊசி போட்டு வந்தேன்‌!” 


““ஊசியா? என்ன ஊசி? எதுக்கு?” - பரபரத்தாள்‌. 


“கையிலதான்‌. பெரிசா வீங்கிருச்சு. நகம்‌ கிகம்‌ பட்டிருக்குமோன்னு ஒரு ஏ.டி.எஸ்‌... நம்ம 
டாக்டர்‌ வெங்கடேஷ்‌ கிட்டே போட்டு வந்தேன்‌. அவரோட அசிஸ்டென்ட்டுதான்‌ போட்டாள்‌. 
நறுக்குனு குத்திட்டாள்‌!”' 





“என்ன சொல்றீங்க?”” - பதறினாள்‌. 


“ பதறாதே! சாதாரண ஊசிதான்‌. இப்ப என்னடான்னா, கிள்ளின வலியை விட ஊசி வலிதான்‌ 
பெரிசா இருக்கு. டைப்கூடப்‌ பண்ண முடியலை.” 

அவள்‌ கலங்கிவிட்டாள்‌. ““சே! நான்‌ ஒரு முட்டாள்‌. எங்கே, எங்கே... காட்டுங்க?” 
பதற்றமாக. 


என்றாள்‌ 


மெதுவாக சட்டையைக்‌ கழற்றினான்‌. பனியனைக்‌ களைவதற்குள்ளேயே, 
புஜத்தில்‌ சிவப்பாக, சமை இலந்தை தெரிந்தது. 


“ஸாரி... ஸாரி! ரொம்ப ரொம்ப ஸாரி! சே! நான்‌ ஒரு ராட்சஸி! என்னை 
எதால அடிச்சுகீகறது! ப்ளீஸ்‌... ப்ளீஸ்‌! இப்படி வெளிச்சத்துக்கு 
வாங்களேன்‌” என்று துடித்துப்‌ போய்விட்டாள்‌. 





“சரி, விடு! அடுத்த தடவை லேசா கிள்ளு. ப்ளட்‌ கிளட்‌ ஒண்ணும்‌ தெரி 
யலே. ஆனா, சுருக்‌ சுருகீனு வலி. சாயந்திரம்‌ மூணு மணிக்கு பெரிசா 
வீங்கியிருந்தது. ஊசி போட்டதுக்கப்புறம்‌ வீக்கம்‌ வடிஞ்சிருக்கு!”” 





“நான்‌ ஒரு முண்டம்‌... செருப்‌ பைக்‌ கழற்றி என்னை நாலு அடி அடிங்க!”்‌ -துக்கமும்‌ அழுகையும்‌ 
குமுறிக்கொண்டு வந்தது. 

“சரி, நீ என்ன வேணும்னா செய்தே??? 

“என்னை அந்த விளக்குமாத்தை எடுத்து நாலு போடு போடுங்க. எவ்வளவு பெறிய காயம்‌!” 
என்று அவன்‌ கையை எடுத்துத்‌ தன்‌ கன்னத்தில்‌ அறைந்துகொள்ள முயன்றாள்‌. அழுகை யும்‌ 
கேவலுமாக அவனைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்கொண்டு கேவினாள்‌. அவன்‌ அவளை ஆறுதலாக 
அணைத்துக்‌ கொண்டு, ““ஐயே! என்ன இது, சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு... 


22 


என்றான்‌. 


வீட்டிலிருந்த பலவித ஆயின்மென்ட்‌ டுகள்‌, ஸ்னோ, தேங்காய்‌ எண்ணெய்‌, வெண்ணெய்‌... எது 





எதையோ தோளில்‌ தடவிவிட்டாள்‌. பதீதாயிரமாவது தடவை, “வலிக்கிறதா, வலிக்கிறதா?” 
என்று கேட்டாள்‌. ஃபிரிஜ்ஜில்‌ ஜஸ்‌ க்யூப்‌ இல்லாததால்‌ மாடி வீட்டில்‌ வாங்கி வநது, 
கைக்குட்டையில்‌ சுற்றி ஒத்தடம்‌ கொடுத்தாள்‌. அவன்‌ கையைத்‌ தன்‌ மார்பு மீது பத்திரமாக 
வைத்துக்‌ கொண்டே, அவன்‌ தூங்கும்‌ வரை தோளைப்‌ பிடித்து, காலைப்‌ பிடித்து, வெந்நீரில்‌ 
அவ்வப்போது ஓதீதி... அவன்‌ தூங்கிவிட்டான்‌. அவள்‌ தூங்கவே இல்லை. 


தன்‌ கையை, விரல்களை நெயில்‌ பாலிஷில்‌ பளபளத்த நகங்களைப்‌ பார்க்கவே அவளுக்கு 
அருவருப்பாக இருந்தது. பிரியமாகக்‌ கொஞ்சினவரை இப்படியா குரூரமாகக கிள்ளிவைப்பது? 


தனக்கு என்ன தண்டனை கொடுத்‌ துக்கொள்வது என்று பட்டியலிட்டாள்‌. இது புதன்கிழமை. 
இனி ஓரொரு புதன்‌ கிழமையும்‌, பச்சைத்‌ தண்ணி குடிக்‌ காமல்‌ பட்டினி கிடப்பது, தினமும்‌ 
ஆயிரத்தெட்டு தடவை ராமஜெயம்‌ எழுதுவது, கோயிலுக்குப்‌ போய்‌ நவக்கிரகம்‌ சுற்றுவது, 
தினமும்‌ சுநீதர காண்டம்‌ பாராயணம்‌ பண்ணுவது... 


பவுடர்‌ என்ன வேண்டிக்கிடக்கு? லிப்ஸ்டிக்‌ ஒரு கேடா? நெயில்‌ பாலிஷா? பாலிஷ்‌ பாட்டிலைத்‌ 
தூக்கி குப்பைக்‌ கூடையில்‌ எறிந்தாள்‌. நகம்‌ பட்டிருந்தால்‌ விஷமாச்சே என்பது மனசை உறுத்திக்‌ 
கொண்டு இருந்தது. இடுப்பில்‌ ஒரு சூடு இழுத்துக்கொள்ள வேண்டும்‌ என்றுகூட ஆத்திரமாக 
வந்தது. 


“அழகாக இருக்கிறோம்‌ என்பதால்‌ மனசில்‌ என்னை அறியாத அகங்காரம்‌ ஒளிந்திருக்கிறது. அநீத 
அகங்காரத்தில்‌ விளைந்த கொழுப்புதான்‌ என்னை அப்படி நடந்துகொள்ள வைத்திருக்கிறது” 
என்று திரிசூலம்‌ சிவாஜி மாதிரி சவுக்கால்‌ அடித்துக்கொள்ளாத குறையாக தன்னைச்‌ 
சாடி க்கொண்டாள்‌. 


மறுநாள்‌ ஆபீஸ்‌ போய்விட்டு அவன்‌ வீடு திரும்பியபோது, அவளைப்‌ பார்த்துத திடுக்கிட்டான்‌. 
வலது கையில்‌ கட்டை விரலிலும்‌ ஆள்காட்டி விரலிலும்‌ பயங்கரமான கட்டு. வெள்ளை 
பாண்டேஜின்‌ விளிம்பிலும்‌ அங்கங்கே நடுவிலும்‌ லேசான சிவப்புக்‌ கசிவு. ““என்ன சரள்‌, என்ன 
ஆச்சு..?” என்று பதறினான்‌. 


நிதானமாகச்‌ சொன்னாள்‌... “ “அக்கிரமம்‌ பண்ணின விரல்களுக்குத்‌ தண்டனை வழங்கிட்டேன்‌!”” 


“என்ன சொல்றே சரள்‌?”” 


ட்‌ 





“வலி மரப்பு ஊசி போட்டு, பிடுங்கித்‌ தள்ளிட்டார்‌ டாகடர்‌.”்‌ 


அவன்‌ பதறி அலறினான்‌. “* பிடுங்கித்‌ தள்ளிட்டாரா? ஐயோ... என்ன சொல்றே சரள்‌?”்‌ 


“உங்களைக்‌ கிள்ளின ரெண்டு கை விரல்‌ நகங்களையும்‌ வேரோடு சுத்தமாகப்‌ பிடுங்கியாச்சு. 


எனக்கு வேண்டியதுதான்‌ இந்தத்‌ தண்டனை!”்‌ 


122 


“ஐயோ! என்னம்மா இது குரூரம்‌? என்‌ விளையாட்டு வினையாயிடுச்சே 


“என்ன விளையாட்டு??? 


“நான்‌ ஊசியெல்லாம்‌ எதுவும்‌ போடலை. சும்மா உன்னைக்‌ கலக்கி யடிக்க அப்படி ஒரு நாடகம்‌ 
ஆடி னேன்‌. என்‌ செல்லமே, அதுக்காக உன்‌ அழகான விரல்‌ நகங்களைப்‌ பிடுங்கிக்கிறதா?”? - 
அவன்‌ தலையில்‌ அடித்துக்கொண்டான்‌. ““நான்‌ ஒரு முட்டாள்‌... மிருகம்‌..! சரள்‌... சரள்‌!” என்று 


அவளைக்‌ கட்டிக்கொண்டு கதறினான்‌. சரள்‌ சிரித்தவாறு அவனை ஒதுக்கினாள்‌. 
“இதான்‌ சாக்குன்னு இறுக்கக்‌ கட்டிக்கிறீங்க!”” என்றாள்‌. 


ட்‌ 





“உன்னால இந்த நிலையிலேயும்‌ எப்படி சரள்‌ சிரிக்க முடியுது? இந்த இடியட்‌ போட்ட நாடகம்‌ 
இப்படி ஆயிடுச்சே!”்‌ 


ட்‌ 


“எப்படி ஆயிடுச்சு? நகம்‌ பிடுங்கின விரலும்‌ அழகாத்தான்‌ இருக்கு... ஆனா, நீங்க பார்த்தா 
கதறிடுவீங்க!”” என்றபடி, நசநசவென்றிருநீத கட்டை அவள்‌ பிரிக்கத்‌ தொடங்கினாள்‌. 


“வேண்டாம்‌... வேண்டாம்‌. ஐயோ! அந்த குரூரத்தை என்னால தாங்க முடியாது சரள்‌! 


பிரிகீகாதே!” 


அவள்‌ கட்டைப்‌ பிரித்து, பஞ்சைச்‌ சுருட்டி எறிந்தாள்‌. அவளது அழகிய விரல்களில்‌ நகங்கள்‌ பரம 





செளக்கிய மாக, பத்திரமாக இருந்தன. 


சிரித்தாள்‌. ““ஸாரி! நீங்க ஆடின நாடகத்துக்கு நானும்‌ ஒரு எதிர்‌ நாடகம்‌ ஆடிட்டேன்‌. கணக்கு 
சரியாப்‌ போச்சு. நீங்க ஆபீஸ்‌ போனதுமே, டாக்டர்‌ வெங்கடேஷ$ூக்கு போன்‌ பண்ணி, மாத்திரை 
ஒண்ணும்‌ எழுதித்‌ தரலையே, ஊசி மட்டும்‌ போதுமான்னு கேட்டேன்‌! “மாத்திரையா? ஊசியா? 





உன்‌ ஹஸ்பெண்ட்‌ இங்கே வரலை யேம்மா! அவனை நான்‌ பார்த்தே ரொம்ப நாளாச்சே!”ன்னார்‌. 


என்னை ஏமாத்தின உங்களைப்‌ பதிலுக்கு ஏதா வது பண்ணாட்டா, எப்படி? அதான்‌...”்‌ 


“அடிப்‌ பிசாசு!” என்று செல்லமாகப்‌ பற்களைக்‌ கடித்துக்கொண்டான்‌. ““சரி, அட்வான்ஸா 
சொல்லிட்டே செய்யறேன்‌. இப்போ உன்‌ இடுப்பில்‌ நான்‌ கிள்ளப்போறேன்‌. ரெடியா..? ஓன்‌ டூ 


தீறீ...'” என்றபடி, அவள்‌ இடுப்பில்‌ லேசாக விரல்களை வைத்தான்‌. 


“ஒரு கிள்ளுதானா?”' என்றவள்‌, ““சன்டேன்னா ரெண்டு!” என்றாள்‌ கொஞ்சலாக! 


குசலா எங்கே? 


விஸ்வபாலா 


௨ மாவுக்குத்‌ தூக்கமே வரவில்லை. இப்படித்‌ தூங்காமல்‌ எத்தனை இரவுகள்‌ போய்விட்டன! 
தனிமை இப்படியா தூக்கத்தை விரட்டும்‌? 


உமாவின்‌ கணவர்‌ விஸ்வம்‌, இரு பிள்ளைகளை உமாவுக்குத்‌ துணையாக விட்டுவிட்டு 
இறந்துபோனார்‌. அந்தப்‌ பேரிழப்புக்குப்‌ பின்பும்‌ வாழ்ந்தாக வேண்டும்‌ என்ற 
வைராக்கியத்தையும்‌, சாதிக்க வேண்டும்‌ என்ற வெறியையும்‌ கொடுத்ததே அந்த வாரிசுகள்தான்‌! 





ஆபீஸ்‌, வீடு, பிள்ளைகளின்‌ படிப்பு, அவர்களின்‌ எதிர்காலம்‌... இவற்றுக்கு இடையே உழைத்து, 
நினைத்ததைச்‌ சாதித்து, ஓய்வும்‌ பெற்றுவிட்டாள்‌. 


இதோ, இன்று... பெரியவன்‌ சுரேஷ்‌ அமெரிக்காவில்‌ இருக்கிறான்‌. பெரிய சயின்டிஸ்ட்‌. 
அமெரிக்கப்‌ பெண்ணை மணந்து, பேரும்‌ புகழுமாக இருக்கிறான்‌. இளையவன்‌ ரமேஷூ$க்கு 





லண்டனில்‌ மேல்படிப்புகீகாக ஸ்காலர்ஷிப்‌ கிடைத்து, பதினைந்து நாட்களுக்கு முன்புதான்‌ 
லண்டன்‌ சென்றான்‌. 


"நீ தனியா இருக்கணுமேம்மா!" என்று கவலைப்பட்டவனுக்குத்‌ தைரியம்‌ சொல்லி, 
சந்தோஷமாக விடைகொடுத்து, விமானம்‌ மறையும்‌ வரை பார்த்துவிட்டு வந்த நாளிலிலிருந்து 
அவளுக்கு உறக்கமில்லை. 





உமா எழுந்து உட்கார்நதுகொண்டு லைட்டைப்‌ போட்டாள்‌. அலமாரியைத்‌ திறந்து, இரண்டு 
பழைய ஆல்பங்களை எடுத்துத்‌ தூசி தட்டினாள்‌. படுக்கையில்‌ உட்கார்ந்து, ஒன்றை எடுத்துப்‌ 
புரட்டினாள்‌. எல்லாமே கறுப்பு - வெள்ளைப்‌ புகைப்படங்கள்‌! 


அதோ, அந்தப்‌ படம்‌... மெய்‌சிலிர்த்‌ தது. அதில்‌... உமாவின்‌ கொள்ளுப்‌ பாட்டி, பாட்டி, அம்மா... 
அவள்‌ மடியில்‌ உமா! 


இப்போது... முதல்‌, இரண்டாவது தலைமுறைகள்‌ இல்லை. விஸ்வமும்‌ அவளை விட்டுவிட்டுப்‌ 
போய்விட்டான்‌. துக்கம்‌ நெஞ்சை அடைக்க, பெருமூச்சு விட்டபடி மீண்டும்‌ படத்தைப்‌ 


பார்த்தாள்‌ உமா. அதில்‌, அம்மா மடியில்‌ உட்கார்நீதிருநீத உமாவின்‌ மடியில்‌ இருந்தது, 
அவளுடைய செல்ல பொம்மை! 


சிறுமியாக இருந்த அவளுக்கு, அவள்‌ அப்பா தந்த அன்புப்‌ பரிசு! 


"குசலா... குசலாக குட்டி!" என்று அதைச்‌ செல்லப்‌ பெயரிட்டுக்‌ கூப்பிட்டு அகமகிழ்ந்துபோனாள்‌ 





உமர. 


அன்றிலிருந்து, குடும்பத்தில்‌ ஓர்‌ அங்கமாகிவிட்டாள்‌ குசலா. தினமும்‌ குசலாவுக்குக 
குளிப்பாட்டி, உடை மாற்றி, உணவு ஊட்டி, முததமிட்டுத தூங்க வைப்பாள்‌ உமா. 





பள்ளியிலிருந்து வந்தவுடன்‌ புத்தகப்‌ பையை வீசிவிட்டு, குசலாவை எடுத்து வைத்துக்கொண்டு, 
பள்ளியில்‌ நடந்ததையெல்லாம்‌ ஒன்றுவிடாமல்‌ சொல்வாள்‌. 


" 





உமா... நீ கல்யாணமாகிப்‌ போகும்போது, குசலாவையும்‌ கூட்டிக்கட்டா போவே?" என்று 
யாராவது கேலி செய்தால்கூட, "கண்டிப்பா! குசலா பாவம்‌, என்னை விட்டுட்டு இங்கே தனியா 


எப்படி இருப்பா?" என்று கள்ளம்கபடு இல்லாமல்‌ சொல்லி, குசலாவை அணைத்துக்‌ 
கொள்வாள்‌. 


அந்த நாளும்‌ வந்தது. உமா, விஸ்வத்தைக கைப்பிடித்தாள்‌. கணவன்‌ வீட்டுக்கு அவள்‌ 
சென்றபோது, அவள்‌ தன்‌ பெட்டியில்‌, புடவைகளுக்கு நடுவே ஒளித்து வைத்துக்கொண்டது 
குசலாவை! 





உமாவின்‌ கண்ணீர்‌, போட்டோவில்‌ பட்டுத்‌ தெறித்தது. நடு நிசி மணி 2. 
இப்போது குசலா எங்கே? 


யோசித்துப்‌ பார்த்த உமாவின்‌ நினைவுக்கு வந்தது, பரண்மேல்‌ கிடக்கும்‌ மூன்று சூட்கேஸ்கள்‌. 
“அதில்‌, ஏதாவது ஒன்றில்‌ கண்டிப்பாக குசலா இருப்பாள்‌! '. 


உடனே நாற்காலியில்‌ ஏறி, மேஜை மேல்‌ ஏறி, பரணைத்‌ திறந்து, சூட்கேஸ்‌ களைக கழே இறக்கி 
வைத்தாள்‌ உமா. 


முதல்‌ பெட்டியைத்‌ திறந்தாள்‌. உள்ளே ஏதேதோ காகிதங்கள்‌, சர்ட்டிபிகேட்டுகள்‌, கடிதங்கள்‌... 


இரண்டாவது பெட்டியில்‌, ஹை... குசலாவுக்காக அம்மா தைத்துக்‌ கொடுத்த ஜிகினாப்‌ 
பாவாடை! 


மேலும்‌ சில பழைய துணிகளை வெளியே எடுத்துப்‌ போட்டதும்‌, அதோ... அவளது செல்ல 
குசலா! பால்ய சிநேகிதி. அவளுடைய துணை! 


அதே பெரிய விழிகள்‌, சிறிய மூக்கு, குவித்த சிவப்பு உதடுகள்‌, குண்டான ரோஜா நிறக்‌ 
கன்னங்கள்‌... வயதே ஏறாத அதே பழைய குசலா! 


அது தன்‌ பெரிய விழிகளை உருட்டி, "இத்தனை வருஷமா என்னை மறந்துட்டே இல்லே?" என்று 
உமாவைக கேட்டது. அந்த பொம்மை. 


குசலாவை இறுக அணைத்துச்‌ சமாதானப்படுத்தினாள்‌ உமா. அவள்‌ மனம்‌ லேசாகிப்‌ பறந்தது. 


உமா, இனி தனி மனுஷி இல்லை. அவளுக்கு இனி தனிமைப்‌ பயம்‌ இல்லை! 
இரண்டே நிமிடங்கள்‌... அமைதியான, ஆழ்ந்த நித்திரையில்‌ ஆழ்ந்தாள்‌ உமா! 


பக்கத்தில்‌ குசலா கொட்டக்‌ கொட்ட விழித்துக்கொண்டு உமாவுக்குத்‌ துணை இருந்தது. 


குவா... குவா! 


“ஜம்புநாத்‌” 


பூ நீதமல்லி வரதர்‌ கோயில்‌ தாயார்‌ சந்நிதி பின்னால்‌, “பிள்ளையார்‌ பந்து” ஆட்டத்தின்‌ சுண்டல்‌ 
இடைவேளையின்போது தான்‌ ரங்கன்‌ அந்த எக்குத்தப்பான கேள்வியைக்‌ கேட்டான்‌... 

“டேய்‌ சீனு, கொழந்தைங்க எப்பிடிடா பொறக்குது?”” 

எல்லாம்‌ தெரிந்தவன்போல்‌, சீனு சட்டென்று பதில்‌ சொன்னான்‌... ““இது தெரியாதா? 


ஆகாசத்திலேர்ந்து தொப்புனு விழும்டா!”்‌ 


NI 


“ஆ...ஆ... கதை... கதை உட்றே! ஆகாசத்திலேர்நது மழைதாண்டா விழும்‌ 





ui 


12? 


வாசலில்‌, பெருமாள்‌ புறப்பாட்டை அறிவிக்க அதிர்வேட்டு போடத்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. 


“ரங்கா, சரியாத்‌ தெரியலேடா! ஆனா ஒண்ணு... எல்லாக்‌ கொழந்தைங்‌ களும்‌ சொல்லி வெச்ச 
மாதிரி, சுவர்க்‌ கோழி “ழீ£ன்னு கத்தற ராத்திரி நேரத்துல தான்‌ பொறக்குது. அதுவும்‌ கண்ணை 
மூடி, வீல்வீல்னு கதீதிக்கிட்டு...!”்‌ 


“ டேய்‌, ராகவா! உங்க வீட்லதான்‌ அடிக்கடி கொழந்தைங்க பொறநீதுட்டே இருக்குமே! தூளியும்‌, 





தொட்டிலும்‌ எப்பவும்‌ உங்க வீட்லதானே ஆடிக்‌ கிட்டே இருக்குது! நீ சொல்லேண்டா, குழந்தை 
எப்படிப்‌ பொறக்குது?” 


ரங்கன்‌ கேள்வியை முடிப்பதற்கு முன்‌, அந்த வாக்கியத்தைக்‌ குறைப்‌ பிரசவமாககி, அவன்‌ 
காதைக்‌ கொத்தாகப்‌ பிடித்துத்‌ திருகினார்‌ மடைப்பள்ளி ஆராவமுதன்‌. 





“ஏண்டா, சின்ன பையன்‌ பேசற பேச்சாடா இது? அதுவும்‌ கோயில்லே? அதுவும்‌, மண்டபத்திலே 
அனுமார்‌ தூண்கிட்டே நின்னு கேக்கற கேள்வியா இது? கொழந்தை எப்படிப்‌ பொறக்கு துன்னு 
இப்ப ஒனக்குத்‌ தெரிஞ்சாகணுமா? இதோ, என்ன செய்யறேன்‌ பாரு...”” 


“மாமா, மாமா... விட்டுடுங்கோ மாமா! காது வலிக்குது மாமா!”? 


“இருடா, கொழந்தை எப்படிப்‌ பொறக்குதுனு கேட்டியே, தெரிஞ்சுக்க வேணாமா? வா, தேரடி 
இருட்டு மூலைக்குப்‌ போலாம்‌! அங்க கெக்கே பிக்கேனு சிரிச்சுக்கிட்டே சொக்கம்மா இருப்பா. 


122 


அவகிட்டே உன்னைப்‌ புடிச்சுக்‌ கொடுத்துடறேன்‌. நீயே கேட்டுத்‌ தெரிஞ்சுக்கோ அவகிட்டே 





மரியாதை நிமித்தம்‌ ஆராவமுது மாமாவின்‌ கைக்கெட்டும்‌ தூரத்துக்குக்‌ கொஞ்சம்‌ தள்ளி 
ஓட்டமும்‌ நடையு மாகத்‌ தொடர்ந்து போன நானும்‌ சீனுவும்‌ அதிர்ந்து போனோம்‌. 


சொக்கம்மாகிட்டேயா? ஐயையோ! 

சீனு எமகாதகன்‌. முள்ளை முள்ளால்‌ எடுப்பதில்‌ சமர்த்தன்‌. 

மூர்க்கத்துடன்‌ துரத்தும்‌ கோயில்‌ காளைக்கே பயப்படாத ஆராவமுதன்‌, நாய்‌ என்றால்‌ 
நடுநடுங்குவார்‌. கடித்தால்‌ தொப்புளைச்‌ சுத்தி எம்பிராய்டரி மாதிரி யார்‌ ஊசி போட்டுக்‌ 
கொள்வது! 

“மாமா... மாமா... ஜாக்கிரதை! பின்னாடி நாய்‌ வருது!” என்று திடுமென்று சீனு போட்ட 


அலறலில்‌ பயந்து துள்ளிக்‌ குதிதது, அவர்‌ ரங்கன்‌ காதை விட்ட அடுத்த கணமே, நாங்கள்‌ 
விட்டோம்‌ சவாரி! 


அன்று இரவு, முற்றத்தில்‌ மாவடுவைத்‌ தொட்டுக்கொண்டு, மோர்‌ சாதத்தை அவசரமாகச்‌ 
சாப்பிட்டு முடித்த கையோடு எங்கள்‌ தாத்தா, பாட்டியுடன்‌ குரலைத்‌ தாழ்த்திப்‌ பேசிக்கொண்டு 


இருந்தார்‌... 
“என்னடி... மீனாட்சிக்கு வலி எடுத்துடுத்தா, இல்லியா)?” 
“ஆமாம்‌. இல்லே!”” 


“ அதென்ன ஆமாம்‌, இல்லே??? 


“ கொஞ்சம்‌ சும்மா இருங்களேன்‌. எங்களுக்குத்‌ தெரியாதா? இப்பதான்‌ மொத மொதல்ல பிரசவம்‌ 
பார்க்கிறோமா?”” 


22 


*“அதுக்கில்லேடி! மருத்துவச்சி ஸ்டெல்லாவுக்கு சொல்லி அனுப்ப வேணாமா? 


“அட, ராமா! எல்லாம்‌ சொல்லி யிருக்கு. வருவா! நீங்க கொஞ்சம்‌ சும்மா இருங்கோ!”” 


ட்‌ 2 


“கடிகாரம்‌ வெச்சிருக்கா? கொழந்தை பொறக்கிற சரியான நேரம்‌ பார்க்கணும்‌.” 
“எல்லாம்‌ வெச்சிருக்கு. ”” 
“சாவி குடுத்தாச்சா? ஓடறதா? ஆட்டிப்‌ பார்த்தியா?” 
““அடடா! குடுத்தாச்சு. ஓடறது. பார்த்தாச்சு! ”” 
“பஞ்சாங்கம்‌?” 


“வெச்சிருக்கு! ” 

“பார்சி?” 

(ஆ ° 1>? 
இருக்கு! 


“எறியறதா? பாட்டரி புதுசா வாங்கிட்டு வந்தேனே... போட்டியா?”' 


“சிவ சிவா! எல்லாம்‌ போட்டு இருக்கு. பிரசவ வேதனைப்படறது நீங்களா, மீனாவா 


தெரியலே!” 
மூடிய கதவின்‌ பின்னாலிருந்து, அம்மா வின்‌ அலறல்‌ என்னை அதிரவைததது. 
“ தாத்தா, ஒண்ணு கேக்கலாமா?”? 


“என்னடா கேக்கப்போறே? உனக்குக்‌ பிடர்‌ ] டு ்‌ கச்சி ] 
ற? குத்‌ தம்பிப்‌ பாப்பா பொறக்குமா, தங்கச்சிப்‌ பாப்பா 





பொறக்குமானு கேக்கப்போறியா?”்‌ 
“ அதில்லே தாத்தா! கொழந்தைங்க எப்படிப்‌ பொறக்குது?”்‌ 
“சிவசிவா! ஆகாசத்திலேர்ந்து தொப்புனு குதிக்கும்‌. போடா, போய்‌ விளையாடு, போ!”” 


“அநீத ரூமுக்கு மேலே கூரை இருக்கே... அங்கேர்ந்து அடிக்கடி தேள்தானே விழும்‌? 
கொழந்தைங்க எப்படி விழும்‌ தாத்தா?” 


“அதெல்லாம்‌ அப்புறம்‌ சொல்றேன்‌... இந்தா, இந்த மிட்டாயை வாங்கிக்கோ. உனக்கு 
ஸ்டெல்லா வீடு தெரியுமில்லையா, கிருஷ்ணாயில்‌ டிப்போக்குப்‌ பக்கத்துல...” 





“ தெரியும்‌ தாத்தா! இதோ, ஓடிப்‌ போய்‌ கூட்டிட்டு வரேன்‌!” 


தாத்தா கொடுத்த புளிப்பு மிட்டாயை வாயில்‌ அடக்கிக்கொண்டு, என்னுடைய கற்பனை 
மோட்டார்‌ சைக்கிளை ஸ்டார்ட்‌ செய்து, “ர்ர்ரூம்‌... ர்ர்ரூம்ம்ம்‌' சத்தத்துடன்‌ பறந்து, ஸ்டெல்லா 
வீட்டின்‌ முன்‌ போய்‌ நின்றேன்‌. 

என்னைக்‌ கண்டதும்‌ புன்னகைத்தார்‌ ஸ்டெல்லா மேடம்‌! 


“என்ன தம்பி... வீட்ல வரச்‌ சொன்னாங்களா)?” என்றார்‌. 


12? 


cc‘ 
ஆமா 


“சரி, உட்காரு! இதோ வரேன்‌”: என்று சொல்லிவிட்டு, உள்ளே போனார்‌. உள்ளிருந்து இருமல்‌ 
சத்தம்‌ கேட்டது. 


நான்‌ அந்த ஹாலை சுற்றிப்‌ பார்த்தேன்‌. சுவரில்‌ அன்னை மேரி படம்‌. மேரியின்‌ கையில்‌ குழநதை 
ஏசு. 


இஸ்திரி போட்ட மொட மொட வெள்ளைப்‌ புடவையில்‌, மெல்லிய சோப்‌ வாசனையுடன்‌ 





வந்தார்‌ ஸ்டெல்லா. மேரி மாதா படத்தின்‌ முன்‌, கண்களை மூடிப்‌ பிரார்த்தித்தார்‌. பின்பு, 


௦௦ 


வரேங்க”” என்று உள்‌ நோக்கிக்‌ குரல்‌ கொடுத்தார்‌. 


பதில்‌ வரவில்லை. மூடிய கதவின்‌ பின்னாலிருந்து அடுக்கு இருமல்தான்‌, “சரி, போயிட்டு வா!” 
என்பது போல்‌ பதிலாக வந்தது. 


ட்‌ 12? 


“வா, போகலாம்‌!” என்று என்னுடன்‌ கிளம்பினார்‌ ஸ்டெல்லா. 


“ஏன்‌ தம்பி... உனக்குத்‌ தம்பிப்‌ பாப்பா வேணுமா, தங்கச்சிப்‌ பாப்பா வேணுமா?”' - ஸ்டெல்லா 


மேடம்‌ சிறு புன்னகையோடு கேட்க, '“ எனக்குத்‌ தம்பியும்‌ வேணாம்‌, தங்கையும்‌ வேணாம்‌. நாய்க்‌ 


௫:9௮ 


குட்டிதான்‌ வேணும்‌” என்றேன்‌. 
“நாய்க்‌ குட்டியா?” என்று சிரித்தவர்‌, ““கடிக்குமே! பரவாயில்லையா)?” என்றார்‌. 


“ கொழந்தைங்ககூடத்தான்‌ கடிக்கும்‌. வாயிலே வெரலை வெச்சுப்‌ பாருங்க, வெடுக்குனு 
கடிக்கும்‌. அது மட்டுமில்லே ஆன்ட்டி, கொழந்தைங்க எப்பப்‌ பார்‌ நய்‌... நய்னு அழும்‌. 
நாய்க்குட்டிங்க அழவே அழாது. அழகா வாலை ஆட்டும்‌?” என்றவன்‌, ““அது சரி ஆன்ட்டி, 
உங்களை ஒண்ணு கேக்கவா? சீனுக்கும்‌ தெரியலே, தாத்தாவுக்கும்‌ தெரியலே!” என்றேன்‌. 
“என்னது? கேளு!” 

“ கொழந்தைங்க எப்படிப்‌ பொறக்குது?” என்று ரங்கன்‌ கேட்ட கேள்வியை இவரிடமும்‌ 
கேட்டேன்‌. திடுக்கிட்டு விட்டார்‌. 


“£௭... என்ன கேட்டே?” 


“ கொழந்தைங்க எப்படிப்‌ பொறக்குதுனு கேக்கறேன்‌?” 


ஒரு கணம்‌ அமைதியாக யோசித்தவர்‌, “ம்‌... எப்படிப்‌ பொறக்குதா? சொல்றேன்‌. அதுக்கு 
முன்னாடி கொழைந்தங்க ஏன்‌ பொறக்குதுனு உனக்குத்‌ தெரியுமா?” என்று திருப்பிக்‌ கேட்டார்‌. 


“ஏன்‌... தெரியலையே)??? 

“யோசிச்சு சொல்லு! ”” 

அதற்குள்‌ வீடு வந்துவிட்டது. வாசலில்‌ தாத்தா நின்றிருந்தார்‌. கோடி வீட்டு வக்கீல்‌ வீட்டு மாமி 
சிறப்பு ஆலோசகராக வநீதிருநீதார்‌. 

“உனக்குத்‌ தம்பிப்‌ பாப்பா வேணுமா, தங்கச்சிப்‌ பாப்பா வேணுமாடா?”” என்று வக்கீல்‌ மாமியும்‌ 


கேட்டார்‌. 


“ எனக்கு நீங்க பண்ற சோமாசிதான்‌ மாமி வேணும்‌?” என்றேன்‌. 





“போட ஏ, சாப்பாட்டு ராமா!” என்று செல்லமாக என்‌ கன்னத்தைக்‌ கிள்ளினார்‌. 

எல்லோரும்‌ வீட்டுக்குள்‌ போனோம்‌.மூடின அறைக்குள்ளிருநீது அம்மாவின்‌ அலறல்‌ சத்தம்‌ 
உச்சஸ்தாயியில்‌ கேட்டது. தாத்தாவின்‌ சிவ... சிவ உச்சாடனம்‌ வேகமெடுத்து, உதடுகள்‌ தந்தி 
அடித்தன. வக்கீல்‌ மாமி, பேஸின்‌ பேஸினாக அறைக்குள்‌ வெந்நீரை எடுத்துச்‌ சென்றபடி 
இருந்தார்‌. அரிக்கேன்‌ விளக்கின்‌ திரி புகைய ஆரம்பித்தது. 

சில விநாடிகளில்‌, ““குவா... குவா...” என்று குழந்தையின்‌ அழுகை வீறிட்டுக்‌ கேட்டது. 


“நர்ஸ்‌ ஸ்டெல்லா வந்த அரை மணியிலே கொழந்தை பொறந்தாச்சு. கைராசிக்காரிதான்‌! ” 


““புள்ளைக்‌ கொழந்தை. பெரியவரே, உங்க பேரனைப்‌ பாருங்க!” 





“கொடி சுத்திப்‌ பொறநதுதாம்மா?)”” 
“இல்லீங்க.” 

““தாயார்‌ சொகமா)” 

“தாய்‌, சேய்‌ ரெண்டு பேரும்‌ நல்ல சுகம்‌!” 
“ பரணி நட்சத்திரம்‌... தரணி ஆள்வான்‌!” என்றார்‌ தாத்தா, பஞ்சாங்கம்‌ பார்த்து. 
“தரணி ஆள்வான்னா என்ன அர்த்தம்‌ தாத்தா?” 

“ ராஜாவா இருப்பான்னு அர்த்தம்‌!” 


“அப்போ எல்லா ராஜாக்களும்‌ பரணி நட்சத்திரமா தாத்தா? அரிச்‌ சந்திரன்‌, திருதராஷ்டிரன்‌, 
தசரதன்‌...” 


“இந்தாடா, புளிப்பு மிட்டாய்‌ எடுத்துக்கோ! போ, விளையாடு! போ!” என்றார்‌ தாத்தா. 





உள்ளேயிருந்து பாட்டி கையில்‌ பளபளவென்று பித்தளைத்‌ தாம்பாளத்‌ துடன்‌ வந்தாள்‌. அதில்‌ ஒரு 
புடவை, ரவிக்கைத்‌ துண்டு, தேங்காய்‌, வெற்றிலைப்‌ பாக்கு, வாழைச்‌ சீப்பு, கட்டி கட்டியாகக்‌ 
கல்கண்டு, ரூபாய்‌ நோட்டுகள்‌... 


“ இதெல்லாம்‌ எதுக்குங்கம்மா?”” 
*““எடுத்துக்கோம்மா! நீ மகராசியா இருக்கணும்‌. பிரசவ அறைக்கு நீ வந்துட்டேன்னா, அம்மா 
உடம்புல கொழந்தை எங்கே ஒளிஞ்சிருந்தாலும்‌, ஜாக்கிரதையா வெளியிலே கொண்டு 
வந்துடுவியே!”்‌ 


“எல்லாம்‌ மாதாவோட கிருபைங்க..!”” என்று பணிவாகச்‌ சொன்னார்‌ ஸ்டெல்லா. 


“எவ்வளவு பெண்களுக்கு நீ பிரசவம்‌ பார்த்திருப்பே? எவ்வளவு கொழநதை களை மொத மொத 
தொட்டுத்‌ தூக்கி இருப்பே? பார்த்துட்டே இரு, உனக குன்னு ஒரு தங்க விக்ரெகத்தைக்‌ கடவுள்‌ 
சீக்ரெமே கொடுப்பாரு!” 





ஸ்டெல்லா கஷ்டப்பட்டுச்‌ சிரித்தார்‌. தளும்பும்‌ கண்களுடன்‌ கூரை யைப்‌ பார்த்தார்‌. என்ன, 
அங்கிருந்து தான்‌ அவருக்கான குழந்தையும்‌ குதிக்கப்‌ போகிறதா? 


ஸ்டெல்லா எல்லோரிடமும்‌ விடைபெற்றுப்‌ புறப்பட, அவரைக்‌ கொண்டுவிட நானும்‌ 





கிளம்புகிறேன்‌. திரும்பிப்‌ போகும்போது மேளச சத்தம்‌ மாத்திரம்‌ மெலிதாகக காதில்‌ விழுந்தது. 
வீதிகள்‌ வெறிச்சென்று இருந்தன. 

“ஆன்ட்டி, கொழந்தைங்க எப்படிப்‌ பொறக்குதுனு நான்‌ கேட்டதுக்கு, ஏன்‌ பொறக்குதுனு 
திருப்பிக்‌ கேட்டீங்களே... எனக்குத்‌ தெரியலே ஆன்ட்டி! ஆமா, கொழந்தைங்க ஏன்‌ 
பொறக்குது?” 


“தேரடி முக்கிலே இருக்கிற சொக்கம்‌ மாவைத்‌ 
தெரியுமில்லியா, உனக்கு?” 


என்‌ உடம்பு பயத்தால்‌ சிலிர்த்தது. “ஆமாம்‌” என தலையை 
அசைத்தேன்‌. 


“அவங்க ஏன்‌ இப்படி ஆனாங்கனு தெரியுமா?”” 
“தெரியாதே!” 


“அவளோட புருஷன்‌ எப்பவோ செத்துப்‌ போயிட்டாரு. 
அப்புறம்‌ இந்தம்மாவை, பெத்த பிள்ளையே அடிச்சு, வீட்டை 





விட்டுத்‌ தொரத்தி விட்டுட்டான்‌. இவங்க போக்கிடம்‌ 
இல்லாம, அநாதை ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள்‌ 
பிச்சைக்காரியா சுத்திட்‌ டிருந்தவங்க, அப்புறம்‌ பைத்தியம்‌ பிடிச்சுப்‌ போய்‌... ப்ச்‌... ரொம்பப்‌ 





பாவம்‌! குழந்தை எப்படிப்‌ பொறக்குதுனு கேட்டே, இல்லே! சொல்றேன்‌. அம்மாவும்‌ 
அப்பாவும்‌ விரதம்‌ இருநது, கடவுள்கிட்டே குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டா, கடவுள்‌ 
அவங்களுக்குக்‌ குழந்தை கொடுப்பாரு. சொக்கம்மாவும்‌ அப்படித்‌ தான்‌ விரதம்‌ இருந்தா. 
பிள்ளை வேணும்னு கடவுளைக்‌ கேட்டா. பொறந்தது. ஆனா, குழந்தைங்க எப்படிப்‌ 
பொறந்ததுங்கிறது முக்கியம்‌ இல்லே. ஏன்‌ பொறந்ததுங்கறதுதான்‌ முக்கியம்‌!” 


“அதனாலதான்‌ நீங்களும்‌ பயந்து, பிள்ளையே வேணாம்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்களா?”” 


ஸ்டெல்லா நின்றார்‌. உதடுகளை மடித்து, அழுந்தக்‌ கடித்துக்கொண்டார்‌. கசிந்த கண்களை 
சேலைத்‌ தலைப்பால்‌ துடைத்துக்கொண்டு, என்‌ தலையை வருடினார்‌. பின்‌ மெளனமாக 
நடந்தார்‌. நான்‌ அவரைப்‌ பின்தொடர்ந்தேன்‌. 


அவரின்‌ வீட்டு வாசலுக்குச்சென்ற போது, இருமல்‌ சத்தம்‌ வாசல்‌ வரை கேட்டது. ஸ்டெல்லா 
மேடம்‌, என்‌ கன்னத்தைக கிள்ளிவிட்டு, வீட்டுக்குள்‌ போய்விட்டார்‌. 


“குழந்தை எப்படிப்‌ பிறக்கிறது?” என்று நாளைக்கு மறுபடியும்‌ ரங்கன்‌ கேட்டால்‌, அவனுக்கு 
என்ன பதில்‌ சொல்வது என்று யோசித்துக்கொண்டே, நான்‌ என்‌ கற்பனை மோட்டார்‌ சைக்கிளை 
“ர்ர்ரும்‌... ர்ர்ரூம்ம்ம்‌...” என்று கிளப்பி, வீட்டை நோக்கிப்‌ பறந்தேன்‌. 


வேறு வழியில்லை... “குழந்தை எப்படிப்‌ பொறக்குதுங்கிறது இருக்கட்‌ டும்‌... ஏன்‌ பொறக்குது? 
மொதல்ல அதுக்கு நீ பதிலைச்‌ சொல்லு!” என்று அவனைத்‌ திருப்பிக்‌ கேட்டு மடக்கிவி 





வேண்டியதுதான்‌! 


கூடு 


லதானந்த்‌ 


“நீங்க செய்யச்‌ சொல்றது ரொம்பப்‌ பெரிய பாவம்கிறது உங்களுக்குத்‌ தெரியாதா)” 





கண்களை அரை நிமிடம்‌ மூடி, தன்‌ இடக்காது மடலை விரல்களால்‌ மெல்ல இழுத்துவிட்டபடி, 
எதிரே அமர்ந்திருந்த மருதநாயகத்தையே உற்றுப்‌ பார்த்தபடி கேட்டார்‌ சங்குண்ணி மாநீதிரீகர்‌. 
சங்குண்ணிக்கு வயது சுமார்‌ ஐம்பது இருக்கலாம்‌. ஒல்லியான தேகம்‌. கூர்மையான நாசி. வேட்டி 
உடுத்தி, வெற்று மார்பில்‌ ஏராளமாகச்‌ சந்தனம்‌ பூசியிருந்தார்‌. நெற்றியில்‌ பெரிய கருநிறப்‌ 
பொட்டு. மலையாள நெடி கலந்த தமிழில்‌ பேசினார்‌. 


மருதநாயகம்‌ கோயமுத்தூரில்‌ பெரும்‌ தொழிலதிபர்‌. ரியல்‌ எஸ்டேட்‌, சினிமாப்‌ பட விநியோகம்‌, 
ஸ்பின்னிங்‌ மில்‌ எனப்‌ பல தொழில்களிலும்‌ வெற்றிக்கொடி நாட்டியவர்‌. நாற்பது வயதுக்குள்‌, 
மாவட்டத்தின்‌ முதல்‌ பத்துப்‌ பணக்காரர்கள்‌ பட்டியலில்‌ இடம்‌ பிடித்தவர்‌. 


அப்படிப்பட்டவர்‌ வெறும்‌ தரையில்‌ சப்பணமிட்டு, சங்குண்ணி முன்‌ தலை கவிழ்ந்து 
உட்கார்நதிருந்தார்‌. “ஜயா! பாவம்னு தெரியும்‌. ஆனா, எனக்கு வேற வழி தெரியலே. 
அதனாலதான்‌ உங்களைத்‌ தேடி வந்தேன்‌” என்றார்‌ சன்னமான குரலில்‌. 


௦௦ 


சரி! கொஞ்ச நேரம்‌ வெளியே இருங்க. யோசிச்சு சொல்றேன்‌” என்றார்‌ சங்குண்ணி. 


வெளியே இருந்த திண்ணை யில்‌ அமர்ந்தவாறு, தூரத்தில்‌ ஓடும்‌ நூல்புழா ஆற்றையே வெறித்துப்‌ 
பார்த்தபடி உட்கார்நதிருந்தார்‌ மருதநாயகம்‌. 


நீலகிரி மலைச்சாரலில்‌ கூடலூர்‌ தாண்டி, கேரள எல்லையில்‌ அமைநீதிருநீதது பததேரி என்கிற 
அநத அழகிய சிறு கிராமம்‌. ஊரின்‌ ஒதுக்குப்புறததில்‌ விஸ்தரணமான பரப்பில்‌, கேரளாவுக்கே 
உரிய பாணியில்‌ இரண்டு அடுக்குகளாக அமைந்திருந்தது சங்குண்ணி மாநீதிரீகரின்‌ வீடு. வீட்டில்‌ 
அவருக்கு உதவியாளர்களைப்‌ போல்‌ இரண்டு ஆண்கள்‌ தென்பட்டனர்‌. அவர்களும்‌ அதிகம்‌ 
பேசிக்‌ கொள்ளவில்லை. ஒருவித அச்சம்‌ தரும்‌ அமைதி அங்கே மண்டிக்‌ கிடந்தது. 


மருதநாயகத்தின்‌ மனம்‌ சியாமளாவின்‌ நினைவுகளில்‌ மூழ்கியது. அவரது தியேட்டர்‌ மேனேஜர்‌ 
சந்தோஷின்‌ மனைவிதான்‌ சியாமளா. சந்தோஷ்‌ வீட்டு கிரஹப்‌ பிரவேச விழாவில்தான்‌ 
சியாமளாவை முதன்முதலாகப்‌ பார்த்தார்‌ மருதநாயகம்‌. அநத நிமிடமே அவர்‌ சியாமளாவின்‌ 
அதி அற்புத அழகில்‌ கிறங்கிப்போனார்‌. செதுக்கிவைத்த சிற்பம்‌ போன்ற அவளது தேகக்‌ 
கட்டுடலும்‌, சொக்க வைக்கும்‌ தேன்‌ குரலும்‌ மருத நாயகத்தை வாட்டி எடுத்துவிட்டன. அன்று 
முதல்‌, அவர்‌ மனதில்‌ காமப்‌ பேய்‌ புகுந்து ஆட்டத்‌ தொடங்கியது. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை 
என்று மனசு கெடந்து தவியாய்த தவித்தது. தனது சமூக அந்தஸ்து, வெளிநாட்டில்‌ பெற்ற எம்‌.பி.ஏ. 
பட்டம்‌ எல்லாவற்றையும்‌ புறந்தள்ளி மோக அவஸ்தையில்‌ மூழ்கித்‌ துடிதுடித்துப்‌ போனார்‌. 


அந்தச்‌ சமயத்தில்தான்‌, அதிரூப்‌ தியேட்டர்‌ அதிபர்‌ மாதப்பன்‌ போன வாரம்‌ கிளப்பில்‌, 
சங்குண்ணி மாந்தி ரீகரைப்‌ பறறி யதேச்சையாகச்‌ சொன்னது நினைவுக்கு வந்தது. 


“பிளாக்‌ மாஜிக்னு சொல்றதெல்லாம்‌ உண்மைதான்‌ மிஸ்டர்‌ நாயகம்‌. கேரளாவுல பத்தேரிப்‌ 
பக்கம்‌ சங்குண்ணினு ஒரு மாநீதிரீகர்‌ இருக்காராம்‌. அங்கே போய்‌ தன்‌ காரியத்தை சக்சஸ்‌ஃபுல்லா 
முடிச்சுக்‌ கிட்டது பத்தி, என்னோட நண்பர்‌ ஒருவர்‌ என்கிட்ட ரகசியமா சொன்னார்‌. அந்த 
விஷயத்தை இங்கே என்னால்‌ சொல்ல முடியாது. அது நமக்குத்‌ தேவையும்‌ இல்லை. ஆனா, 
அவர்‌ சொன்னதை வெச்சுப்‌ பார்க்கும்போது மாந்திரீக மெல்லாம்‌ உண்மையா இருக்கும்னுதான்‌ 


தோணுது.” 


அப்போதே மருதநாயகம்‌ சங்குண்ணியைப்‌ பார்ப்ப தென்று தீர்மானித்து விட்டார்‌. தானே காரை 
ஓட்டி வந்து, இதோ இன்று மதியம்‌ சங்குண்ணியிடம்‌ மறைக்காமல்‌ பயபக்தியோடு தன்‌ 
வேண்டுகோளையும்‌ முன்‌ வைத்துவிட்டார்‌. 





சங்குண்ணியின்‌ உதவியாளன்‌ ஒருவன்‌ வந்து, “மூப்பர்‌ விளிசசு'' என்று மருதநாயகத்தை மீண்டும்‌ 
உள்ளே அழைத்துச்‌ சென்றான்‌. 


இப்போது சங்குண்ணியின்‌ முன்பாகச்‌ சில சோழிகள்‌ கிடநீதன.விநோதமான கோட்டுச்‌ 
சித்திரங்கள்‌ சில அவர்‌ முன்‌ தரையில்‌ வரையப்பட்டு இருந்தன. 


மருதநாயகத்தை உட்காருமாறு சைகை செய்த சங்குண்ணி, “நீங்க அந்தப்‌ பெண்மணியை 
நிரந்தரமா அடைய விரும்புறீங்களா?”” என்று, காற்றில்‌ கோடுகள்‌ வரைந்தபடியே கேட்டார்‌. 


“ இல்லீங்கய்யா! அதெல்லாம்‌ சரிப்படாதுஙக. ஒரே ஒரு நாள்‌ மட்டும்‌ அவகூட இருந்தாப்‌ 
போதும்‌. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்‌ கய்யா!”” என்று வெட்கத்தை விட்டு, மன்றாடும்‌ 
குரலில்‌ கேட்டார்‌ மருதநாயகம்‌. 


“அடுத்தவன்‌ சம்சாரத்து மேல இவ்வளவு ஆசை வெச்சிருக்கீங்களே! ஏன்‌, உங்க பாரியாள்‌ மேல 
ஏதாவது அதிருப்தியோ?'' 


“ஐயோ! அதெல்லாம்‌ இல்லீங்க. என்‌ மனைவி கல்பனாவும்‌ நல்ல அழகிதான்‌. அற்புதமான 
ரெண்டு குழந்தைங்க! என்னோட பிஸினஸை எல்லாம்‌ அவளே தனியா கவனிசசுக்கிற அளவுக்கு 
அதி புத்திசாலி. என்‌ மேல உசிரையே வெச்சிருக்கா!” 


சங்குண்ணி கண்களை அரை நிமிடம்‌ மூடி, தன்‌ இடக்‌ காது மடலை விரல்களால்‌ மெல்ல 
இழுதீதுவிட்ட படி, “உம்‌... அப்ப பரகாயப்‌ பிரவேசம்‌ தான்‌ ஒரே வழி!” என்றார்‌. குழப்பமாகப்‌ 
பார்தீதார்‌ மருதநாயகம்‌. 





சங்குண்ணியே தொடர்ந்தார்‌... “அதாவது, கூடு விட்டுக்‌ கூடு பாயறது! அதுக்கு எதிராளி காலடி 
மண்‌ வேணும்‌. ஒரு மண்டலம்‌ ஜீவன்‌ ப்ரவேச வைராக்ய பூஜை பண்ணணும்‌! அப்புறம்‌, நீங்க 
விரும்பின அந்தப்‌ பெண்ணோட புருஷன்‌ உடம்பிலே புகுந்து, உங்க விருப்‌ பத்தை நிறைவேத்திக 
கலாம்‌. பரகாயப்‌ பிரவேசத்தில்‌ ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு, தற்காலிகமாக வேறொரு 
உடம்பில்‌ கொஞ்ச நேரம்‌ அல்லது கொஞ்ச நாள்‌ புகுந்து இருக்கிறது. இன்னொண்ணு, உங்க 
இப்போதைய உடலை நீங்கி, நிரந்தரமாய்‌ வேறொரு உடம்பில்‌ குடி போயிடறது. இந்த 
ரெண்டாவது வகையில, நீங்க உங்க பழைய நிலைக்குத்‌ திரும்ப முடியாது. உங்க உடல்‌ ஆவி 
போய்‌ விட்ட சடலமாக விடும்‌.” 


மருதநாயகம்‌ குபீ ரென்று எழுந்து, உரக்கக்‌ கூவினார்‌... “ஐயோ! அதெல்லாம்‌ வேண்டாங்க! ஒரே 
ஒரு நாள்‌ மட்டும்‌ போதும்‌. இத்தனை சொத்து, சுகம்‌, குடும்பம்‌, வாழ்வு இதையெல்லாம்‌ 
விட்டுட்டு, சாதாரண தியேட்டர்‌ மேனேஜராகக காலம்‌ தள்ள நான்‌ தயாரில்லை!” 
““பதற்றப்படாதீங்க! விவரமாகச்‌ சொல்லணும்னுதான்‌ அதைச்‌ சொன்னேன்‌. நீங்க 
கவலைப்படாம போய்‌, அந்தப்‌ பெண்மணியோட புருஷன்‌ காலடி மண்ணை மட்டும்‌ 
கொண்டாங்க. மிச்சத்தை நான்‌ பார்த்துக்கறேன்‌” என்று சொன்னபடி, மீண்டும்‌ கண்களை அரை 
நிமிடம்‌ மூடி, தன்‌ இடக்‌ காது மடலை விரல்களால்‌ மெல்ல இழுத்துவிட்டுக்கொண்டார்‌ 
சங்குண்ணி. 


மறுநாளே, சந்தோஷின்‌ காலடி மண்ணை எப்படியோ சேகரித்து, மீண்டும்‌ பதீதேரி வந்து 
சங்குண்ணியிடம்‌ சேர்ப்பித்தார்‌ மருதநாயகம்‌. 


“ இன்னியிலேர்ந்து நாப்பத்‌ தெட்டாவது நாள்‌ நெறைஞ்ச அமாவாசை! சரியா ராத்திரி பந்தரண்டு 
மணிக்குப்‌ பரகாயப்‌ பிரவேசம்‌ நடக்கும்‌. போய்‌ வாங்க!” என்று விடை கொடுத்தார்‌ சங்குண்ணி. 


நாற்பத்தேழு நாட்கள்‌ பறந்தன. நாற்பத்தெட்டாவது நாள்‌ காலையில்‌, சங்குண்ணி வீட்டின்‌ முன்‌ 
மாநீதிரீகர 


௦௦ 


சிறு கூட்டம்‌. உதவியாளன்‌ ஒருவன்‌ வருத்தத்தோடு சொல்லிக்கொண்டு இருந்தான்‌... 
நேத்து வரைக்கும்‌ நல்லாதான்‌ இருந்தார்‌. காலையில்‌ பார்த்தா பிராணன்‌ போயிருக்கு.” 


அதே சமயம்‌... மருதநாயகத்தின்‌ வீட்டில்‌ அவரது கார்‌ நுழைந்தது. டிரைவர்‌ பவ்யமாகக கார்‌ 
கதவைத்‌ திறந்ததும்‌, பின்‌ சீட்டில்‌ இருந்து இறங்கிய தன்‌ எஜமானரைப்‌ பார்த்து அவர்‌ வீட்டு நாய்‌ 
வாலை ஆட்டுவதற்குப்‌ பதிலாக ஆகீரோஷமாகக குரைத்தது. மருதநாயகத்தின்‌ மனைவி கல்பனா 
ஆவலுடன்‌ அவரை வரவேற்றாள்‌. கண்களை அரை நிமிடம்‌ மூடி, தன்‌ இடக்‌ காது மடலை 
விரல்களால்‌ மெல்ல இழுத்துவிட்டபடியே வீட்டுக்குள்‌ நுழைந்தார்‌ மருதநாயகம்‌. 


கொங்குதேர்‌ வாழ்க்கை 


நாஞ்சில்நாடன்‌ 


லைன்‌ வீடுகள்‌ என்று சொல்வார்கள்‌ இங்கு. ஒருவேளை சென்னையின்‌ ஸ்டோர்‌ வீடுகள்‌ 
இப்படித்தான்‌ இருக்குமோ தெரியவில்லை. முதலில்‌ நீங்கள்‌ நாற்பது அடி அகலமும்‌ அறுபதடி 
நீளமும்‌ கொண்ட காலிப்‌ புரை இடம்‌ ஒன்றை நினைவில்‌ கொண்டுவரலாம்‌. அதாவது, ஒரு 
கிரவுண்ட்‌ அல்லது ஐநதேகால்‌ சென்ட்‌. தெருவில்‌ இருந்து மனையின்‌ அகலப்‌ பக்கத்தின்‌ நடுவில்‌ 
முன்‌ வாசல்‌. தொடர்ந்து ஐந்து அடி அகலத்தில்‌ பொதுவான நடைபாதை. அதுவே புழங்குமிடம்‌ 
மொத்த லைனுக்கும்‌. நடக்க, தண்ணீர்‌ கோர, சைக்கிள்‌ அல்லது டி.வி.எஸ்‌. 50 நிறுத்த, ஓடை 
தள்ளும்‌ கம்பு சாத்த, சீமாறு வைக்க... நடைபாதையின்‌ இருபுற மும்‌ லைன்‌ வீடுகள்‌. பக்கத்துக்கு 
ஐந்து அல்லது ஆறு. வீட்டுக்காரனின்‌ மனோ தர்மத்துக்கும்‌ மன விசாலத்துக்கும்‌ தகுந்த படி. 
நடைபாதையில்‌ இருந்து ஒரேயரு படி ஏறினால்‌, நீங்கள்‌ ஒரு லைன்‌ வீட்டுக்குள்‌ ஏறிவிடலாம்‌. 





எடுத்துக்காட்டாக, பக்கத்துக்கு ஐந்து என மொத்தம்‌ லைனுக்குள்‌ பத்து வீடுகள்‌ என 
வைத்துக்கொண்டால்‌, முன்‌ வாசல்‌ கடந்து நுழைந்தவுடன்‌, நல்ல தண்ணீர்த்‌ தொட்டி ஒன்றும்‌ 
உப்புத்‌ தண்ணீர்‌ தொட்டி ஒன்றும்‌ சம தளத்துக்குக்‌ கீழே இருக்கும்‌. அதை சம்ப்‌ என்றும்‌ 
சொல்வார்கள்‌. தெற்குப்‌ பார்த்த வாசல்‌ என்று கொண்டால்‌, நுழைந்தவுடன்‌ இடது கைப்பக்கம்‌ 





தண்ணீர்த்‌ தொட்டி என்றால்‌, தொடர்ந்து பொதுச்‌ சுவர்‌ வைத்து ஐந்து வீடுகள்‌. நடைபாதையைப்‌ 
பார்த்து ஒரு கதவும்‌ சன்னலும்‌. வேறு சன்னல்கள்‌ கிடை யாது. வலது கைப்‌ பக்கம்‌ கோடியில்‌ 
இரண்டு கக்கூஸ்‌, இரண்டு *குளிமுறி. மொத்த லைனுக்கும்‌ மோட்டுக்‌ கூரை போலக்‌ கிடையாது. 
அடுத்த மனையில்‌ வாரி வெள்ளம்‌ விழக கூடாது, சன்னல்‌ திறக்கக்‌ கூடாது என்ப தால்‌, நடை 
பாதையை நோக்கிச்‌ சாய்ந்த கூரைகள்‌. வானத்தை நோக்கியபடி மூடிய நாற்பதுக்கு அறுபது கதவு 
பாதிக்குப்‌ பாதி யாக உள்நோக்கித திறந்தது போல்‌. கிட்டத்தட்ட பொரு ளாகிறதா? இங்கொரு 
வரைபடம்‌ போட்டுக்‌ காட்ட எனக்கு ஆசை தான்‌. பொம்மை போடுவதைவிட அது 
உகந்ததுதான்‌. எனினும்‌ சாத்தியமில்லை என்‌ பார்கள்‌. பொம்மைக்கு மாற்றுச்‌ சொல்ல இயலுமா? 


லைன்‌ வீடு எனில்‌ முதலில்‌ பத்துக்குப்‌ பத்தில்‌ ஓர்‌ முறி. பத்துக்குப்‌ பத்து எனும்போது இடைச்‌ 
சுவர்களின்‌ கனம்‌ முக்காலடி வீதம்‌ நீள வாக்கிலும்‌ அகலவாக்கிலும்‌ கழித்துக்கொள்ள வேண்டும்‌. 
அதுவே வரவேற்பறை, ஹால்‌, டைனிங்‌, படுக்கை, பூஜை, விருந்தினர்‌, ஓய்வு அறைகள்‌. 
எப்பெயரிலும்‌ அழைக்கலாம்‌. எந்தப்‌ பெயரிட்டு அழைத்தாலும்‌, இறைவன்‌ ஏகன்தானே! 


அடுத்தது பத்துக்கு ஏழில்‌. வீட்டின்‌ ஒரு மூலையில்‌ சமையலறை யும்‌ அதில்‌ இன்னொரு 
மூலையில்‌ *மோரி, அல்லது அங்ஙணம்‌! நப்போல்‌ வளை. அதில்‌ பாத்திரங்‌ களைப்‌ போட்டு 
கழுவலாம்‌. சுவரில்‌ தொங்கிய கண்ணாடி பார்த்து முகம்‌ வழிக்கலாம்‌. பல்‌ தேய்த்து, வாய்‌ 
கொப்பளித்து முகம்‌ கழுவலாம்‌. சாப்பிட்டுக்‌ கை கழுவலாம்‌. மீன்‌ முள்‌ தொண்டையில்‌ 
நின்றால்‌, காறிக்காறித்‌ துப்பலாம்‌. இரவு நேரங்களில்‌ ஒன்றுக்குப்‌ போகலாம்‌. உட்கார்ந்து துணி 
அலசலாம்‌. 


சமையல்‌ மேடைக்கும்‌ அங்ஙணத்‌ துக்கும்‌ நடுவில்‌ ஒரு சிமென்ட்‌ தொட்டி, மூடியுடன்‌. அல்லது 
செல்வாக்குடைய குடித்தனக்காரர்‌ எனில்‌ டிரம்‌. பக்கத்தில்‌ குடிதண்ணீர்‌ நிறைந்த பித்தளை 
அல்லது செம்பு அல்லது கறுக்காத இரும்பு அண்டாக்கள்‌. பிளாஸ்டிக்‌ குடங்கள்‌, பிளாஸ்டிக்‌ 
பக்கெட்‌, அலுமினிய வாளி, கக்கூஸுக்குத்‌ தண்ணீர்‌ கொண்டு போகும்‌ சின்ன வாளி. வெநீநீர்‌ 
போட அலுமினியக குண்டான்‌. அடுப்புக்குப்‌ பக்கவாட்டில்‌ சற்று உயரமாக ஒரு ஸ்டாண்ட்‌. 





அதில்‌ தட்டுகள்‌, கரண்டிகள்‌, டம்ளர்கள்‌, கண்ணங்‌ கள்‌, சின்ன டப்பாக்கள்‌, பாட்டில்கள்‌. 
சுவரோடு சேர்ந்து ஒரு ஷெல்‌ஃப்‌. அதில்‌ மல்லி, மிளகாய்‌, மஞ்சள்‌ பொடி, சீரகம்‌, கடுகு, உப்பு, 
குருமிளகு, உளுந்தப்‌ பருப்பு, துவரம்‌ பருப்பு, அரிசி, சீனி, தேத்தூள்‌, கோதுமை மாவு... 


அடுப்பு மேடைக்குக்‌ கீழே வெங்காயம்‌, உருளைக்‌ கிழங்கு, பூண்டு கிடக்கும்‌ கூடை, காய்கறிக்‌ 
கூடை, அரிவாள்மணை, *திருவலைக்குத்தி, முறம்‌ எனும்‌ சுளவு. பிரம்புக்‌ கூடை, குக்கர்‌, மிக்ஸி, 
சமையல்‌ பாத்திரங்கள்‌, இட்லிக்‌ குட்டுவம்‌, உட்காரும்‌ மணை. 


முன்னறையில்‌ ஒற்றைக்‌ கட்டில்‌, சிறிய மேசை, அதன்‌ மேல்‌ டி.வி. அல்லது டேப்‌ அல்லது 
டிரான்சிஸ்டர்‌. கட்டிலின்‌ கீழே சுருட்டிய படுக்கை, இடுப்பளவு அல்லது முக்கால்‌ சைஸ்‌ பீரோ... 


கணவன்‌, மனைவி, இரண்டு குழநீதை கள்‌ எனும்‌ எண்ணத்துக்கு உள்ளே இருநீதால்‌ மட்டுமே 
வாடகைக்குக்‌ கிடைக்கும்‌. இரண்டு குழந்தைகளுக்கு மேலே இருந்தால்‌ வீடு கொடுப்பதில்லை 
என்பதில்‌ அரசாங்கத்தைவிடக கெடு பிடியாக இருந்தனர்‌ வீட்டுக்‌ காரர்கள்‌. வாடகைக்கு வரும்‌ 
போது குடிவருவோரின்‌ மொத்த எண்ணிக்கை நாலுக்குள்தான்‌ என்றாலும்‌, உத்தேசமாக இரண்டு 
அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள்‌ இறந்துபோகலாம்‌ என்று எண்ணத்தக்க வயதான பெற்றோர்‌ 
இருநீதாலும்‌ லைன்‌ வீடுகள்‌ வாடகைக்குத்‌ தரப்பட மாட்டா. 


இதற்குள்‌ எப்படி ஐயா நான்கு பேர்‌ போக்குவரத்து நெரிசல்‌ இல்லாமல்‌ வாழ முடியும்‌ என்ற 
வினா கிளைத்துப்‌ பெருகுகிற வாசக அன்பர்கள்‌ ஒன்றை மனதில்‌ கொள்ள வேண்டும்‌. மும்பை 
தாராவியில்‌, கோவன்டியில்‌, சுன்னா பட்டியில்‌, மான்கூர்டில்‌, கோலிவாடா வில்‌ இந்த லைன்‌ 
வீட்டை மூன்றாகப்‌ பிரித்து வீட்டுக்கு எட்டுப்‌ பேர்‌ ஆணும்‌ பெண்ணுமாய்‌, குழந்தையும்‌ முதிய 
வருமாய்‌, தாயும்‌ பிள்ளையுமாய்‌ பிழைத்து வாழ்வார்கள்‌. மனசிருந்தால்‌ புளியிலையில்கூட 
மூன்று பேர்‌ புரண்டு படுக்கலாம்‌. 


பெரிய பூட்ஸ்‌ ஒன்றினுள்‌ குடித்‌ தனம்‌ நடத்திய கதை ஒன்று நம்மிடம்‌ ஏற்கெனவே உண்டு. 
உடம்பாடு இலாதார்‌ வாழ்க்கைதான்‌ குடங்களுள்‌ பாம்பொடு உறைநதற்று! 


லைன்‌ வீட்டுக்காரர்கள்‌ என்னதான்‌ முன்னூற்று அறுபத்தாறு பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ 
துணைப்‌ பிரிவுகளும்‌ பிற்சேர்க்கைகளும்‌ கொண்ட வாடகைக்‌ குடியுரிமைச்‌ சட்டங்கள்‌ 
செய்தாலும்‌, உச்சநீதி மன்றத்தின்‌ துணைகொண்டு தம்பதியர்‌ புணர்ந தனர்‌, கர்ப்பமுற்றாள்‌, 
குழநதை ஈன்றாள்‌, பிறந்த நாள்‌ கொண்டாடினர்‌, நோயுற்றனர்‌, நோய்‌ நீங்கினர்‌, மரண முற்றனர்‌, 
விருந்தினர்‌ வந்தனர்‌, பெண்‌ குழநதைகள்‌ சமைநீதன, லைனுக்குள்‌ சண்டை இட்டனர்‌, சமாதானம்‌ 





ஆயினர்‌, தக்காளியும்‌ தோசை மாவும்‌ கடன்‌ கொடுத்தனர்‌, கிண்ணத்தில்‌ மீன்‌ குழம்பு விநியோகம்‌ 


ஆனது, பிள்ளைத்‌ தாய்ச்சிக்கு கஷாயம்‌ செய்து கிண்ணத்தின்‌ மேல்‌ கிண்ணம்‌ வைத்து மூடிக்‌ 
கொடுத்தனர்‌. எல்லாம்‌ இன்ப மயம்‌. 


நான்‌ குடியிருக்கும்‌ வீட்டின்‌ எதிர்‌ முகத்‌ திலும்‌ பக்கவாடுகளிலும்‌ ஏழெட்டு லைன்கள்‌ இருந்தன. 
நான்‌ இருப்பதும்‌ ஏகதேச உருவக மாக லைன்‌ வீடுதான்‌. எனினும்‌ முதல்‌ மாடியில்‌ தனிப்‌ பங்கு. 
எழுத, படிக்க, பாட்டுக்‌ கேட்க, உறங்க, உரையாட மன மில்லாதபோது வெளி வராந்தாவில்‌ 
போய்‌ நிற்பேன்‌. சட்டைகூடப்‌ போடாமல்‌, மன்னர்கள்‌ உப்பரிகையில்‌ நின்று குடிபடைகளைப்‌ 





பார்வை இடும்‌ தோரணையில்‌. எழுத்தாளன்‌ என்பதால்‌ அக்கம்பக்கத்தில்‌ யாரோடும்‌ உரையாடும்‌ 
வழக்கம்‌ இல்லை. இந்த பதினான்கு ஆண்டு லைன்‌ வாசத்தில்‌ சிலர்‌ மட்டும்‌ அபூர்வமாக எனது 
மோனோலிசா புன்னகை பெற்ற பாக்கியவான்கள்‌. 


முதல்‌ மாடி வராந்தாவில்‌ நின்று வேடிக்கை பார்ப்பவனை எந்தக்‌ கதாபாத்திரமும்‌ 
பொருட்படுத்துவது மில்லை. வேடிக்கை பார்ப்பேன்‌ என்று நான்‌ சொல்வதை எனது மனைசாட்சி 
வாய்‌ பார்ப்பேன்‌ என்று சொல்வாள்‌. வேடிக்கை பார்ப்பதற்கு குறிப்பாக எந்த சுவாரசியமும்‌ 
இன்றி பொழுது போகாமல்‌ நின்று பொதுவாகப்‌ பார்ப்பது என்று அகராதிகள்‌ கூறும்‌. வாய்‌ 
பார்ப்பது என்பது “வாய்‌ நோக்கி” எனும்‌ மலையாள வேர்ச்சொல்லில்‌ இருந்து திளைப்பது. 
இச்சையுடன்‌ *அலவலாதித்தனத்துடன்‌, குறிப்பாகப்‌ பெண்களை மட்டும்‌ பார்ப்பது என்று 
பொருள்‌. இருக்கலாம்‌, இல்லாமலும்‌ இருக்கலாம்‌. 


ஏழைக்கேத்த எள்ளுருண்டையாக பக்கத்தில்‌ கல்யாண மண்டபம்‌ ஒன்றுண்டு. நான குடியிருக்கும்‌ 
வீட்டின்‌ மொட்டை மாடியில்‌ நின்றால்‌ கெட்டிமேளம்‌ சத்தம்‌ கேட்கும்‌. காற்று 
தென்கிழக்கிலிருந்து வீசினால்‌ ஆக்குப்‌ புரையிலிருந்து வரும்‌ குருமா வாசனை யும்‌, சமயங்களில்‌ 
மலிநீத நாட்களில்‌ மல்லிகைப்‌ பூ வாசனையும்‌. 


நேரங்கெட்ட நேரங்களில்‌ பிண ஊர்வலங்கள்‌ போகும்‌. கிருஷ்ணா புரம்‌ மேட்டுச்‌ சுடுகாடும்‌ 
இடுகாடும்‌, கால்‌ நடக்கும்‌ தூரம்தான்‌. இரவு பதினோரு மணி முதல்‌ காலை மூன்று மணி வரை 
இங்கெல்லாம்‌ காடு அடைப்பு... அடைய்பு என்பது கேட்‌ சாத்துவதல்ல. எங்களூரில்‌ சூரிய 
அஸ்தமனம்‌ ஆகிவிட்டால்‌, மறுநாள்‌ சூரியோதயம்‌ வரை பிணம்‌ எடுப்பதில்லை. 





பிணந தூக்கிப்‌ போம்போது உதிரிப்‌ பூக்களும்‌, பொரியும்‌, சில்லறைக்‌ காசுகளும்‌ வீசிக்கொண்டு 
போவார்கள்‌. சனிக்‌ கிழமைகள்‌ எனில்‌ தலை£ழாகத்‌ தொங்கிக்கொண்டு உயிருள்ள “சிக்கன்‌ 





அறுபத்தைந்து” ஒன்று போகும்‌... என்ன நடக்கிறதென்று தெரியாமல்‌, பாடையில்‌ கட்டப்பட்டு 
தெய்வத்தா லும்‌ ஆகாது, முயற்சியும்‌ மெய்வருத்தக்‌ கூலி தராது எனும்‌ அறிவில்லாமல்‌. 


அவ்விதம்‌ பிணம்‌ போனதொரு நாளில்‌, ஆரம்பப்‌ பள்ளியில்‌ இருந்து திரும்பிய என்‌ மகன்‌ கை 
நிறையச்‌ சில்லறை களோடு வந்தான்‌. “ரோட்ல நெறய சில்லறை களைஞ்சு கெடச்சு' என்று 
உற்சாகமாகக்‌ கூவியபடி. 


தெருமுனையில்‌ இருக்கும்‌ பிள்ளையார்‌ கோயிலில்‌ இருந்து கல்யாண மண்டபத்‌ துக்கு 
அதிகாலை களிலும்‌ முன்‌ மாலை களிலும்‌ மாப்பிள்ளை அழைத்துப்‌ போகும்‌; மண்டபத்தில்‌ 
பூப்புப்‌ புனித நீராட்டு விழாகீ கள்‌ எனில்‌, சீர்‌ எடுததுப்போவார்கள்‌. சுவிசேஷ எழுப்புதல்‌ 
கூட்டங்கள்‌ நடக்கும்‌. சில சமயம்‌ தொடர்ந்து ஐந்தாறு நாட்கள்‌. ஆங்கிலத்திலும்‌, மொழி 
பெயர்த்த தமிழிலும்‌ இறை வனைக்‌ கர்ஜித்து எழுப்பிக்‌ கொண்டிருப்பார்கள்‌. அல்லது, 
பெருங்குரலில்‌ இந்து சமய சொற்பொழி வாற்றிக்கொண்டு இருப்பார்கள்‌. அவனை எழுப்பீரோ? 
அவன்தான்‌ ஊமையோ, அன்றிச்‌ செவிடோ? அனந்தலோ? ஏமப்‌ பெருந்துயில்‌ 
மநீதிரப்பட்டானோ? 


அரவான்‌ பண்டிகைக்‌ காலங்களில்‌ அம்மனுக்கு நோன்பு சாட்டப்பட்டி ருக்கும்போது குழுவாய்‌ 
நின்றும்‌ சுவடு வைத்தும்‌, பறை அடிக்கும்போது லயமுண்ட கால்கள்‌ தன்னுணர்வின்றித்‌ 
தாளமிட, கை கட்டி நின்று பார்க்கலாம்‌. 


நம்‌ வாழ்வில்‌ காணா சமத்துவம்‌ உலாவும்‌ இடங்கள்‌ லைன்‌ வீடுகள்‌. லைனில்‌ மலையாளி கள்‌, 
தெலுங்கர்கள்‌, கன்னடர்கள்‌, அவர்‌ களுக்குள்‌ கிறித்துவர்‌, இஸ்லாமியர்‌, சர்வ சாதி இந்துக்கள்‌ 
இருப்பார்கள்‌. வீட்டு உரிமையாளர்கள்‌ கொங்கு வேளாளக்‌ கவுண்டர்கள்‌, நாயக்‌ கர்கள்‌, 
தேவர்கள்‌, தென்னாட்டு நாடார்‌ கள்‌. ஆனாலும்‌, மத இனப்‌ பாகுபாடுகள்‌ அறியப்படுவதில்லை. 
வாடகைகூட அவரவர்‌ தோதுப்‌ போல, முதல்‌ தேதி முதல்‌ இருபத்தொன்பதாம்‌ தேதி வரை 
தரலாம்‌. இரண்டு மாதங்களுக்கு மேல்‌ பாக்கி என்றால்தான்‌ பனிப்போர்‌, பயங்கரவாதம்‌- கரன்ட்‌, 
தண்ணீர்‌ நிறுத்தம்‌, எரியும்‌ அடுப்பில்‌ தண்ணீர்‌ ஊற்றுதல்‌, உறங்கி விழிக்கு முன்‌ ஆட்களை 
உள்ளே வைத்து வெளிக்‌ கதவைப்‌ பூட்டுதல்‌, கேளவொண்ணா சொற்பிரயோகம்‌, பிற குடியினர்‌ 
பேச்சுவார்த்தைகளை முறித்துக்‌ கொள்ள நிர்ப்பந்திப்பது என எத்தனை ஆயுதங்கள்‌ இல்லை? 
வீட்டு உரிமை யாளரும்‌ லைன்‌ வீடுகளில்‌ ஒன்றில்‌ குடியிருக்க நேர்வதுண்டு. சில சமயம்‌ அது 
தவப்‌ பயன்‌. பல சமயங்களில்‌ அது இடர்‌. 


நிரந்தரமான வீடு தேடலில்‌ இருப்‌ பார்கள்‌ போலும்‌ நகரத்து மக்கள்‌. முன்‌ இரவுகளில்‌ 
ஏகதேசமாய்‌ ஒரு கைவண்டியில்‌ அல்லது காங்கேயம்‌ காளை கட்டிய ஒற்றைக்‌ காளை வண்டியில்‌ 
வந்திறங்கும்‌ சமான்கள்‌. ஏகதேசமாய்‌ ஒரு கைவண்டியில்‌ ஏற்றியும்‌ போவார்கள்‌, வீட்டுச்‌ சாமான்‌ 
களை. பிரிதொரு நாள்‌ பக்கத்துத்‌ தெருவில்‌ பகல்‌ பத்து மணிக்குப்‌ பல்‌ தேய்த்தவாறு, பேஸ்ட்‌ சாறு 
வழிய, ““நல்லாருக்கீங்களா?”” என்பார்கள்‌. மாற்றி மாறறி ஐந்தாறு தெருக்களுக்குள்‌ 
இருபத்தைந்து ஆண்டுகளைச்‌ செலுத்தியவர்களும்‌ உண்டு. 


எல்லாம்‌ அக்கரைக்கு இக்கரை பச்சை. அலகிலா விளையாட்டுடைய வாழ்க்கை. 


மழலை பேசிக்கொண்டு ஐஸ்‌ கட்டி கேட்க வரும்‌ ரோஸி, சமைந்த குமரியாகி விட்டாள்‌. 
உறைக்குத தயிர்‌ கேட்டு வந்த சிறுமி சஃபீனாவின்‌ மகளுக்கு இன்று ஒன்றரை வயதாகிறது. எதிர்‌ 
லைனில்‌ இருந்து கை காட்டுகிறது. நான்‌ குடிவந்த பிறகு பக்கத்து லைனில்‌ நான்கு வயசாளிகளின்‌ 
மரணமும்‌ ஒரு அகால மரணமும்‌ நடந்து விட்டன. பிரைமரியில்‌ வாசித்துக்‌ கொண்டிருந்தவள்‌ 





பெங்களூருக்கு வேலைக்குப்‌ போய்விட்டாள்‌. அடுத்தவன்‌ பெண்‌ டாட்டியைக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
ஓடிப்‌ போதல்‌, பருவத்தின்‌ உடன்போக்கு பற்றிய தகவல்கள்‌ தவிர்க்கப்‌ படுகின்றன. 





சில சமயம்‌, குடி வந்து பன்னாட்கள்‌ சென்ற பிறகுதான்‌ புதிதாகக்‌ குடிவந்தவர்‌ போலும்‌ என்று 
சில முகங்கள்‌ அறிவிக்கும்‌. பால்காரர்‌, தச்சு வேலை செய்பவர்‌, எலெகட்ரீஷியன்‌, போட்டோ 
பிரேம்‌ செய்பவர்‌, பாய்‌ விற்பவர்‌, கைவண்டி யில்‌ செருப்பு வைத்து விற்பவர்‌, வசந்தா மில்‌ 
பிரிவில்‌ பீஃப்‌ பிரியாணி வண்டி நிறுத்துபவர்‌, தேங்காய்ப்‌ பால்‌, பருத்திப்‌ பால்‌, சுக்குக்‌ காபி, பழ 





வண்டி, வாழைப்பூ- வாழைத்‌ தண்டு, மரவள்ளி வியாபாரிகள்‌, நகரத்துக்‌ கனவான்களுக்குக 
காரோட்டுபவர்‌, பாத்திரம்‌ தேய்க்கும்‌, துணி துவைக்கும்‌, சமைக்கும்‌, குழந்தைகளைப்‌ 
பராமரிக்கும்‌, நோயாளிகளுக்குப்‌ பணிவிடை செய்யும்‌ ஆயாக்கள்‌... 


ஒரு நாள்‌ முன்னிரவு கடந்து, சாப்பாட்டுக்‌ கடை ஒதுங்கி, அன்றைய சீரியல்களின்‌ நாயக- 
நாயகிகள்‌ தம்‌ கடைசிச்‌ சொட்டு கண்ணீர்த்‌ துளிகளை எம்வீட்டு முன்னறையில்‌ சிந்திச்‌ 
சீரழிதீதுவிட்டு அரிதாரம்‌ கலைத்தபோது- கம்பீர மாக எழுந்தது மிகச்‌ சமீபத்தில்‌ இருந்து அந்த 
நாதசுர ஓசை. ஏதும்‌ மாப்பிள்ளை அழைப்பு சமாசார மாக இருக்கும்‌ என்றெண்ணிப்‌ 
பொருட்படுத்தத்‌ தலைப்படவில்லை. 


சற்று இடைவெளி விட்டு மறுபடியும்‌ நாதசுர ஓசை. தவில்‌ தட்டும்‌ ஓசை இல்லை. வேறு தோல்‌ 
வாத்தி யங்களோ, ஜால்ராவோ இல்லை. ஒற்றை நாதசுரம்‌ மட்டும்‌ எடுப்பான முழக்கமாக... 


“சக்கனி ராஜ மார்கமு துண்டக 
ஸநீதுல தூரநேவ ஓ மனஸா” 
ஓ மனமே! ராமனின்‌ பக்தி எனும்‌ ராஜவீதியை விட்டு வெறுக்கத்தக்க சந்துகளில்‌ நுழைவானேன்‌. 


தியாகய்யரின்‌ கரகரப்ரியா ராக கீர்த்தனை. துல்லியமான ஸ்வர சஞ்சாரங்களுடன்‌. இரண்டு வரி 
மட்டும்‌. சற்று இடைவெளி... மீண்டும்‌ சக்கனி ராஜமார்கமு. சாதாரணமாக பெண்‌ அல்லது 
மாப்பிள்ளை அழைப்புக்கு எமது தெருவில்‌ வாசித்துப்‌ போவோர்‌ நாதசுரத்தை வைத்துக்கொண்டு 
நூதனமாகக்‌ காதைச்‌ சொறிந்துவிட்டுப்‌ போவார்கள்‌. தவிலின்‌ இரண்டு தட்டுக்கள்‌ கேட்கும்‌. 
சாயம்‌ போய்க்‌ கிழிந்து நைந்த துணி போல்‌ ஏதோ ஒரு தீர்ததனையின்‌ முதலடி தெருவில்‌ 
அநாதையாகக கிடக்கும்‌. பிணத்துக்கு இறைக்கப்பட்ட உதிரிப்‌ பூக்கள்‌ போலக்‌ கேட்பாரற்று. 


இது அதுவல்ல. சங்கதி சுதீதமானதாக... 


ஆனால்‌, தொடர்ந்து மூச்சுப்பிடிக்க சிரமப்படுவதைப்‌ போலத்‌ தெரிந்தது. எழுந்து போய்த்‌ 
தெருவை எட்டிப்‌ பார்த்தேன்‌. எதிர்‌ வரிசையில்‌ வாசற்படித்‌ திண்டில்‌ உட்கார்ந்து கொண்டு 
வயசாளி ஒருவர்‌, காலையில்‌ உதிக்க இருக்கும்‌ சூரியனின்‌ திசை நோக்கி நாதசுரக்‌ குழலை 
உயரத்தி, முறையிடுவதைப்‌ போல வாசித்துக்‌ கொண்டிருந்தார்‌. நல்ல நிலவொளியும்‌, தேர்தல்‌ 
எதிர்பார்ப்பால்‌ மாநகராட்சி மஞ்சள்‌ விளக்கொளியும்‌. 


*கரண்டைக்கு மேல்‌ உயர்ந்திருந்த வேட்டி அரைக்கை பனியன்‌ போல, வயிற்றுப்‌ பக்கம்‌ பை 
வைத்துத்‌ தைக்கப்பட்ட காடாத்துணி சட்டை. கழுத்தில்‌ சிறு உருத்திராக்கங்கள்‌ கோத்த மாலை. 
ஸ்படிக மணிமாலை, பக்கத்தில்‌ வெள்ளி போல மினுங்கிய வெற்றிலைச்‌ செல்லம்‌. 


உறக்கம்‌ பிடிக்காதவர்கள்‌, உறக்கம்‌ கலைந்தவர்கள்‌, பக்கத்து கடைக்கார அண்ணாச்சிகள்‌ 
(அவர்கள்‌ இரவு பதினொன்றரைக்கு கடை அடைத்து காலை நாலரைக்குக்‌ கடை திறப்பவர்‌ கள்‌) 
எல்லோரும்‌ அவரவர்‌ லைன்‌ வாசல்களில்‌ இருந்து எட்டிப்‌ பார்த தார்கள்‌. பத்துப்‌ பதினைந்து 
பேர்‌. மறுபடியும்‌ மூச்சு வாங்கிக்கொண்டு “சக்கனி ராஜ மார்கமு” முதல்‌ இரண்டு வரிகள்‌. சற்று 
இளைப்பாறல்‌, மீண்டும்‌ நாதசுரம்‌... 


எதிர்த்த லைனில்‌ சமீபத்தில்‌ கணவனும்‌ மனைவியுமாகக குடிவந்த வயசாளிகள்‌. பக்கத்துத்‌ 
தெருவில்‌ வேறேதும்‌ லைனில்‌ மகனோ மகளோ இருப்பார்கள்‌ போலும்‌. கூட வைத்துக்‌ கொள்ள 
வசதிப்படாத காரணங்கள்‌ இருக்கும்‌. உறுப்பினர்‌ எண்ணிக்கை நான்கைக்‌ கடந்த காரணமாகவும்‌ 
இருக்கலாம்‌. முதுமையின்‌ சுமை கூனலாகவும்‌ வாதமாகவும்‌ செவியின்‌ சேதமாகவும்‌ 
கனத்துக்கொண்டு இருந்தது. பல சமயம்‌ மகள்தான்‌ வநது, வீடு தூத்து வாரி, துவைத்துக்‌ 
கொடுத்து, சமைத்தும்‌ வைத்துவிட்டுப்‌ போவாள்‌. சில சமயம்‌ தெரு முனையில்‌ இருந்த கொங்கு 
மெஸ்ஸில்‌ நான்கு இட்லிகள்‌ தின்றுவிட்டு வீட்டுக்காரிக்கும்‌ நான்கு இட்லிகள்‌ பொட்டலம்‌ 
வாங்கிப்‌ போவார்‌. சில சமயம்‌ கையில்‌ இரண்டு பொட்டலம்‌ லெமன்‌ ரைஸ்‌ இருக்கும்‌. 
எலுமிச்சைச்‌ சோறு என்று சொன்னால்‌, நாக்கு அழுகிப்போகும்‌ நமக்கு. 


நான்‌ அலுவலகம்‌ போய்க்கொண்டி ருந்த நாட்களில்‌, லைன்‌ வீட்டு வெளி முகப்பில்‌, இரு பக்கத்‌ 
திண்டுகளிலும்‌ அமர்ந்து வேடிக்கை பார்த்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. முன்னிரவில்‌ திரும்பி 
வரும்போதும்‌ நான்‌ பார்த்துக்கொண்டு வேக மாகப்‌ போய்விடுவேன்‌. 


முதுமை எப்போதுமே அச்சுறுத்துவது. ஆசைப்‌ பட்டு அவனவன்‌ கட்டிய மூட்டை. 
அவனவன்தான்‌ சுமந்து திரிய வேண்டும்‌. 


நான்‌ சிநதுபாத எனில்‌, முதுமை முதுகில்‌ ஏறி உட்கார்நது அடம்‌ பிடிக்கும்‌ கிழவன்‌ இறங்கவே 
மாட்டான்‌. சுமந்துதான்‌ நடக்க வேண்டும்‌. 


வீட்டுக்குள்‌ கால்‌ சறுக்கி விழுந்த கிழவி மருத்துவமனை போய்த்‌ திரும்பி இரண்டு நாட்களே 
உயிர்‌ வாழ்ந்தாள்‌. பாலும்‌ முடிந்து, நேற்று கருப்பும்‌ முடிந்திருந்தது. பிரிவெனும்‌ கொடுங்‌ காற்று 
அலைக்கழித்துக்கொண்டு இருந்தது பெரியவரை. தனிமை புகையேற்றப்பட்டு அரவப்‌ 
புடைபோல மூச்சு முட்டச்‌ செய்திருக்கலாம்‌. 


ஆனகாலத்தில்‌ மங்கல வீடுகளிலும்‌ பட்டீஸ்வரர்‌, புற்றிடங்கொண்ட ஈசன்‌, ஈச்சனாரி விநாயகன்‌, 
மருதமலை முருகன்‌, அனுபாவி சுப்ரமணியன்‌, குருநதமலைக்‌ குமரன்‌, உலகளந்த பெருமான்‌, 
காரமடை ரங்கநாதன்‌, வெள்ளியங்கிரி அடிவாரத்துப்‌ பூண்டி பிரான்‌, திருமுருகன்‌ பூண்டி, 
செஞ்சேரிமலை சநநிதிகளிலும்‌ ஊதினதி ஓய்நது போயிருக்கலாம்‌. 


அடுத்த தெருவிலிருந்து அவசரமாக ஓடிவந்த மகள்‌ நாதசுரத்தைப்‌ பிடுங்கிக்கொண்டு போய்‌ 
உள்ளே வைத்தாள்‌. பார்த்துக்கொண்டு நின்ற வர்களிடம்‌ சிரிப்பாணி பெருவெள்ளமாய்‌ 
பொங்கியது. பெரியவர்‌ வீட்டுக்குள்‌ லம்பி லம்பி நடந்து போய்‌ மீண்டும்‌ நாத சுரத்தை எடுத்து 
வந்தார்‌. மிகுந்த லயத துடன்‌, “சக்கனி ராஜ மார்கமு...” இரண்டு வரிகள்‌. 





ட்‌ 2: 


“காலம்பற வாசிக்க லாம்‌ வா... எல்லாரும்‌ ஓறங்காண்டாமா...” 


மகளுடன்‌ ஒரு இழுபறி. 
நாதசுரத்தைத்‌ தராதபோது சீவாளியைப்‌ பிடுங்கி வைத்துக்கொண்டாள்‌. 


பெரியவர்‌ கரகரத்த குரலில்‌ ஏதோ இரைந்தார்‌, அதட்டினார்‌, சத்தம்‌ போட்டார்‌. “ஒருக்க 
வாசிச்சுட்டுத்‌ தநீதிரணும்‌”” என்று சொல்லி, சீவாளியை எறியாத குறையாக வீசினாள்‌. 


பெரியவர்‌ சீவாளியைப்‌ பொருத்தி, ““பீ..பீ...”” என்று ஓசையும்‌ சுரமும்‌ பார்த்து, மறுபடியும்‌ 
இரண்டு வரிகள்‌, ““சக்கனி ராஜ மார்கமு...”” 


ஒற்றை நாயனத்தின்‌ குரல்‌ லயம்‌ பிசகாமல்‌ ஓங்கி ஒலிப்பதும்‌, மூச்சு வாங்குவதும்‌, மீண்டும்‌ 
வாசிப்பதும்‌... 


அக்கம்பக்கத்தில்‌ விழித்து வேடிக்கை பார்த்தவர்கள்‌ தமக்குள்‌ சிரிப்பாகவும்‌ இளக்காரமாகவும்‌ 
குதூகலமாகவும்‌ உரையாடிக்கொண்டு இருந்தார்கள்‌. 


எனக்கு அவமானமாக இருநீதது.அழுகையமுகையாக வந்தது. 


“தெலிய லேரு ராம பக்தி மார்கமுனு' எனும்‌ தேநுக ராக தியாகய்யர்‌ ீர்ததனை 
சம்பநீதமில்லாமல்‌ ஞாபகம்‌ வநீதது. 


“காலையிலெழுந்து நீராடி, விபூதியணிநது, ஜபம்‌ செய்வது போல்‌ விரல்களை எண்ணி, 
நல்லவர்களைப்‌ போல்‌ நடித்து, பணம்‌ சேர்ப்பதில்‌ ஆசை கொண்டு, இங்குமங்கும்‌ திரிந்து, கனவு 
காண்கிறார்களே தவிர, இந்த ஜனங்கள்‌...தியாகராஜனால்‌ வணங்கப்‌ பட்ட ஸ்ரீராமனே, 
உன்னிடத்தில்‌ பக்தி என்ற சன்மார்க்கத்தைத்‌ தெரிந்து கொள்ளவில்லையே!” 





பிடுங்காத குறையாக நாதசுரம்‌ பறிபோயிற்று. வாசற்படி திண்டில்‌ லயத்தை, தாளத்தைத்‌ 
தொலைத்தவர்‌ போல்‌, இசை ஞான ரூபத்தைக்‌ களைந்தவர்‌ போல்‌, சுரத்தை பணயம்‌ வைத்துத்‌ 


திருப்ப முடியாதவர்‌ போல, நெடு நேரம்‌ தலைகுனிந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தார்‌. 
இனிமேல்‌ பழமோ, சிகரெட்டோ, பாக்குத்தராளோ விற்காது என சுவாரசியம்‌ குன்றிப்போன 
அண்ணாச்சிகள்‌ கடை அடைக்க முற்பட்டனர்‌. லைன்‌ வீட்டுக்காரர்கள்‌ படுக்கப்‌ போனார்கள்‌. 
அவர்களுக்கு இருக்கிறது காலையில்‌ பாடுகள்‌. 


நிலவுக்குத்‌ துணையாக சற்று நேரம்‌ மாடி வராந்தாவில்‌ நின்றுகொண்டு இருந்தேன்‌. 
பிறகென்ன? இன்று வரை மறுபடியும்‌ அந்தக்‌ கிழவரின்‌ நாதசுர ஓசை கேட்கவே இல்லை. 


கடைக்கே வைத்துவிட்டார்களோ! காணாமற்‌ போக்கிவிட்டார்களோ? விறகாகதீதான்‌ 


போயிற்றோ? 


பெரியவர்‌ இன்னும்‌ பகற்பொழுது களில்‌ ஒரு காலைக்‌ கிநீதிக்‌ கந்தி நடந்துகொண்டு இருக்கிறார்‌. 
நாதசுரத்‌ தைப்‌ போல அவருக்கும்‌ க்ஷ்ண தசைதான்‌ போலிருக்கிறது. 


* குளியலறை 
சமையலறை மூலையில்‌ தண்ணீர்‌ புழங்கும்‌ சிறு பள்ளம்‌ 
* தேங்காய்‌ துருவி 


* போக்கிரித்தனம்‌ 











* கணுக்கால்‌ பகுதி 


சிக்கல்‌ 


கே.பி.ஜனார்த்தனன்‌ 


வா ழ்க்கையில்‌ ரொம்ப அடிபட்டு முன்னுக்கு வந்தவர்‌ சுகந்தன்‌ மாமா. எந்த ஒரு பிரச்னைக்கும்‌ 
அவரிடம்‌ தீர்வு இருக்கும்‌. குழப்பம்‌ மிகும்‌ நேரங்களில்‌ நான்‌ தேடி ஓடுவது சுகந்தன்‌ மாமா 
வீட்டுக்குதான்‌. 


அன்றைக்கும்‌ போயிருந்தேன்‌. ஒரு நூல்கண்டில்‌ மும்முரமாகச்‌ சிக்கல்‌ பிரித்துக்கொண்டு 
இருந்தார்‌ மாமா. என்னைக்‌ கண்டதும்‌, ““வாம்மா சக்தி! விஷயம்‌ இல்லாம வரமாட்டியே?”” 
என்று சிரித்தார்‌. 

“எல்லாம்‌ என்‌ அப்பா விஷயமாதான்‌ மாமா! எப்பவும்‌ டென்ஷனாவே இருக்கார்‌. 
எதுக்கெடுத்தாலும்‌ எரிஞ்சு எரிஞ்சு விழறார்‌. எல்லார்‌ மேலேயும்‌ அனாவசி யத்துக்குக்‌ கோபம்‌. 
எப்படி அவரைச்‌ சமாதானம்‌ பண்றதுன்னே தெரியலே. ஏதாவது வழி சொல்லுங்களேன்‌!” 


“ முன்னேயெல்லாம்‌ ரொம்ப நிதானமா இருப்பாரேம்மா? ஆபீஸில்‌ ஏதாவது பிரச்னையோ?)?” 
என்று என்னிடம்‌ பேச்சுக்‌ கொடுத்தபடியே நூல்கண்டின்‌ சிக்கலை விடுவிக்க ஆரம்பித்தார்‌ மாமா. 
பொறுமை யாக நூலின்‌ முனையைத்‌ தேடியெடுத்து, ஒவ்வொரு முடிச்சாகப்‌ பிரித்‌ 
தெடுக்கலானார்‌. 

“ எதுக்கு மாமா இவ்ளோ சிரமப்பட நீஙக? இது சாதா நூல்தானே? சிக்கல்‌ பகுதியைக்‌ கட்‌ பண்ணி 
எடுத்துட்டு மீதியை உபயோகிச்சுக்கலாமே)?”” என்றேன்‌. 


“அட அசடே, இந்த நூலை உபயோகிக்‌ கவா இவ்வளவு மெனக்கெட்டு சிக்கலைப்‌ 
பிரிச்சுட்டிருக்கேன்‌? இது என்‌ தினசரி பிராகீடிஸ்மா! வேணும்னே நூல்கண்டுல சிக்கல்‌ பண்ணிக்‌ 
கொடுத்துட்டுப்‌ போவா என்‌ பொண்ணு. தினமும்‌ இப்படி சிக்கலைப்‌ பிரிச்செடுக்கிறதில்‌ ஒரு 
அரைமணி நேரமாவது செலவழிப்பேன்‌. அதுல என்‌ மனசை ஒருமுகப்படுத்தி நான்‌ காட்டுற 
ஈடுபாடும்‌, பொறுமையும்‌, தொடர்‌ முயற்சியும்தான்‌ எந்தப்‌ பிரச்னையையும்‌ அதே மாதிரி அணுக 


92 





உதவுது. சரி, அது போகட்டும்‌... உன்‌ பிரச்னைக்கு என்‌ ஆலோசனை என்னன்னா... 


“எனக்குத்‌ தெரிஞ்சுடுச்சு. தேங்க்ஸ்‌ அங்கிள்‌! நான்‌ வரேன்‌'' என்றபடி விரைந்தேன்‌ வீட்டுக்கு. 


சில நேரங்களில்‌ சில விஷயங்கள்‌! 


பரத்ராம்சண்‌ 


சில நேரங்களில்‌ சில விஷயங்கள்‌ மிகச்‌ 
சரியாகவே நடந்து விடுகின்றன. 


அன்றைக்கு, நான்‌ செல்ல வேண்டிய பஸ்‌ 
காலியாக வந்தது. உட்கார இடம்‌ கிடைத்தது. 
பத்து ரூபாயை நீட்டி நான்கு ரூபாய்‌ டிக்கெட்‌ 
போக, மீதி ஆறு ரூபாயை, மூன்று இரண்டு 
ரூபாய்‌ நாணயங்களாகப்‌ பெற்றுக்கொண்டேன்‌. 
அதில்‌ ஒரு நாணயம்‌ நசுங்கி, நெளிநீதிருந்தது. 





கண்டக்டரிடம்‌ மாற்றிக்‌ கேட்கக்‌ கூச்சமாக 
இருநீதது. கேட்டாலும்‌ என்ன சொல்வார்‌... 
“நான்‌ என்ன வீட்ல செஞ்சா கொண்டு வரேன்‌? உங்களை மாதிரி பாசஞ்சர்‌ கொடுக்கறதுதான்‌! 
என்பார்‌. மேற்கொண்டு, அற்பம்‌ இரண்டு ரூபாய்க்காக அவரிடம்‌ வாக்குவாதம்‌ செய்து வாங்கிக்‌ 
கட்டிக்கொள்ள நான்‌ விரும்பவில்லை. 


அதன்பின்‌ ஆபீஸ்‌ போய்‌, அலுவலக வேலைகளில்‌ அந்த இரண்டு ரூபாயை மறநீதே போனேன்‌. 
மதியம்‌ ஆபீஸ்‌ பையனை அனுப்பி பிளாஸ்கில்‌ காபி வாங்கி வரச்‌ சொன்னபோதுகூட, அநீத 
நாணயத்தைக்‌ கொடுத்து அனுப்ப மறந்துவிட்டேன்‌. 


சாயந்திரம்‌, வீடு திரும்ப பஸ்‌ பிடித்தபோதுதான்‌, அந்த நசுங்கப்போன நாணயம்‌ என்‌ 
ஞாபகத்துக்கு வந்தது. அந்த இரண்டு ரூபாயோடு, இன்னொரு இரண்டு ரூபாய்‌ நாணயத்தையும்‌ 
சேர்த்துக்‌ கொடுத்து டிக்கெட்‌ கேட்டேன்‌. 





காசை வாங்கிய கண்டக்டர்‌, அந்த அவசரத்திலும்‌ நாணயங்களைப்‌ புரட்டிப்‌ பார்தது, 
நெளிந்துபோனதை என்னிடமே திருப்பிக்‌ கொடுத்து, ““ என்ன சார்‌ இது... வேற கொடுங்க?” 
என்றார்‌ எரிச்சலுடன்‌. 


ட்‌ 


“சார்‌, காலைல இது உங்களை மாதிரி ஒரு கண்டக்டர்‌ கொடுத்ததுதான்‌!” 


“ அப்படின்னா அதை அவர்ட்டயே கொடுத்திருக கணும்‌. புடி, புடி... வேற காசு கொடு!” 


அவர்‌ பேச்சில்‌ மரியாதை குறைந்ததை கவனித்தவனாய்‌, ““வேற காசு இல்லே” என்றேன்‌ 


எரிச்சலோடு. 


“ இல்லையா... அப்ப கீழ இறங்கி அடுத்த பஸ்ஸுல வா!” என்ற கண்டக்டர்‌, விசிலை ஊதினார்‌. 


ட்‌ 


“என்னது, கழ இறங்கணுமா? எதுக்கு? பப்ளிக்குக்காகத்தான்‌ பஸ்‌ ஓடுது. நாங்க டிக்கெட்‌ 
எடுத்தாதான்‌ உனக்குச்‌ சம்பளம்‌... தெரியுமில்லே?”” 


“தோடா! இவரு கொடுக்கிற இந்த செல்லாக்‌ காசுலதான்‌ எங்களுக்குச்‌ சம்பளம்‌ தராங்க. சும்மா 
வளவளனு பேசாம, இறங்குய்யா!”்‌ 


கடுப்புடன்‌, வேறு ஒரு இரண்டு ரூபாய்‌ நாணயத்தை எடுத்து நீட்டி, “” இந்தா, டிக்கெட்‌ கொடு!” 
என்றேன்‌. 


வெடுக்கென்று அதைப்‌ பிடுங்கிப்‌ பையில்‌ போட்டுக்கொண்ட கண்டகடரஏ, “இதை முன்னாடியே 
கொடுக்கறது” என்றபடி டிக்கெட்‌ கிழித்து நீட்டினார்‌. 





ஒரு வாரமாக, நானும்‌ அந்த நசுங்கிப்போன இரண்டு ரூபாய்‌ நாணயத்தை மாற்ற எவ்வளவோ 
முயற்சி செய்தும்‌, பலன்‌ இல்லாமல்‌ போயிற்று. டீக்‌ கடை, பங்க்‌ கடை என எல்லா இடத்திலும்‌ 
அது செல்லாதென நிராகரிக்கப்பட்டது. தூக்கிப்‌ போடவும்‌ மனசில்லாமல்‌ அதைப்‌ பர்ஸிலேயே 
போட்டு வைத்திருந்தேன்‌. 


ஒரு ஞாயிற்றுக்‌ கிழமையன்று, நண்பன்‌ ஒருவன்‌ என்னைப்‌ பார்ப்பதற்காக வீட்டுக்கு வந்தான்‌. 
பேசி முடித்து விடைபெறும்போது, வழியனுப்புவதற்காக நானும்‌ அவனுடன்‌ பஸ்‌ ஸ்டாப்‌ வரை 





போனேன்‌. பஸ்‌ வரும்‌ வரை பேசிக்கொண்டு நின்றோம்‌. அப்போது ஒரு பிச்சைக்காரன்‌ வந்து 
எங்கள்‌ முன்‌ கை நீட்டினான்‌. நண்பனிடம்‌ சில்லரை இல்லை. அந்த நசுங்கிப்‌ போன 
நாணயத்தைத தவிர, சில்லரையாக என்னிடமும்‌ வேறு பைசா இல்லை. அதை எடுத்து அவனிடம்‌ 
காட்டி, ““இந்ீத ரெண்டு ரூபாதாம்பா இருக்கு. ஆனா, இது செல்லுமானு தெரியாது” என்றேன்‌. 


2 


அவன்‌, ““பரவாயில்லே சாமி, போடுங்க?” என்று அலுமினியத்‌ தட்டை என்‌ முன்‌ நீட்டினான்‌. 


நான்‌ நாணயத்தைப்‌ போட்டதும்‌, பெரிதாக ஒரு கும்பிடு போட்டு விட்டு நகர்ந்தான்‌. 





கொஞ்ச நேரத்தில்‌ பஸ்‌ வரவும்‌, நண்பனை அனுப்பிவிட்டு நின்ற எனக்கு, ஏதோ பாரம்‌ 
இறங்கியது போன்ற உணர்வும்‌, கூடவே செல்லாத காசை அந்தப்‌ பிச்சைக்காரன்‌ தலையில்‌ 
கட்டிவிட்டோமே என்றெ குற்ற உணர்வும்‌ எழுந்தது. 


லேசாகத்‌ தலை வலிப்பது போல்‌ இருக்கவே, அருகில்‌ இருந்த டீக்கடை நோக்கிச்‌ சென்றேன்‌. 
அங்கே, அந்தப்‌ பிச்சைக்காரன்‌ இருந்தான்‌. நான்‌ தந்த நசுங்கிப்போன அந்த இரண்டு ரூபாய்‌ 
நாணயத்தை எடுத்து நீட்டி, டீ கேட்டான்‌. கடைக்காரர்‌ எதுவும்‌ சொல்லாமல்‌ அதை வாங்கிப்‌ 
போட்டுக்கொண்டு, டீ கொடுத்தார்‌. நான்‌ எவ்வளவு முயற்சி செய்தும்‌ மாற்ற முடியாத அந்த 
நாணயம்‌ இப்போது எந்தச்‌ சிக்கலுமின்றி செல்லுபடியானதில்‌, எனக்கு ஒரு வித சந்தோஷமும்‌, 
நிம்மதியும்‌ கிடைத்தாற்‌ போலிருந்தது. 


ஒரு ஸ்ட்ராங்‌ டீ போடச்‌ சொல்லி, நிதானமாகக்‌ குடித்து முடித்து களாஸைக்‌ கொடுத்துவிட்டு, 
பத்து ரூபாயை எடுத்து நீட்டினேன்‌. கடைக்காரர்‌ வாங்கிப்‌ போட்டுக்கொண்டு, மீதிச்‌ சில்லரை 
தந்தார்‌. அதில்‌, நசுங்கி நெளிந்துபோன அந்த இரண்டு ரூபாய்‌ நாணயமும்‌ இருநதது. 


நான்‌ மாற்றித்‌ தரச்‌ சொல்லிக்‌ கேட்கவில்லை. 


சில நேரங்களில்‌ சில விஷயங்கள்‌ மிகச்‌ சரியாகவே நடநீதுவிடுகின்றன. 





தேவையான பொருட்கள்‌ :- 


உ மைதாமாவு - அரைகிலோ 
உ. சோடாஉப்பு - சிறிது 
உ உப்பு - தேவையான அளவு 
உ. பொட்டுகடலை - 200 கராம்‌ 
உ. சர்க்கரை - 200 கிராம்‌ 
உ வறுத்த வெள்ளை எள்‌ - 50 கிராம்‌ 
உ ஏலக்காய்‌ -4 
செய்முறை :- 


உ சிறிது நீரில்‌ உப்பையும்‌ சோடா உப்பையும்‌ கலந்து மைதாவில்‌ சிறிது சிறிதாக ஊற்றி 
சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைந்து கொள்ள வேண்டும்‌. 

உ பிசைந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வைக்க வேண்டும்‌. 

உ மிக்சியில்‌ பொட்டு கடலையை போட்டு மாவாக திரித்து வைக்க வேண்டும்‌. 

* பொட்டு கடலை மாவுடன்‌ சர்க்கரை, வறுத்த எள்‌,பொடித்த ஏலக்காய்‌ சேர்த்து நன்கு 
கலந்து கொள்ள வேண்டும்‌. 





14 2% ்‌ அ 
வர்‌ பவதல பனி 


உ அடுப்பில்‌ வாணலியை வைத்து எண்ணெய்‌ ஊற்றி சூடானவுடன்‌ வட்டமாக தேய்த்த 








மாவை போட்டு பூரிகளாக சுட்டு எடுக்க வேண்டும்‌. 





உ பூரி சூடாக இருக்கும்‌ போதே அதன்‌ நடுவில்‌ பொட்டுகடலை மாவு கலவையை 
பரவலாக வைத்து சுருட்டி வைக்க வேண்டும்‌. 





சுருள்‌ போளி தயார்‌. 





தீராக்‌ காதல்‌ 


ஜி.ஆர்‌.சுரேந்தர்நாத்‌ 


க டவுள்‌ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்‌, ஒரு மகா அற்புதமான தருணத்தை எங்கேனும்‌ 
ஒளிதீதுவைதீதிருப்பார்‌. எனக்கு முப்பத்தெட்டு வயதில்‌, கொடைக்கானலில்‌ வைதீதிருநீதார்‌. 


ஏரிக்கு எதிரேயிருந்த ஓட்டலிலிருந்து காலை ஆறரை மணிக்கு நான்‌ வெளியே வந்தேன்‌. 
குளிருக்கு இதமாக ஒரு சிகரெட்டைப்‌ பற்றவைத்துக்கொண்டு, பனிப்புகையினூடே நடக்க 
ஆரம்பித்தேன்‌. 


ஏரியைக்‌ கடந்து, அப்சர்வேட்டரி ரோடுக்குச்‌ செல்லும்‌ மேட்டில்‌ ஏறினேன்‌. மரங்கள்‌, சாலையை 
நோக்கி வளைந்து ஒரு குடை போல மூடி இருந்தன. ஈரத்‌ தரையெங்கும்‌ மஞ்சள்‌ பூக்கள்‌. 


மெலிதான சாரலில்‌ நனைந்தபடி, உற்சாகமாக நடந்தேன்‌. கோல்‌ஃப்‌ கிளப்பை 
நெருங்கியபோதுதான்‌ அந்தப்‌ பெண்ணைக்‌ கவனித்தேன்‌. மழைச்‌ சாரலுக்கு மறைப்பாக 
தலையைப்‌ புடவைத்‌ தலைப்பால்‌ மூடிக்கொண்டு, சிதறியிருந்த பூக்களை சிறு குழந்தை போல்‌ 
பொறுக்கிக்கொண்டு இருந்தாள்‌. 


எனது ஷூ சத்தம்‌ கேட்டு, அவள்‌ திரும்பிப்‌ பார்கக... நான்‌ ஆச்சர்யததில்‌ உறைந்துபோனேன்‌. 
அவள்‌... மீரா! கல்லூரி காலத்தில்‌, ஒரு தலையாக நான்‌ உருகி உருகிக்‌ காதலித்த தேவதை! 


பதினேழு வருடங்களுக்கு முன்பு, என்‌ அடிமனதில்‌ புதைநது போன ஒரு வீணையின்‌ ஒற்றைத்‌ 
தந்தி மீட்டப்பட்டது. அநதக குளிரிலும்‌ எனக்கு வியர்ததது. 

மீராவின்‌ முகத்தில்‌, கண்களுக குக கீழ்‌ காலம்‌ வரைந்த கருவளை யங்களைத்‌ தவிர, வேறு எந்த 
மாற்ற மும்‌ இல்லை. கற்பூரத்‌ தட்டை முகத்துக்கு நேரே காட்டியது போன்ற அதே பொன்மஞ்சள்‌ 
நிறம்‌. பளபளக்கும்‌ அகன்ற கண்கள்‌. பூமியைத்‌ தழுவத துடிப்பது போன்று நீண்டு வளர்ந்த 
கூநதல்‌. எதுவுமே மாறவில்லை. 


எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியில்‌ நான்‌ பேச்சு வராமல்‌ நிற்க, மீராதான்‌ உற்சாகத்துடன்‌, '*நீ... நீ... 
சிவாதானே..? இது கனவா, நிஜமானு தெரியலியே. மை காட்‌..!'” என்றாள்‌ ஆச்சர்யமாக. 


“என்னைத்‌ தெரியுதா?” என்றாள்‌. 


“ தெரியாம? உன்னை இத்தனை வருஷம்‌ கழிச்சுப்‌ பார்த்த சந்தோ ஷத்தில்‌, என்ன பேசறதுன்னே 
தெரியல” என்றேன்‌. 


“நம்பவே முடியல சிவா! இவ்வளவு நாள்‌ கழிச்சு, இந்த மழைல, குளிர்ல... காதோரம்‌ நரைச்சு, 





கண்ணாடி போட்டுக்கிட்டு உன்னை இங்க... வாட்‌ ௭ சர்ப்ரைஸ்‌?” என்று அழகாகச்‌ சிலிர்த்தாள்‌. 
ட்‌ 


“பாலச்சந்திரன்‌ சுள்ளிக்காடு கேள்விப்‌ பட்டிருகீகியா?”” 


“யெஸ்‌... மலையாள பொயட்‌!” 


“ அவர்‌ சொல்லியிருக்காரு... * வாழ்க்கை, ஒருபோதும்‌ எதிர்பாராத ஏதோ ஒன்றை உங்களுக்காகப்‌ 
பொத்திவைத்துக்‌ காத்திருக்‌ கிறது” ன்னு. அதை இப்பத்தான்‌ அனுபவ பூர்வமா உணர்றேன்‌!”” 


“ சுள்ளிக்காடு இருக்கட்டும்‌... நீ இப்ப எங்கே இருக்கே?” 
“ஜெர்மனி. டுஸில்டார்‌ஃப்‌!”” 

““ அய்யோடா! அங்கே எப்ப போனே)?” 

“அது ஆச்சு பதினஞ்சு வருஷம்‌!”்‌ 


“அங்கே என்ன பண்றே சிவா?'' என்றபடி நடக்க ஆரம்பித்தாள்‌ மீரா. 


௦௦ 





ஒரு கம்பெனில டி.ஜி.எம்‌. ப்ராடெகீட்‌ சப்போர்ட்‌!” 


ட்‌ 


“ம்‌... பெரிய ஆளாயிட்டே!”” 


“இல்ல மீரா, உள்ளுக்குள்ள இன்னும்‌ ராயல்‌ டாகீகீஸ்ல “முதல்‌ மரியாதை” பார்த்த அதே 
சிவாதான்‌. அதான்‌... வருஷத்‌ துக்கு ஒரு முறை கட்டாயம்‌ இந்தியா வந்துடுவேன்‌!” 


“ஃபேமிலி..?' ்‌ 


“அழைச்சுட்டு வரலை. வொய்‌ஃப்‌ ஜெர்மனிலேயே பொறந்து வளர்ந்த தமிழ்ப்‌ பொண்ணு. 
ரெண்டு பசங்க. யாருக்கும்‌ இந்தியா மேல எந்த இன்ட்ரஸ்ட்டும்‌ கிடையாது. கூப்பிட்டாலும்‌ வர 
மாட்டாங்க. ஸோ... ஒவ்வொரு முறையும்‌ தனியாதான்‌ கிளம்பி வநது போறது. அது சரி, நீ எங்கே 
இருக்க?” 


“சென்னைல. ஒரு கம்பெனில மெயின்டெனன்ஸ்‌ இன்ஜினீயர்‌. இங்கே ஒரு செமினார்‌. 
நேத்துதான்‌ வந்தேன்‌. 


22 


“ஹஸ்பெண்ட்‌... குழநதைங்க..??” 


6௦ 


என்ற மீரா, “ஸ்‌... 


1>? 


“ஹஸ்பெண்டுக்கு பிசினஸ்‌. ஒரே ஒரு பொண்ணு. ப்ளஸ்‌ ஒன்‌ படிக்கிறா 
அப்பா..! எப்படிக்‌ குளிருது?” என்று பற்கள்‌ வெடவெடக்க, கைகளைக்‌ கட்டிக்கொண்டாள்‌. 


ஏராளமான வெள்ளைப்‌ பூக்கள்‌ பூத்திருந்த ஒரு மரத்தடியில்‌ நின்றோம்‌. 


ட்‌ 


“எங்கே தங்கியிருகீகே?”” என்றேன்‌. 


ட்‌ 


“கம்பெனி கெஸ்ட்‌ ஹவுஸ்ல. இதே ரோட்லதான்‌ இருக்கு. நீ எங்கே தங்கியிருக்கே சிவா?” 


“ஓட்டல்ல...” என்று நான்‌ கூறிக்‌ கொண்டு இருந்தபோதே, மீரா ஒரு தாழ்வான கிளையைப்‌ 
பிடித்து அசைக்க, மழைத்துளிகளும்‌, வெள்ளைப்‌ பூக்களும்‌ சிலுசிலுவென மேலே விழுந்தன. 
“இப்பவும்‌ கவிதைல்லாம்‌ எழுதறியா?'” என்று தலையைச்‌ சாய்த்து மீரா கேட்ட அழகுக்கே 
ஆயிரம்‌ கவிதைகள்‌ எழுதலாம்‌. 


ட்‌ 





“ம்‌... அதுதான்‌ இன்னும்‌ என்னை உயிர்ப்போட நடமாடவெச்சுட்டு இருக்கு!” 





கையில்‌ கட்டியிருந்த வாட்ச்சைப்‌ பார்த்தபடி, “நிறையப்‌ பேசணும்‌ சிவா. டயமாயிடுச்சு. பத்து 
மணிக்கு செமினார்‌ போகணும்‌. ஈவ்னிங்‌ பார்க்கலாமா?” என்றாள்‌ மீரா. 


“ம்‌... எங்கே??? 


“லேக்‌ பாலத்துக்கிட்டே ஒரு டெலிபோன்‌ எக்ஸ்சேஞ்ச்‌ இருக்கு, தெரியுமா? அங்கே ஷார்ப்பா 
அஞ்சு மணிக்கு வந்துடு. ரெண்டு பேரும்‌ குறிஞ்சி ஆண்டவர்‌ கோயில்‌ போகலாம்‌” என்று 
விடைபெற்றாள்‌. அவள்‌ போவதையே பார்த்துக்கொண்டு இருந்துவிட்டு, தலை மறைந்ததும்‌ 
பெருமூச்சுடன்‌ திரும்பி நடந்தேன்‌. 


நானும்‌ மீராவும்‌ ஒரே பொறி யியல்‌ கல்லூரியில்‌ படித்தவர்கள்‌. மெக்கானிக்கல்‌ இன்ஜினீயரிங்‌. 
ஒரே வகுப்பு. தெர்மல்‌ டைனமிக்ஸ்‌ அலுத்துப்போகும்‌ சமயங்களில்‌, வகுப்பறையில்‌ மீராவின்‌ 
அழகை ரசிக்க ஆரம்பித்தேன்‌. 


ஒரு முறை, கல்லூரி கலைவிழா வில்‌ நான்‌ கவிதை ஒன்றை வாசிக்க, ““நீங்க கவிதைல்லாம்‌ 
எழுதுவீங்களா?'” என்று தனது நீண்ட கூந்தல்‌ முனையைத்‌ திருகிக்கொண்டே மீரா கேட்ட 
பொழுதில்‌, ஒரு இனிய நட்பு வேரிட்டது. 


இருவருக்கும்‌ ஒரே ரசனை. இருவரும்‌ ஹாஸ்டலில்‌ தங்கி இருநீதோம்‌. அடிக்கடி சந்திப்புகள்‌, 
பேச்சு என்று தொடர, சீக்கிரமே அவளை மனசுக்குள்‌ காதலிக்கத்‌ தொடங்கிவிட்டேன்‌. 
என்றாலும்‌, கடைசி வரை அதை அவளிடத்தில்‌ கூறவே இல்லை. 


எத்தனையோ தனிமையான சந்தர்ப்பங்கள்‌... “ சிவநீதிருகீகா?'” என்று அவள்‌ தன்‌ மருதாணி 
விரல்களை நீட்டிய காலைப்பொழுதில்‌ சொல்லியிருக்‌ கலாம்‌. சநீதன சோப்பு வாசனை சுகமாகப்‌ 
பரவ, நெருக்கமாக நின்ற மாலை வேளையில்‌ கூறியிருக்கலாம்‌. 


ஆனால்‌, சொல்லவே இல்லை. கடைசி நாள்‌ வரையிலும்‌ சொல்ல முயற்சித்து, சொல்லாமலே 
சிறகு ஒடிந்த காதல்‌ அது. இந்தியாவில்‌ சொல்லித்‌ தோற்ற காதல்களைவிட, சொல்லாமலே 
தோற்ற காதல்கள்தான்‌ அதிகமாக இருக்கும்‌! 


ஓட்டலை அடைந்து, என்‌ அறை யினுள்‌ நுழைந்து, ஒரு சிகரெட்டைப்‌ பற்றவைத்துக்‌ கொண்டு, 
அக்கடா வென்று சோபாவில்‌ சாய்ந்தபோது, அந்த விபரீத எண்ணம்‌ தோன்றியது. “அப்போது 
கூறாததை இப்போது அவளிடம்‌ கூறினால்‌ என்ன?” 


அடுத்த கணமே, “சேச்சே! உனக்கு என்ன பைத்தியமா?” என்று மனசுக்குள்‌ என்னை நானே 
திட்டிக்கொண்டு, குளிப்பதற்காக எழுந்தேன்‌. 


மாலை. நானும்‌, மீராவும்‌ குறிஞ்சி ஆண்டவர்‌ கோயிலை நோக்கி நடந்தோம்‌. மஞ்சள்‌ 
சால்வையைப்‌ போர்த்தியபடி அருகில்‌ நடந்து வந்த மீராவின்‌ முகம்‌ என்னை ஏதோ செய்தது. 


இந்த நடுத்தர வயது, பெண்களுக்கு ஒரு தனி அழகைக்‌ கொண்டுவந்து விடுகிறது. கனவுகள்‌, 
பரபரப்புகள்‌ எல்லாம்‌ ஓய்ந்து, தெளிந்த ஓடை போல முகம்‌ அமைதியாகிவிடுதிறது. 


ட்‌ 92 


“என்ன பார்க்கிறே?” என்றாள்‌ மீரா. “ஒண்ணுமில்ல...” என்றபடி குளிருக்கு இதமாக கைகளை 


இறுகக்‌ கட்டிக்‌ கொண்டு, “அப்புறம்‌ மீரா, ஹெள இஸ்‌ லைஃப்‌?” என்றேன்‌. 


“தெரியல!” 


“ தெரியலன்னா?”' 
“எது லைஃபுன்னே தெரியல, சிவா! காலைல ஆறு மணிக்கு எழுந்திருச்சு, அரக்கப்பரக்க 
வேலைய முடிச்சுட்டு ஓடுறேன்‌. ஆபீஸ்‌, மீட்டிங்‌, ஃபேகடரி விசிட்‌, எம்‌.டி.யிடம்‌ திட்டு... 
எல்லாம்‌ முடிஞ்சு, அசந்துபோய்‌ வீட்டுக்கு வந்தா, யாரும்‌ இருக்க மாட்டாங்க. பொண்ணு 
டியூஷன்‌ போயிருப்பா. அவர்‌ வர 12 மணி ஆகிடும்‌. வசதிக்குக்‌ குறைச்சல்‌ இல்லை. அடையார்ல 
ஒரு வீடு, குரோம்பேட்டைல ஒரு வீடு. பெருங்குடில ஒரு கிரவுண்ட்‌ இடம்‌ வாங்கிப்‌ 
போட்டிருக்கோம்‌. ஆனாலும்‌, மனசு பூராவும்‌ வெறுமையானது மாதிரி ஒரு ஃபீலிங்‌!”” 


ட்‌ 


“ம்‌... அப்படிதீதான்‌ ஆயிடுது மீரா! வாழ்க்கைக்காகப்‌ பணம்‌ தேட ஆரம்பிக்கிறோம்‌. அப்புறம்‌, 


12? 


பணம்‌ தேடுறதுலேயே வாழ்க்கையைத்‌ தொலைச்சுடறோம்‌ 
“புரியுது சிவா, ஆனா விட முடியலியே?” “முடியாதுதான்‌, புலி வாலைப்‌ பிடிச்ச மாதிரி!” 


மேற்கொண்டு ஒன்றும்‌ பேசாமல்‌, கோஹினூர்‌ பங்களாவைக்‌ கடந்து, செட்டியார்‌ பார்க்கைத்‌ 
தாண்டி, கோயிலினுள்‌ நுழைந்தோம்‌. 


சாமி கும்பிட்டுவிட்டு வெளியே வந்ததும்‌, “எவ்வளவு அழகான ஊரு! பேசாம எல்லாத்தையும்‌ 
தூக்கிப்‌ போட்டுட்டு இங்கேயே வந்து தங்கிடலாம்னு தோணுது, மீரா! எதுக்கு அழறான்னே 
தெரியாத புதுப்‌ பெண்டாட்டி மாதிரி திடீர்‌ திடீர்னு கண்ணீர்‌ சிந்துற வானம்‌... யூனிஃபார்ம்‌ 





ஸ்வெட்டர்‌ போட்டுக்‌ கிட்டு, கும்பல்‌ கும்பலா கலர்‌ கலர்‌ குடைகளைப்‌ பிடிச்சுக்கிட்டுப்‌ போற 
அழகான குழந்தைகள்‌...” என்று பேசிக்கொண்டு இருந்த என்‌ கண்களையே மீரா உற்றுப்‌ பார்க்க, 


“என்ன மீரா? என்றேன்‌. 


“நீ பேசறதைக்‌ கேட்றெப்ப, இனம்‌ உன்கூட பேசிக்கிட்டே இருக்கணும்‌ போலத்‌ தோணுது, 





சிவா!” என்றாள்‌. 





பேசினோம்‌. மெல்லிய சாரலில்‌ நனைந்தபடி... ஏரிக்கரையோரம்‌ நடந்த படி... உயரமான 
மரங்களைப்‌ பார்த்தபடி... தினமும்‌ பேசினோம்‌. 


ஒரு வார காலம்‌ ஓடியதே தெரிய வில்லை. அன்று, பரந்து விரிந்திருந்த பேரிஜம்‌ ஏரிக்கரையில்‌, 
ஆளரவமற்று அமர்ந்திருந்த மாலை நேரத்தில்‌, ““எல்லாத்துக்கும்‌ ஒரு முடிவு இருக்கு சிவா” 
என்றாள்‌ மீரா. 


“ஏன்‌?” 
““நாளையோடு செமினார்‌ முடியுது. நாளை சாயங்காலம்‌ கிளம்பறேனி!” 


நான்‌ வேதனையுடன்‌, கழேயிருந்த புற்களைப்‌ பிடுங்க ஆரம்பித்தேன்‌. 


“சொல்லிவிடலாமா? தயக்கத்துடன்‌, தொண்டையைச்‌ செருமிக்கொண்டு, ““ஒரு விஷயம்‌...”” 
என்று ஆரம்பித்தேன்‌. 


“என்ன?” என்று என்‌ கண்களைப்‌ பார்த்தாள்‌ மீரா. 


“ஒண்ணுமில்ல...” என்று எழுந்து நடக்க ஆரம்பித்தேன்‌. 


“நாளைக்கு ஈவ்னிங்‌ அஞ்சு மணிக்கு கம்பெனி கார்‌ வருது. சென்ட்‌ ஆஃப்‌ பண்ண, கெஸ்ட்‌ 
ஹவுஸாக்கு வரியா?” 

“கண்டிப்பா!” என்ற நான்‌ மேற்கொண்டு ஒன்றும்‌ பேசவில்லை. மீராவும்‌ என்‌ மெளனத்தைக்‌ 
கலைக்க விருப்பமின்றி, அமைதியாக நடந்து வந்தாள்‌. 


மறுநாள்‌, மாலை ஐந்து மணி. மீராவின்‌ கெஸ்ட்‌ ஹவுஸாக்கு நான்‌ சென்றிருக்க வேண்டும்‌. 
ஆனால்‌, செல்லவில்லை. மீராவின்‌ பிரிவைத்‌ தாங்க முடியாமல்‌, ஓட்டல்‌ அறையிலேயே 
குடித்துக்கொண்டு உட்கார்ந்திருநீதேன்‌. 


இரண்டு ரவுண்டுகளை முடித்துவிட்டு, மூன்றாவது ரவுண்டைத துவங்கியபோது, அறைக்‌ கதவு 
தட்டப்பட்டது. மெலிதான போதையுடன்‌ எழுந்து போய்க்‌ கதவைத்‌ திறந்தால்‌... வெளியே மீரா! 
“என்ன சிவா, அஞ்சு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு...'” என்றபடியே உள்ளே நுழைந்தவள்‌, 
டீப்பாயில்‌ விஸ்கி பாட்டிலைப்‌ பார்த்ததும்‌, “என்ன சிவா இதெல்லாம்‌?” என்றாள்‌. 


“அது... கொஞ்சம்‌... மனசு சரியில்ல. நீ உட்காரு!” “ “என்ன மனசு சரியில்ல? நீ என்னை 


வழியனுப்ப வருவேனு எவ்வளவு ஆசையா காத்துட்டிருநீதேன்‌ தெரியுமா? பத்து நிமிஷம்‌ 
வெய்ட்‌ பண்ணிப்‌ பார்த்துட்டு, நீ வரலேன்னதும்‌ நானே கிளம்பி வந்துட்டேன்‌. நீ என்னடான்னா 





இங்கே குடிச்சுட்டு உட்கார்நதிருக்கே! ஏன்‌ சிவா)?” 
சோர்வாகச்‌ சுவரில்‌ சாய்ந்த நான்‌, பொங்கி வந்த அழுகையை உள்கன்னத தில்‌ நுனிநாக்கால்‌ 
அழுத்தி அடக்கிய படி, “ஏன்னா...” என்று ஆரம்பித்துப்‌ பேச்சை நிறுத்திவிட்டேன்‌. 


என்‌ அருகில்‌ வந்த மீரா, “ஏன்னா... என்ன, சொல்லு?” என்று என்‌ முகத்‌ தைப்‌ பார்க்க, அந்தப்‌ 


௦௦ 


பிரியமான பார்வையில்‌ நெகிழ்ந்துபோய்‌, “உன்னைப்‌ பிரியறதை என்னால தாங்க முடியல 


மீரா!” என்றேன்‌. 
95 


““ஏன்‌?”” என்று மீரா மீண்டும்‌ கேட்க, பீறிட்டுக்‌ கிளம்பிய ஆவேசத்‌ துடன்‌, “ஏன்னா... ஏன்னா... 


ஐலவீயூ!'' என்றபடி, அவளது தோள்களில்‌ என்‌ கைகளை வைத்தேன்‌. 


சற்றும்‌ எதிர்பாராத எனது வார்த்தை களிலும்‌ செய்கையிலும்‌ அதிரநீது போன மீரா, என்‌ கைகளை 
விலக்காமல்‌ பிரமிப்புடன்‌ நின்றாள்‌. 


“என்ன சொல்றே சிவா?”” 


“ஆமாம்‌ மீரா! இப்பவும்‌ சொல்ல லைன்னா, அப்புறம்‌ சாகிற வரைக்கும்‌ சொல்ல முடியாமலே 
போயிடும்‌. காலேஜ்ல கடைசி நாள்‌ வரைக்கும்‌ சொல்ல முயற்சி பண்ணி... ஏதோ ஒரு தயக்கம்‌. நீ 
என்னை நிராகரிசசுடுவி யோன்னு பயம்‌. அப்படியும்‌, கடைசி நாள்‌ சொல்லிடறதுன்னு ஒரு முடி 
வோட கிளம்பி, உன்‌ ஹாஸ்டலுக்கு வந்தேன்‌. நீ ஒன்பது மணி பஸ்ஸுக்குக்‌ கிளம்பிப்‌ 
போயிட்டதா சொன்னாங்க. நான்‌ ஒன்பது மணி ட்ரெயினுக்கு ரிசர்வ்‌ பண்ணியிருந்தேன்‌. நான்‌ 
ஊருக்‌ குப்‌ போகலேன்னாலும்‌ பரவா யில்லேனு பஸ்‌ ஸ்டாண்டுக்கு வநது, பத்து மணி 
வரைக்கும்‌ அங்கேயே சுத்திட்டிருந்தேன்‌. ப்ச்‌... உன்னைப்‌ பார்க்கவே முடியலே! வெறுத்துப்‌ 





போய்‌ ஊருக்குப்‌ போயிட்டேன்‌. அப்புறம்‌, உங்க வீட்டுக்கு வரலாம்‌, லெட்டர்‌ போடலாம்னுகூட 





நினைச்சேன்‌. ஆனா, தைரியம்‌ இல்லாம விட்டுட்டேன்‌” என்று நான்‌ சொல்லச்‌ சொல்ல, 
மீராவின்‌ கண்கள்‌ ஓரம்‌ கடகடவென்று நீர்‌ கசிநீதது. ““நீ பஸ்‌ ஸ்டாண்ட்ல என்னைத்‌ தேடிட்டிருந 
தப்ப, நான்‌ எங்கே இருந்தேன்‌ தெரியுமா?”' என்றாள்‌. 


“எங்கே?” 





“ரயில்வே ஸ்டேஷன்ல! நீ டிரெயின்ல போறேனு கேள்விப்பட்டு உன்னைப்‌ பார்க்கலாம்னு 


22 


வந்தேன்‌. 
“எதுக்கு?” ““எதுக்கா? ராஸ்கல்‌... நீ எதைச்‌ சொல்ற துக்காக என்னைத்‌ தேடி அலைஞ்சுட்‌ 
டிருந்தியோ, அதைச்‌ சொல்றதுக்குத்தாண்டா பாவி!” என்ற மீரா, கதறியபடி என்‌ தோளில்‌ 
சாய்நதுகொண்டாள்‌. 


சந்தோஷத்தில்‌ என்‌ கால்கள்‌ நடுங்கின. ““மீரா...'” என்று ஆவேசத்துடன்‌ அவளை இறுகத்‌ 


தழுவிக்கொண்டேன்‌. ““சிவா...'” என்றபடி மீராவும்‌ என்னை இறுக அணைத்துக்கொண்டாள்‌. 
உலக இயககங்‌ கள்‌ எல்லாம்‌ நின்றுபோய்‌, நாங்கள்‌ மட்டுமே உலகில்‌ தனித்திருப்பது போல்‌ ஒரு 


பிரமை. 


மல்லிகைப்பூ, பவுடர்‌ என எல்லாம்‌ கலந்து வீசிய மீராவின்‌ பின்கழுத்து வாசனை, என்னை 


வேறொரு உலகத்துக்கு இட்டுச்‌ சென்றது. 


எனது செவியில்‌ அழுத்தமாகத்‌ தனது உதடுகளைப்‌ பதித்த மீரா, ““இது போதும்‌ சிவா, இது 
போதும்‌” என்றாள்‌. 


நான்‌ மீராவை மேலும்‌ இறுக்கமாக அணைத்தபடி, “ஆளைப்‌ பொசுக்குற வெயில்ல 
நடநீதுட்டிருக்கிறப்ப, ஒரு மரத்தடி நிழல்‌ கிடைச்ச மாதிரி, ஒரு சின்ன இளைப்பாறல்‌” என்றேன்‌. 
“ ஆமாம்‌. ஆனா, மரத்தடியிலேயே இருந்துட முடியாது. பயணத்தைத்‌ தொடர்ந்துதான்‌ ஆகணும்‌. 
ஆனா, இந்த இளைப்பாறலை சாகிற வரைக்கும்‌ மறக்க மாட்டேன்‌ சிவா” என்ற மீரா, சட்டென்று 
என்னிடமிருந்து விலகிக்‌ கொண்டாள்‌. 


“ஓ.கே. சிவா! நான்‌ கிளம்ப றேன்‌. வெளியே கார்‌ வெயிட்‌ பண்ணுது. டேக்‌ கேர்‌!” என்றவள்‌, 
பொங்கி வழிநீத கண்ணீரைத்‌ துடைத்துக்கொண்டு வேகமாகத்‌ திரும்பி நடந்தாள்‌. 





ஒரு ஜீவனுள்ள காதலை உரியவளிடத்தில்‌ சேர்ப்பித்து விட்ட திருப்தியுடன்‌, மீரா சென்ற 
திசையையே பார்த்துக்‌ கொண்டு நின்றேன்‌. 


தேறுதல்‌ மந்திரவாதி! 


லே.எஸ்‌.ராகவன்‌ 





வே ட்பாளர்‌ சோழுவுக்கு ஒரு மநீதிரவாதியைப்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌ என்கிற நினைவு வந்த 
உடனே, சிரிச்சமேனிக்கு இருக்கும்‌ ஒரு எலும்புக்கூடு அவனை அழைத்துக்‌ கொண்டுபோக 
எஸ்கார்ட்டாக வந்து நின்றது போன்ற பிரமை! 


“இன்னிக்கு ராவுலே அண்ணே! சுடுகாட்டுக்குக்‌ கெளக்காலே ஒரு பாளடைஞ்ச ஊடு 





இருக்கே...அங்கே தான்‌! நடு ஜாமம்‌ பன்னன்டு மணிக்கு அப்பாயின்மென்ட்‌ வாங்கியிருக்கேன்‌. 
வந்து அளைச்சுட்டுப்‌ போறேன்‌. ஊட்ல அம்மாவும்‌ வருவாங்களா)” 

“ வேணாம்டா! சுடுகாட்ல இருக்கிற பிசாசுங்க அவளைப்‌ பார்த்துபயந்துக்‌ கும்‌. நாம போவோம்‌. 
ஒளுங்கா சொல்வாரா?” 


“ இன்னாதான்‌ சொல்றார்னு பாக்கலாமேண்ணே? பத்திரிகைக்‌ காரங்கதான்‌ கருத்துக்‌ கணிப்பு அது 
இதுன்னு பீலா வுட்டு நமக்கு எதிரா பர்சன்டேஜ போட்டிருக்காங்க.” 





ட்‌ 


“ம்‌... சரி! இதுக்கு முன்னே இரிஞ்சாலக்குடா மலையாள ஜோஸ்யக்காரரு கிட்டே போய்‌ 
வந்தியே, அவரு இன்னா சொன்னாரு?” 


123 


“அத்த விடுங்க... வாணாம்‌ 
(54 ௬ ன்‌ 293 4 
ஏண்டா, எதுனா எசகுபெசகா சொன்னாரா? 


2 


*““செயிக்தறெது கஷ்டம்னாருங்க. * 


“ சோழியக குலுக்கிப்‌ போட்டுப்பாத்து தானேடா சொன்னாரு?” 


6௦ ட 22 
ஆமாங்க. 


ட்‌ 


“வயசாளி ஆச்சே! கண்ணு அவுட்‌ ஆயிருக்குமே? சரியா எண்ணினாரா?”” 


“நம்ம பூத்‌ ஏஜென்ட்டு மாரிகூட சோழிய ரீ.கவுன்ட்‌ பண்ணச்‌ சொன்‌ னாருங்க.”்‌ 


“இன்னாடா இது... ஓட்டுங்களத்தான்‌ ரீ கவுன்ட்‌ பண்ணச்‌ சொல்லுவாங்க. சோழியுமா?”” 


“அத வுடுங்க! குடுகுடுப்பைக்காரன்‌ நேத்து வாசலுக்கு வந்து, “நல்ல காலம்‌ வருது ன்னு 
சொல்லி, கிழிஞ்ச துணி ரெண்டு வாங்கிட்டுப்‌ போனான்ங்க. ”” 


“ கிழிஞ்சது போ! அவன்‌ யாருக்குதான்‌ நல்ல காலம்‌ வருதுன்னு சொல்லாம இருக்கான்‌? 
போகட்டும்‌, கடேசியா இந்த மநீதிரவாதியையும்‌ பாத்துடுவோம்‌. ஆமா, இவர்‌ எப்பிடிச்‌ 
சொல்வாராண்டா? மந்திரக்கோல்‌ ஏதாவது வெச்சிருக்காரா? இல்லே காளி, பாதாள பைரவினு 
யார்‌ கிட்டேயாச்சும்‌ எஸ்‌.எம்‌.எஸ்‌. அனுப்பிக்‌ கேப்பாரா?”்‌ 

“மை போட்டுப்‌ பார்ப்பார்னு நம்ம தவளை தாமுதான்‌ சொல்லிக்கினு இருந்தான்‌. 
“நாகலாபுரத்திலேந்து ஒரு மந்திரவாதி வநதிருக்காப்ல. கரீகீட்டா சொல்றாரு. நம்ம தலைவரை 
வேணா போய்க்‌ கண்டுக்கினு வரச்‌ சொல்லு“னு அவன்தாங்க சொன்னான்‌... அதோ, அம்மாவே 





வராங்க! 


“ இன்னா... நாகலாபுரம்‌ மந்திரவாதியப்‌ பார்க்கப்‌ போறீங்களா? ஒண்ணும்‌ பாக்கத்‌ தாவல!”?” 


12? 


“ இன்னாடி நீ? அவுரு கரெக்டா மை போட்டுப்‌ பாத்துச்‌ சொல்வாராமே 


“நல்லாச்‌ சொல்வாரே! நம்ம கதை என்னவாகும்னு தெறிஞ்சிக்கலாம்கிற ஆசையில நான்‌ 


நேத்திக்கே தாமுவை அளைசசுக்கிட்டு அவர்கிட்டே போய்க்‌ கேட்டேன்‌... 


“இன்னா சொன்னாரு... மை போட்டுப்‌ பாத்துதான்‌ சொல்ல முடியும்னுட்டாரா?”்‌ 
*“அதையேங்‌ கேக்குறீங்க... எலெக்ஷன்‌ அன்னிக்கு வெரல்ல மை போட்டுப்‌ பாத்துதான்‌ சொல்ல 
முடியும்னுட்டாரு! 


92 


பாக்கியம்‌ ராமசாமி 


நரிக்குறவி அம்மையாருக்கு செல... 


க ல்யாண வீட்டில்‌ சகல பேர்களும்‌ செல்போன்‌ வைத்துக்‌ கொண்டு இருந்தார்கள்‌. கல்யா ணப்‌ 





பெண்‌, மாப்பிள்ளைப்‌ பையன்‌, நடத்திவைக்கிற 
சாஸ்திரிகள்‌, தலைமை நாகஸ்வரக்காரர்‌, ஜால்ரா 
இளைஞன்‌, சத்திரத்து வாட்ச்மேன்‌... பட்டியல்‌ 
நீளம்‌! அழுதுகொண்டு இருந்த ஒரு ஆறு மாசக்‌ 
குழந்தையின்‌ கையில்‌ அதன்‌ அம்மா செல்லைக்‌ 
கொடுத்ததும்‌, அதன்‌ அழுகை நின்றுவிட்டது 
என்றால்‌ பார்த்துக்கொள்ளுங்கள்‌. 


2 கல்யாண வீட்டில்‌ “சீர்‌ வரிசையைப்‌ பார்க்கறது” 


என்று ஒரு வழக்கம்‌ உண்டல்லவா? அப்படி, 
விலை உயர்ந்த வெள்ளிப்‌ பாத்திரங்களிலிருந்து 
டவுன்‌ கந்தசாமி கோயில்‌ தெரு வெண்கலக்‌ 
கடாய்‌ வரை அடுக்கி வைக்கப்பட்டு 
இருந்ததைப்‌ பார்த்து ரசித்துக்‌ கொண்டு இருந்த 
எனக்கு ஒரே அதிர்ச்சி! ஒரு பெரிய வெள்ளித்‌ 
தட்டு நிறைய, விதம்விதமான பிராண்ட்களில்‌ 
மொபைல்‌ போன்கள்‌! இந்த லட்சணத்தில்‌, 
நானும்‌ ஒரு செல்போன்‌ வாங்கிக்கொண்டு 
போயிருந்தேன்‌, மாப்பிள்ளைப்‌ பையனுக்குப்‌ 
பரிசளிக்க! 


இந்த செல்‌ மகா சமுத்திரத்தில்‌, இந்த ஏழையின்‌ 
செல்‌ அம்பலம்‌ ஏறுமா? 


“இப்ப என்னடா பண்ணலாம்‌?”” என்றேன்‌, நண்பன்‌ நாராயணனிடம்‌. 


ட்‌ 





“என்ன கெட்டுப்‌ போச்சு? பணமா மொய்‌ எழுதிட்டு, இதை நீயே வெச்சுக்கோயேன்‌”” என்றான்‌. 


“இதை வெச்சிட்டு நான்‌ என்ன பண்றது? ஏற்கெனவே என்கிட்ட மூணு இருக்கு!” 


நாங்கள்‌ இருவரும்‌ கல்யாண சத்திரத்து வாசலில்‌ ஓர்‌ ஓரமாக பேசிக்கொண்டு இருந்தோம்‌. 


திடீரென்று ““ஷாமியோவ்‌ 


என்ற குரல்‌ மிக அருகில்‌ கேட்டது. 





எச்சில்‌ இலை சேகரிக்க வந்த வயசான நரிக்குறவக கிழவி ஒருத்தி, தன்‌ காவிப்‌ பல்‌ சிரிப்புடன்‌ 
ஒரு கும்பிடு போட்டாள்‌. நான்‌ சில்லறை தேடினேன்‌. 


“சில்லறை வேண்டாங்கோ... ஷெல்லுபோன்‌ பத்திப்‌ பேசிட்டிருந்தீங்களே... இந்த ஏழைக்குக்‌ 





கொடுத்துடுங்க ஷாமியோவ்‌! பொழச்சிப்‌ போறேன்‌” என்றாள்‌. 


ஆஹா... கடையேழு வள்ளல்கள்‌ லிஸ்ட்டில்‌ என்‌ 
பெயரைச்‌ சேர்க்க அந்த நரிக்குறவியம்மையார்‌ முயற்சி 
செய்கிறார்‌ என்று தெரிந்தது. “நறிக்குறவி 
அம்மையாருக்கு செல்‌ தந்த நன்னஞ்சேரி 
நாணுவய்யன்‌ பரம்பரை என்று என்‌ எதிர்கால 
சந்ததியினருக்குப்‌ பட்டம்‌ வராவிட்டால்‌ போதிறது 
என்று உடனடியாக அந்த இடத்தை காலி செய்தோம்‌. 
அவள்‌ எங்களைப்‌ பின்தொடர்ந்து வநது, 
““ஷாமியோவ்‌! நீ ஒண்ணும்‌ சொம்மாத்‌ தரவேணாம்‌. 
பணத்துக்குதான்‌ கேக்கறேன்‌. ஒரு வெலை சொல்லு 
ஜாமி!” என்றாள்‌. 


௦6 உ ௫ 7 ப . 
என்னம்மா, விளையாடறியா? நான்‌ எதையும்‌ 


விக்கிறதா இல்லை. போ போ!” 


“ஏன்‌ ஷாமி வெரட்டறே? நான்‌ பிச்சே போடுன்னு 
கேட்கலே. ஒரு வெலை வெச்சுக்‌ குடுங்கறேன்‌! 
நாங்கெல்லாம்‌ ஏழே ஷாமி! எட்டு நூறு வெச்சுக்கோ!” 
என்றபடி தன்‌ தொப்பையைத்‌ துழாவி, ரூபாய்‌ 





நோட்டுக்கள்‌ சிலதை எடுத்தே விட்டாள்‌. 
“பலே! பொருளாதாரத்தில்‌ இந்தியா முன்னேறிப்‌ பீடு 
நடை போடுகிறது என்று ஆட்சியிலுள்ள தலைவர்கள்‌ அடிக்கடி சொல்றாங்களே, அது 


நாராயணன்‌ சத்தமாகச்‌ சொன்னான்‌... 
22 


நெஜம்தான்‌ போலிருக்கு! 


நாங்கள்‌ வேகமாக அப்பால்‌ நகர, அந்தக்‌ கிழவியும்‌ எங்களைப்‌ பின்தொடர்ந்து வந்தாள்‌. 





சத்திரத்து வாட்ச்மேன்‌ ஒரு அதட்டல்‌ போட்டதால்‌, அவள்‌ வாசலோடு நின்றாள்‌. நாங்கள்‌ 
தப்பினோம்‌. இருந்தும்‌, “ “ஏண்டா நாராயணா, அவள்‌ இன்னமும்‌ வெளியே நின்றுகொண்டு 
இருப்‌ பாளோனு எனக்கு பயமா இருக்குடா” என்றேன்‌. 


“அப்போ ஒரு காரியம்‌ பண்ணு. மடியில்‌ கனமிருந தால்தானே வழியில்‌ பயம்‌? நம்ம ஒரிஜினல்‌ 
பிளான்படி, அதைக்‌ கல்யாணப்‌ பைய னுக்கே பறிசாத்‌ தந்துடு! ?” என்றான்‌. 


பரிசளிப்பு கியூவில்‌ நின்றிருந்தபோது, என்‌ பார்வை அனிச்சையாக சத்திரத்து வாசல்‌ பக்கம்‌ 
செல்ல, அங்கே அந்தக்‌ காவிப்‌ பல்‌ நரிக்குறவி அம்மையார்‌ எனக்கா கவோ, இலைக்காகவோ 
காத்து நிற்பது தெரிந்தது. 


நல்ல புள்ள... நல்ல அம்மா... 
ஆரணி யுவராஜ்‌ 


29 


க ந ல்லா யோசிச்சு தான்‌ சொல்றியா: 


66 ௪ 22 
ஆமாங்க. 


ட்‌ 


“உன்னைவிட்டு அவன்‌ இருந்ததே இல்லையே!” 


“ இப்படிச்‌ சொல்லியே எத்தனை நாளைக்கு தான்‌ எங்கே போனாலும்‌ அவனைக்‌ கூட்டிக்‌ கிட்டே 
போறது? அவனுக்கு ஏழு வயசு ஆகுதுங்க. இதுவே ரொம்ப லேட்‌. இனிமேலாவது பழக்கப்‌ 
படுத்தணும்‌. 


292 


ட்‌ 


“எனக்கு ஒண்ணுமில்லே. அவனைம்‌ பாத்துக்க நான்‌ ரெடி. ஆனா, அவன்‌ இருப்பானா 


என்கிட்ட? அம்மா நம்மளை விட்டுட்டு தங்கச்சியை மட்டும்‌ கூட்டிட்டுப்‌ போறாங்கன்னு 





“பில்‌ பண்ணப்‌ போறான்‌. 





“அதெல்லாம்‌ ஒண்ணும்‌ “ஃபீல்‌' பண்ண மாட்டான்‌. நான்‌ பேசறேன்‌ அவன்கிட்ட” 


ரேணுகா, ““அரவிந்த்‌!”” என்று அழைத்தாள்‌. 


என்ற 
ட்‌ 


தொலைக்காட்சியில்‌ கார்ட்டூன்‌ சேனலைப்‌ பார்த்துக்கொண்டு இருந்த அரவிந்த்‌, இடத்தை விட்டு 
அசையாமல்‌, ““என்ன மம்மி?” என்றான்‌. 


“இங்கே வா!” 


சலிப்புடன்‌ எழுந்து வநது தன்‌ முன்‌ நின்ற அவனது கையை அன்புடன்‌ பற்றி இழுத்துத்‌ 
தன்னருகே இருத்திக்கொண்டாள்‌ ரேணுகா. 


““ என்ன மம்மி??? 


92 


“நீ குட்‌ பாய்தானே! 


தாயின்‌ திடீர்க குழைவு அவனது சிறிய மண்டைக்குள்‌ விளக்கெரிய வைத்தது. இதற்கு முன்பு 
இதே கேள்வி வந்தபோது நடந்த சம்பவங்கள்‌, நொடியில்‌ அவன்‌ நினைவில்‌ ஓடின. 





தனக்கும்‌ நதியாவுக்கும்‌ அப்பா ஒரே மாதிரியான ஏரோப்ளேன்‌ பொம்மையை வாங்கித 
தந்தபோது, நதியா அவளுடைய பொம்மையை உடைத்துவிட்டு இவனுடையதை எடுக்க வர, 
இவன்‌ கொடுக்க மறுக்க, அவள்‌ “ஓவென்று அழுது அமர்க்களம்‌ செய்ய... அப்போதும்‌ 
இப்படித்தான்‌ அம்மா ஆரம்பித்தாள்‌.... “அரவிந்த! நீ குட்‌ பாய்தானே)?”” 


G99 . . 
ம எனறான்‌. 





“நதியா உன்னைவிட சின்னவ. பாப்பா பாரு எப்படி அழறா? உன்‌ பொம்மையைக்‌ கொடு. 
12? 


கொஞ்ச நேரம்‌ விளையாடிட்டுத்‌ தருவா 
அவனும்‌ கொடுத்தான்‌. அதன்பிறகு அந்தப்‌ பொம்மை நதியாவுக்கே சொந்தமாகிவிட்டது. 


இது ஒரு உதாரணம்‌ தான்‌. இப்படி நிறையச்‌ சொல்லிக்கொண்டே போக லாம்‌. காரணங்கள்‌ வேறு 
வேறாக இருநீதன. ஆனால்‌, எல்லாவற்றிலும்‌ இருநீத ஒரு ஒற்றுமை நதியாதான்‌. அவள்‌ 
சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால்தான்‌ இந்தக்‌ கேள்வி வரும்‌. இருவருக்கும்‌ நான்கு வயது 
வித்தியாசம்‌. 


“ சொல்லு அரவிந்த... நீ குட்‌ பாய்தானே)?”” - மீண்டும்‌ கேட்டாள்‌ ரேணுகா. 


“ஏன்‌ கேட்கறே?”” 
“சன்டே அம்மா ஒரு ஃபங்ஷனுக்குப்‌ போகப்‌ போறேன்‌. சன்டே மார்னிங்‌ போயிட்டு மன்டே 
ஈவ்னிங்‌ வந்துடுவேன்‌. நீ சமர்த்தா டாடிகூட இங்கேயே இருப்பியாம்‌, சரியா? சன்டே அப்பாகூட 
ஜாலியா பீச்சுக்குப்‌ போ. விளையாடு! மன்டே டாடியே உன்னைக்‌ குளிப்‌ பாட்டி ஸ்கூலுக்குக்‌ 
கூட்டிட்டுப்‌ போவாரு. நீ ஈவ்னிங்‌ வீட்டுக்கு வர்றதுக குள்ளே நான்‌ இங்கே இருப்பேன்‌. என்ன)?” 


““நதியா?”” 


“அவளை நான்‌ கூட்டிட்‌ டுப்‌ போறேன்‌. அவ சின்னவ இல்லியா? விட்டுட்டுப்‌ போனா “மம்மி 
மம்மி£னு அழுவா. ஆனா, நீ பெரிய பையன்‌. குட்பாய்‌! அழ மாட்டே!” 


அரவிந்த்‌ உடனே பதில்‌ சொல்லவில்லை. தாயையும்‌, தந்தையையும்‌ மாறிப்‌ மாறிப்‌ பார்த்தான்‌. 
கட்டிலில்‌ தூங்கிக்கொண்டு இருந்த நதியாவையும்‌ பார்த்தான்‌. 





“அரவிந்த! மம்மி நதியாவைக கூட்டிட்டுப்‌ போகட்டும்‌. நான்‌ உன்னை பீச்சுக்குக்‌ கூட்டிட்டுப்‌ 
போய்‌ ஐஸ்கரீம்‌, சாக்லெட்‌ எல்லாம்‌ வாங்கித்‌ தரேன்‌. அவளுக்கு எதுவும்‌ வேணாம்‌?” என்றான்‌ 
ரமேஷ்‌. 

“நதியா பாவம்‌. அவளுக்கும்‌ ஐஸ்கரீம்‌, சாக்லெட்‌ எல்லாம்‌ வாங்கி வந்து ஃபிரிஜ்ல வைங்க”? 
என்றாள்‌ ரேணுகா. 

“ ம்ஹூம்‌... முடியாது! அரவிந்த்துக்கு மட்டும்‌ தான்‌” என்று ரேணுகாவுக்கு மட்டும்‌ தெரியும்படி 
யாகக்‌ கண்ணடித்தான்‌ ரமேஷ்‌. 


அரவிந்த முகத்தில்‌ மெதுவாக மகிழ்ச்சி பூக்க ஆரம்பித்தது. 





“அப்படியா? சரி. ஆனா, அவகிட்டே பீச்சுக்குப்‌ போனது, ஐஸ்கரீம்‌ சாப்பிட்டதுன்னு எதையும்‌ 
சொல்லாதே. சொன்னா அழுவா. சரியா?'” என்றாள்‌ ரேணுகா. 


“ம்‌” என்று தலையாட்டினான்‌ அரவிந்த. 





“அப்போ நானும்‌ நதியாவும்‌ ஊருக்குப்‌ போகட்டுமா?” 
“சரி” என்றான்‌. 


92 


“அப்புறம்‌ நானும்‌ வரேன்னு அழக கூடாது! 
“அழ மாட்டேன்‌!” 


ட்‌ 22 


“மம்மி வேணும்னு அப்பாவைப்‌ படுத்தக்கூடாது! 


ட்‌ 2 


“மாட்டேன்‌.” 


“ குட்‌ பாய்‌'” என்ற ரேணுகா, அரவிந்த்தை அணைத்துக்‌ கன்னத்தில்‌ முத்தமிட்டாள்‌. 


ஞாயிற்றுக்‌ கிழமை காலை. 


நதியாவை அம்மா குளிப்பாட்டி, புது டிரெஸ்‌ போட்டுவிடுவதை அரவிந்த்‌ அமைதியாகப்‌ 
பார்த்துக்கொண்டு இருந்தான்‌. ஆனால்‌, எந்த நொடியிலும்‌, “ம...ம்‌...மி... நானும்‌ வருவேன்‌” 
என்ற வாசகம்‌ அவனது வாயில்‌ இருந்து உதிரும்‌ என்ற எதிர்பார்ப்புடனேயே இருந்தான்‌ ரமேஷ்‌. 


ரேணுகாவும்‌ புதுப்‌ புடவை உடுத்தித்‌ தயாராகி வந்தாள்‌. நாளை காலையில்‌, உறவினர்‌ ஒருவர்‌ 
வீட்டுச்‌ சீமந்தம்‌. இப்போதே போனால்தான்‌ நாளை விழாவில்‌ பங்குபெற முடியும்‌. ரேணுகாவின்‌ 
அம்மா வீடும்‌ அதே ஊர்தான்‌ என்பதால்‌, தங்கும்‌ இடம்‌ குறித்துப்‌ பிரச்னை இல்லை. தவிர, தாய்‌ 
வீட்டில்‌ ஒரு நாள்‌ இருக்கும்‌ உற்சாகம்‌ வேறு! 


“போகலாமா??' என்று கேட்டவாறு ரமேஷ்‌ “பைக” சாவியை எடுத்துக்கொண்டான்‌. 
பைக்கில்‌ ரேணுகா பின்னால்‌ அமர்ந்து நதியாவை மடியில்‌ வைத்துக்கொள்ள, அரவிந்த்‌ 


அப்பாவுக்கு முன்னால்‌ அமர்ந்துகொண்டான்‌. அவனிடம்‌ தொடர்ந்து அமைதி. லக்கேஜ்‌ 
பக்கவாட்டுக்‌ கொக்கியில்‌ மாட்டப்பட்டது. 


“ ரேணு... எதுக்கும்‌ இவன்‌ டிரெஸ்ஸையும்‌ எடுத்துவெச்சுக்கிட்டியா?”” என்று கிசுசெப்புடன்‌ 


கேட்டான்‌ ரமேஷ்‌. 


ட்‌ 2 


“ச்சூ... பேசாம வண்டியை விடுங்க” என்று அதே குச குரலில்‌ அதட்டினாள்‌ ரேணுகா. 


௦௦ 


ம்‌... ரயில்‌ கிளம்பறப்ப அது கூவப்‌ போகுதா இல்லே, இவன்‌ கூவம்‌ போறானான்னு 
தெரியலே” என்றவாறு வண்டியை விரட்டினான்‌ ரமேஷ்‌. 


ரயில்‌ நிலையம்‌. 


கூட்டத்தில்‌ நீநீதிக்‌ கடந்து, பசை காயாமல்‌ அப்போதுதான்‌ ஒட்டப்பட்ட பெயர்ப்‌ பட்டியலில்‌ 
சரிபார்த்து, உள்ளே ஏறிச்‌ சென்று உரிய இருக்கையில்‌ அமர்ந்தாயிறறு. 





எதிரே ஆள்‌ வராத இருக்கையில்‌, ரமேஷ்‌ அமர்ந்தான்‌. அவனது இரு தொடைகளுக்கிடையில்‌ 
அரவிந்த்‌ நின்றிருந்தான்‌. ரேணுகா அவனைப்‌ பார்த்துப்‌ புன்னகைத்ததும்‌ அவனும்‌ 
புன்னகைத்தான்‌. அதில்‌ ஒரு ஏக்கம்‌ தெரியவே செய்தது. 


2 


“ அரவிந்த! நான்‌ சொன்னது ஞாபகம்‌ இருக கில்லே... நீயும்‌ டாடியும்‌...?” என்று குரலில்‌ உற்சாகம்‌ 


கூட்டி, அவனது அமைதி யைக்‌ கலைக்க முயன்றாள்‌ ரேணுகா. 
“ம்‌” என்று ஒற்றை எழுத்தைதான்‌ வெளிப்‌ படுத்தினான்‌ அரவிந்த்‌. 

நதியா ஜன்னல்‌ வழியே வெளியே வேடிக்கை பார்த்துக்‌ கொண்டு இருந்தாள்‌. குழந்தை களுக்கே 
உரித்தான ஆச்சர்யம்‌ அவளிடம்‌ காணப்பட்டது. அதே ஆச்சர்யம்‌ அரவிந்த திடமும்‌ இருக்கும்‌. 
ஆனால்‌, இப்போதோ அவை எல்லாம்‌ பழகிப்‌ போன பெரிய மனிதனைப்‌ போல சலனமின்றிப்‌ 





பார்தீதான்‌ அவன்‌. 


ட்‌ 2 


“எ...ன்‌...ன...ங்‌...க'' என்று தயகீகமாகக குரல்‌ கொடுத்‌ தாள்‌ ரேணுகா. 


““சொல்லு..?”” என்றான்‌ ரமேஷ்‌. 


“என்னங்க, குழந்தை இவ்வளவு சைலன்ட்டா இருக்கானே?” 


“ சைலன்ட்டா இருக்‌ கான்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்‌ தானே!” 


“முகத்தைப்‌ பாருங்க. சுண்டிப்போச்சு! ?” 
2 


“அதெல்லாம்‌ சரியாயிடு வான்‌. நான்‌ வெளியே கூட்டிட்டுப்‌ போய்‌ சரி பண்ணிடறேன்‌.” 


௦௦ ப ட 92 
அப்படீங்கறீங்களா? 


“ஆமா!” 


“ என்னைவிட்டு அவன்‌ இருந்ததே இல்லையேங்க!.”” 


“இப்படிச்‌ சொல்லியே இன்னும்‌ எத்தனை நாளைக்குதான்‌ இவனை நீ போற இடத்துக்கெல்லாம்‌ 
கூட்டிக்கிட்டுப்‌ போவே? இப்பவே இவனுக்கு ஏழு வயசு ஆகுது. இரு, இரு... இந்த டயலாக்‌ 
ஏற்கெனவே வந்த மாதிரி இருக்கே?”” 





“விளையாடாதீங்க. நான்‌ சொன்னதையே என்கிட்ட பேசிக்‌ காண்பிக்கிறீங்களா) ”” 
“சரி, இப்ப என்ன சொல்ல வரே)?” 
“இவனையும்‌ கூட்டிட்டுப்‌ போறேங்கிறேன்‌. ”” 

“இவனுக்கு டிரெஸ்‌??? 

““ஒருநாள்தானே... என்‌ அண்ணன்‌ பையன்‌ டிரெஸ்ஸையே போட்டுவிட்டாப்போச்சு! என்ன 


தான்‌ நீங்க பீச்‌, பார்கனு கூட்டிப்‌ போனாலும்‌ ராத்திரி நான்‌ இல்லாம குழந்தை ஏங்கிடுவான்‌. 
அரவிந்த்‌, அம்மாவோட நீயும்‌ வர்றியா?” 





அவ்வளவுதான்‌... அடுத்த நொடியே “குபீர்‌ பாய்ச்சலில்‌ சென்று, ரேணுகா மடியில்‌ இடம்‌ 
பிடித்தான்‌ அரவிந்த. நதியா அவனைப்‌ பிடித்துத்‌ தள்ள முயல, பதிலுக்கு அவன்‌ அவளைத்‌ 
தள்ள... “ஏய்‌... ஏய்‌... சண்டை போடக்‌ கூடாது. அரவிந்த்‌, நீ குட்‌ பாய்தானே?”' என்று ரேணுகா 
சமாதான முயற்சியில்‌ இறங்க... ரயில்‌ மூச்சுவிட்டுப்‌ புறப்பட ஆயத்தமானது. 


“ அரவிந்த, நதியா... டாடிக்கு டாட்டா சொல்லுங்க” என்றாள்‌ ரேணுகா. 


புன்னகையோடு, மூன்று குழநீதைகளுக்குமாகக்‌ கையசைத்து விடைபெற்றான்‌ ரமேஷ்‌. 


நாய்‌ பட்ட பாடு 


மெலட்டூர்‌ இரா. நடராஜன்‌ 


“இ டுக்கண்‌ வருங்கால்‌ நகுக” என்று சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டார்‌ ஐயன்‌ திருவள்ளுவர்‌. 





அவருக்கென்ன? அவரே சொன்னது போல, “சொல்லுதல்‌ யார்க்கும்‌ எளிய அரியவாம்‌ சொல்லிய 
வண்ணம்‌ செயல்‌!” அனுபவப்பட்ட எனக்குத்தானே 
அதிலுள்ள சிரமம்‌ தெரியும்‌! 


“மிகப்‌ பெரிய சிந்தனைகள்‌ எல்லாம்‌, எதிர்பாராத 
நேரத்தில்‌ ஒரு சிறு நொடித்‌ துளியில்‌ உருவாவதுதான்‌” 
என்று யாரோ ஒரு அறிஞர்‌ சொல்லியிருக்கிறார்‌ 
இல்லையா? அந்த மாதிரி, நான்‌ மிகவும்‌ விரும்பும்‌ 
பருப்பு உசிலியை வெண்டைக்காய்‌ மோர்க்‌ 
குழம்போடு ஒரு வெட்டு வெட்டிக்கொண்டு 
இருந்தபோது, என்‌ அருமை மனைவி கமலாவின்‌ 


சிந்தனையில்‌ உதித்தது அந்த ஐடியா! 


cc‘ 


ஏங்க, நம்ம வீட்டுல நாய்‌ ஒண்ணு வளர்த்தா 
என்ன?” 





ரசம்‌ சாதம்‌ சாப்பிட்டுக்கொண்டு இருக்கும்போதே அதில்‌ பாயசத்தை ஊற்றின மாதிரி 
ஆகிவிட்டது எனக்கு. “ஏன்‌... உங்களையெல்லாம்‌ வளர்ப்பது போதாதா... நாய்‌ வேறு வளர்க்க 
வேண்டுமா?” என்று கேட்டு வைத்தால்‌, மேற்கொண்டு மோர்க்‌ குழம்பு கிடைக்காது. 
கிடைத்தாலும்‌ ருசிக்காது. 


என்‌ மெளனம்‌ கமலாவைச்‌ சங்கடப்படுத்தியிருக்க 
வேண்டும்‌. இந்த மாதிரி சமயங்களில்தான்‌ ஏழரை நாட்டுச்‌ 
சனி உச்சம்‌ பெறுகிறது. 

“எனக்கொண்ணும்‌ ஆசையில்லை. சின்னதுதான்‌ 
அடம்பிடிக்கிறது.”்‌ 


அம்மாவின்‌ புடவைக்குப்‌ பின்னாலிருந்து புன்சிரிப்போடு 
என்‌ குட்டிப்‌ பெண்‌ ஸ்வேதா எட்டிப்‌ பார்க்க, என்‌ 
போதாதவேளை நானும்‌ பதிலுக்குப்‌ புன்சிரிக்க, கப்பென்று 
பிடித்துக்கொண்டது சனி. 


“ஹாய்‌! அப்பா ஓ.கே. சொல்லிட்டார்‌!” என எனது இரண்டு 
வாண்டுகளும்‌ கோரஸாகக கத்திக்கொண்டே ஓடிவிட, நான்‌ 
நிராயுதபாணியானேன்‌. கமலா வின்‌ முகத்தில்‌ இரண்டு 
பீட்ஸா சாப்பிட்ட பெருமிதம்‌. 





மறுநாள்‌ மாலையில்‌ நான்‌ ஆபீஸில்‌ 150 வவுச்சர்கள்‌, 
மேனேஜரின்‌ தவுசன்‌ வாலா வசவுகளுடன்‌ 
போராடிக்கொண்டு இருந்தபோது, செல்லில்‌ என்‌ இரண்டு 
பெண்‌ பிள்ளைகளின்‌ குரல்கள்‌... 





“அப்பா, ஷாலுவைப்‌ பார்க்கப்‌ போக வேணாமா? அம்மா வெயிட்டிங்‌!” - இது பெரிய பெண்‌ 
சஞ்சனா. 


““ஷாலுவா)??” 


“ஐய, இதுகூடத்‌ தெரியலையா? நாம வாங்கப்போற டாகியோட பேரு. டாகின்னா டாக்‌. டாகீனா 
நாய்‌. ஹூம்‌... சீக்ரெம்‌ வாப்பா!” - இது என்‌ ஸ்வேதாக குட்டியின்‌ கெஞ்சல்‌. 


மேனேஜரிடம்‌ கெஞ்சிக்‌ கூத்தாடி பர்மிஷன்‌ வாங்கிக்கொண்டு வீட்டுக்குப்‌ போனால்‌, 
என்சைக்ளோபீடியா மாதிரி ஏதோ ஒரு தடிமனான புத்தகத்தைப்‌ புரட்டிக்கொண்டு இருந்தாள்‌ 
என்‌ சகதர்மிணி. வழவழ பேப்பரில்‌ கலர்கலராக நாய்களின்‌ படங்கள்‌. 


“அப்பா! ஷாலுவை எப்படி பாத்‌ செய்யணும்‌, என்ன ஃபுட்‌ கொடுக்கணும்னு யாரையும்‌ 
கேட்கவே வேண்டாம்‌. அம்மா ஒரு புக்‌ வாங்கியிருக்கா. ஜஸ்ட்‌, செவன்‌ ஹண்ட்ரட்‌ ருப்பீஸ்‌ 


ஒன்லி!” 


“இருபது பர்சென்ட்‌ டிஸ்கவுன்ட்னு சொல்லுடி!” 


2 


“ஆமாப்பா. அப்புறம்‌ அந்த செயின்‌...” 
“சஞ்சு! கீப்‌ கொயட்‌! எல்லாத்தையும்‌ இப்பவே சொல்லியாகணுமா? அப்பா, முதல்ல டிபன்‌ 
சாப்பிடட்டும்‌!” 


கென்னல்‌ ஷாப்பில்‌ ஏராளமான நாய்க்‌ குட்டிகள்‌. விதவிதமான குரைப்புகள்‌. கன்றுக்குட்டி 
சைஸில்‌ அல்சேஷன்கள்‌! ஊதுகுழலுக்குக்‌ கால்கள்‌ முளைத்த மாதிரி ஒரு நாயா, குட்டியா தெரிய 
வில்லை... என்‌ கால்களை நக்க முனைய, நான்‌ சுவரில்‌ பல்லி மாதிரி ஓட்டிக்கொண்டேன்‌. நூல்‌ 


கண்டுக்கு நடு வகிடு எடுத்து வாரிவிட்ட மாதிரி இன்னொரு குட்டி நாய்‌. அந்தச்‌ சடை நாயின்‌ 
முன்‌ பகுதி எது, பின்‌ பகுதி என்று நான்‌ கேட்க, நான்‌ ஏதோ தமாஷ்‌ பண்ணுவதாக நினைதீதுச்‌ 
சிரித்தார்‌ கென்னல்‌ ஷாப்‌ முதலாளி. அதற்கான விடைதான்‌ எனக்கு இன்றுவரை 
கிடைக்கவில்லை. 


நாய்களை அலசி ஆராய்ந்து, ஒருவழியாக ஷாலு தேர்ந்தெடுக்கப்பட்டாள்‌. ஒரே கவ்வில்‌ ஒரு 
கிலோ சதையைக்‌ கவ்வி எடுத்துவிடுபவள்‌ போல, நல்ல ஆகிருதியாக இருந்தாள்‌. 


காலனியில்‌, கமலாவைக்‌ கையிலேயே பிடிக்க முடியவில்லை. அக்கம்பக்கத்து 
பிளாட்காரர்களுக்கு ஸ்வீட்ஸ்‌ என்ன, கூல்‌ டிரிங்க்ஸ்‌ என்ன... 


“ கங்கிராஜுலேஷன்ஸ்‌! நாய்‌ வாங்கியிருக்கங்களாமே? எவ்வளவு ஆச்சு? என்ன சாதி?” என்று 
விசாரிப்புகள்‌. 


எனக்குப்‌ பதில்‌ தெரியவில்லை. ““மன்னிக்‌ கணும்‌. நாயா இருந்தாலும்‌ நான்‌ சாதி பாக்கிறது 


என்று மழுப்ப, பிரமாதமாகச்‌ சிரித்தது கூட்டம்‌. 


கிடையாது!” 


12? 


“இது அல்சேஷன்‌ டாபர்மேன்‌ கிராஸ்‌!” என்று கமலாதான்‌ பதிலைச்‌ சொல்லி, என்‌ மானத்தைக்‌ 


காப்பாற்றினாள்‌. 


யாரை வேண்டுமானாலும்‌ கேட்டுப்‌ பாருங்கள்‌... தரக்கம்‌ சொக்கும்‌ நேரம்‌ அதிகாலை நாலு 
மணியிலிருந்து ஆறு மணி வரைதான்‌. சரியாக அந்த நேரத்தில்‌, மூஞ்சியில்‌ தண்ணீர்‌ ஊற்றாத 
குறையாக என்னை எழுப்பிவிடுவாள்‌ கமலா. என்‌ கையில்‌ ஷாலுவின்‌ சங்கிலியைக்‌ கொடுத்து, 
ஒரு வாக்‌ போல உச்சாவுக்கு அழைத்துப்‌ போய்வரச்‌ சொல்வாள்‌. அதைப்‌ போல தண்டனை 
கிடையவே கிடையாது. 


ரோட்டில்‌ ஷாலுவை கன்ட்ரோல்‌ செய்யவே முடியாது. புதிதாக சைக்கிள்‌ ரிக்ஷாவோ, ட்ரை 
சைக்கிளோ ஓட்டிப்‌ பாரத்திருக்கிறீர்களா, ஒருபக்கமாக இழுத்துச்‌ செல்லும்‌. அது மாதிரி என்‌ 
கட்டுப்பாட்டை மீறிப்‌ போய்க்கொண்டே இருப்பாள்‌ ஷாலு. சும்மாவாவது போவாளா? 





மாட்டாள்‌. எங்கோ ஒரு தெரு நாய்‌ தன்பாட்டுக்கு தேமே என்று போய்க்கொண்டு இருக்கும்‌. 
ஷாலு அநாவசியமாக அதை வம்புக்கு இழுப்பாள்‌. இவள்‌ குரைக்க, அது குரைக்க, அதன்‌ 
அடியாட்கள்‌ மாதிரி இன்னும்‌ நாலு தெரு நாய்கள்‌ சேர்ந்துகொண்டு வியூகம்‌ அமைத்து, எங்கள்‌ 
இருவரையும்‌ பார்த்துக்‌ குரைக்க, என்பாடு திண்டாட்டமாகிப்‌ போகும்‌. 





ஷாலு என்‌ நிம்மதியை மட்டும்‌ பதம்‌ பார்க்கவில்லை; பர்ஸையும்‌ சேர்த்துதான்‌! வீட்டில்‌ நாய்‌ 
வளர்ப்பு பற்றி விதவிதமான புத்தகங்கள்‌. சஞ்சுவும்‌ ஸ்வேதுவும்‌ சாப்பிட்‌ டார்களோ என்னவோ, 
ஷாலுவுக்கு ராஜ உபசாரம்‌. நெய்யும்‌ பாலும்‌ அமரக்‌ களப்பட்டது. முட்டை என்று எழுதினாலே 
குமட்டிக்கொண்டு வருவ தாகச்‌ சொல்லும்‌ கமலா, வாட்ச்மேனிடம்‌ சொல்லி ஷாலுவுக்கு 





தினமும்‌ மட்டன்‌ வாங்கிப்‌ போட்‌ டாள்‌. வெட்னரி டாக்ட ரோடு ஷாலு சம்பந்தமாக அவள்‌ 


விசாரித்ததற்கே போன்‌ பில்‌ ஆயிரம்‌ ரூபாய்க்கு மேல்‌ ஆகி யிருக்கும்‌. 


இப்படியாக, இந்தச்‌ சனி திசையிலிருந்து எப்படி விடுபடப்‌ போகிறேன்‌ என்று இனமும்‌ நான்‌ 
புலம்பிக்‌ கொண்டு இருந்தபோது, திடீரென ஒரு மத்தியான வேளையில்‌ எனக்கு போன்‌ வந்தது. 
சஞ்சுதான்‌ பேசிற்று. 


“அப்பா! அம்மாவை ஷாலு கடிச்‌ சுட்டா. புஜ்ஜி மாமி அம்மாவை நர்ஸிங்‌ ஹோமுக்கு 
அழைச்சுட்டுப்‌ போயிருக்காங்க. நீ நேரா அங்கே வநீதுடு. வரும்போது அம்மா ஏ.டி.எம்‌-ல 
ஃபைவ்‌ தெளசண்ட்‌ எடுத்துட்டு வரச்‌ சொன்னா. உடனே வா!” 


அலறியடித்து ஓடினேன்‌. பெட்டில்‌ படுத்திருந்த கமலாவைப்‌ பார்க்கப்‌ பாவமாக இருந்தது. 
குதிகாலுக்குச்‌ சற்று மேலே ஆடுசதையில்‌ வெடுக்கெனக்‌ கடித்திருக்கெறது. கடியைவிட, 
போடப்போகிற ஊசிகளைப்‌ பற்றித்தான்‌ அவளுக்குப்‌ பயம்‌ அதிகம்‌. 





“நான்தான்‌ சொன்னேனே, நாயெல்லாம்‌ நமக்குச்‌ சரிப்பட்டு வராதுன்னு! நீங்கள்லாம்‌ 
கேட்டாதானே..?”்‌ 





“ஆமாங்க, நீங்க சொல்றதுதான்‌ சரி!” என்றவள்‌, “நான்‌ கென்னல்‌ ஷாப்ல பேசிட்டேங்க. 
அவங்க ஷாலுவைத்‌ திருப்பி எடுத்துக்கிறதா சொல்லிட்‌ டாங்க. இப்பவே அந்தச்‌ சனியனைக்‌ 
கொண்டு போய்‌ விட்டுட்டு வந்து டுங்க!”” என்றாள்‌. 


வீட்டுக்குப்‌ போனால்‌, எதுவுமே நடக்காத மாதிரி 
ஷாலு குஷி மூடில்‌ மேலே விழுந்து கொஞ்சியது. 


நான்‌ அதன்‌ சங்கிலியைக்‌ கழற்ற, வழக்கம்‌ போல 
வாக்கிங்‌ என்று நினைத்து, உற்சாகமாக ஓடிப்‌ போய்‌ 
காரில்‌ தாவி ஏறியது. வழியெல்லாம்‌ ஜன்னல்‌ 
வழியாக குதூகலமாக வேடிக்கை பார்த்தபடி வந்தது. 


கென்னல்‌ ஷாப்பில்‌ அதை விட்டபோது, எனக்கே 
கொஞ்சம்‌ மனசு கஷ்டமாகிவிட்டது. நான்‌ ஷாலுவை 
விட்டு விலகி வந்து, காரில்‌ ஏறி ஸ்டார்ட்‌ செய்தபடி 
திரும்பிப்‌ பார்த்தபோது, ஷாலுவின்‌ கண்களில்‌ 
வெளிப்பட்ட சிநேகமும்‌ அன்பும்‌ என்னைத்‌ தடுமாற 





வைததன. 
மறுபடியும்‌ தப்பு செய்கிறோமோ? 
“ஷாலு, நீ என்னைப்‌ படுத்தி யெடுத்தாலும்‌ “ஐ லவ்‌ யூடா கண்ணம்மா!” என்றபடி ஒரு 


ப்ளையிங்‌ கிஸ்ஸைமப்‌ பறக்கவிட்டவன்‌, கமலாவின்‌ வார்த்தைகளை மீற முடியாதவனாக, 
கண்கள்‌ கசிய, காரை நகர்த்தி, வேகமெடுத்தேன்‌. 


ராஜமுருகன்‌ 


பிம்பர்கலபலா! 





“தா னெரிந்த சாம்பலைத்‌ தானள்ளிப்‌ பூசியவருண்டோ... நானள்ளிப்‌ பூசினேனடி கண்ணம்மா, 
நானள்ளிப்‌ பூசினேனடி” என கீர்த்தனாவின்‌ மண நாளன்று மடங்கிப்‌ படுத்து மதியழகன்‌ கவிதை 
எழுதினான்‌. கூடிய விரைவில்‌ அவன்‌ மதியழகச்‌ சித்தராய்‌ மாறப்போகிறான்‌ என்பதற்கு அந்தக்‌ 
கவிதை கட்டியங்‌ கூறியது. அதன்படியே காட்சி மாறியது. இப்போது இருவண்ணாமலையில்‌ 
திக்குகளற்றுத திரியும்‌ சாமியார்கள்‌ கூட்டத்தில்‌ மதியும்‌ ஒருவன்‌. 


கலகக்காரன்‌, கடவுள்‌ மறுப்பாளனான மதி ஒரு கவளம்‌ புளியோதரைக்கு அன்னதான மண்டபம்‌ 
ஒன்றில்‌ நிற்கிறான்‌. சூனியத்தின்‌ மைதானத்தில்‌ இலக்கற்ற பந்தைப்‌ போல உருள்கிறது இந்த 
இரவு. காற்றில்‌, ஒரு சாமியாரின்‌ பிரசங்கம்‌ பியானோவின்‌ இசைக்கற்றை போலக்‌ 
கரைந்துகொண்டு இருக்கிறது. 





“ டியர்‌ ப்ரெண்ட்ஸ்‌. ஒரு கை ஓசையிடுமா? இதோ ஓசையிடுவதை உற்றுக்‌ கேளுங்கள்‌. உலகம்‌ 
முழுவதும்‌ நிரந்தரமாய்‌ நிறைநீதிருக்கிற இந்த இசையின்‌ பெயர்‌ மெளனம்‌. உற்றுக்‌ 
கேளுங்கள்‌...'”- அழைத்தார்‌ சாமியார்‌. உற்றுக்‌ கேட்டான்‌ மதியழகன்‌. கீர்த்தனாவின்‌ 
மெளனத்திலிருந்து பல்லாயிரம்‌ பறையலிகள்‌, லட்சோப லட்ச மந்திர உச்சாடனங்கள்‌, 


கோடானுகோடி கோயில்‌ மணிகள்‌ எழுந்து வந்தன. இந்த பிரபஞ்சத்தின்‌ எல்லா ஒலிகளும்‌ 





மொழிகளும்‌ சொற்களும்‌ காதலுக்காகத்தான்‌ படைக்கப்பட்டன என நினைத்தான்‌. மறுகணமே, 
எல்லாவற்றையும்‌ அதே காதல்தான்‌ கொன்றது எனத தோன்றியது. 


அவனிடம்‌ தீர்த்தனா பேசிய முதல்‌ வார்த்தை என்ன? ஃப்ளாஷ்பேக்கைத்‌ தவிர மதியிடம்‌ என்ன 
இருக்கிறது... கேட்டுத்‌ தொலைப்போம்‌. 


திருப்பூர்‌ அரசு மருத்துவமனை வராந்தா வில்‌ உட்கார்ந்திருந்த மதியழகனிடம்‌, நர்ஸ்‌ உடையில்‌ 
வந்து நின்ற கீர்த்தனா கேட்ட முதல்‌ வார்த்தை, “நீங்கதான்‌ பேஷன்ட்டா?”' 


“இல்ல... இல்ல... தோழர்‌ அங்கே இருக்கார்‌” என அவன்‌ பதற்றமாக வாசலுக்கு ஓட, அங்கே 
ரத்தம்‌ வழிய உட்கார்த்தி வைக்கப்பட்டிருந்தார்‌ தோழர்‌ அருள்‌. ரெட்டிபாளையத்தில்‌ அன்று 
காலை நடந்த ஓர்‌ அரசியல்‌ தாக்குதலில்‌ எதிரிகளால்‌ நடுரோட்டில்‌ அடித்து நொறுக்கப்பட்டார்‌. 
நல்லவேளையாக எதிரிகள்‌ மாகாண ஆயுதமான அறிவாளோடு வராமல்‌ மிதவாத ஆயுதமான 
உருட்டுக்கட்டைகளோடு வந்ததால்‌, தாக்குதல்‌ இந்த அளவில்‌ முடிந்தது. மதியும்‌ மற்ற 
தோழர்களும்‌ இடையில்‌ வந்து முக்கு கடை வரை சீறிய டாடா சுமோவைத துரத்தித்‌ திரும்பினர்‌. 





“ பேஷன்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்‌?””- மதியின்‌ முன்பு மறுபடி நின்றிருந்தாள்‌ கீர்த்தனா. 
அப்போது தான்‌ அவளைக்‌ கவனித்தான்‌. பார்தத கணத்தில்‌ நர்ஸ்களும்‌ டீச்சர்களும்‌ 
பிரத்யேகமான முகத்தைப்‌ பெற்றி ருக்கிறார்கள்‌ என ஃபீல்‌ பண்ணினான்‌. கருணையும்‌ கர்வமும்‌ 
கலந்து மிளிரும்‌ முகம்‌. 


“எங்க தோழரு அவர்‌!” 


“ஓ... ஃப்ரெண்டா! சரி, அவர்‌ குடும்பமெல்லாம்‌ எங்கே?” 


“அவருக்கு குடும்பம்னு யாரும்‌ கிடையாதுங்க. என்ன இருந்தாலும்‌ கட்சி வந்து நிக்கும்‌. 
பரவாயில்ல, சொல்லுங்க!” 


“முதுகுல நல்லா அடிபட்டிருக்கு. ஒரு வாரம்‌ இங்கே பெட்ல இருக்கணும்‌. இந்த மருந்தெல்லாம்‌ 
வாங்கிட்டு வந்துடுங்க” என்றாள்‌. 


அம்மா, அப்பா, இரண்டு அண்ணன்‌ அண்ணிகளுடன்‌ அது வீடா, சாயப்‌ பட்டறையா எனக்‌ 
கண்டறிய முடியா பிரதேசத்தில்‌ வாழ்ந்து வந்தான்‌ மதியழகன்‌. சாயக்‌ கரைசல்கள்‌ சாக்கடை யாய்‌ 
ஓடும்‌ தெருக்களில்‌ செந்நிற சிந்தனைகள்‌ வளர்த்தான்‌. அந்த ஏரியா வில்‌ கடைசியாக மூடப்பட்ட 
பஞ்சாலையின்‌ கடைசித்‌ தொழிலாளி அவன்தான்‌. அங்கிருநீதபோதுதான்‌ தோழர்களோடு 
பழக்கம்‌. சொந்தமாகத்‌ தறி ஓட்ட ஆரம்பித்தான்‌. இப்போது குடும்பமென்று யாருமற்ற 
தோழருக்கு மருத்துவமனையில்‌ ஒரு வாரம்‌ உடனிருந்து உதவும்‌ பொறுப்பை உளப்‌ பூர்வமாய்‌ 
ஏற்றிருக்கறொன்‌. 





கீர்ததனாதான்‌ தோழரும்‌, துணையாய்‌ அவனும்‌ இருந்த வார்டுக்கு நர்ஸ்‌. உலகம்‌ அழிநதபோது 
மரப்பேழையில்‌ தப்பிய நோவாவுக்கு, பூமியில்‌ அமைதி திரும்பிவிட்டதைச்‌ சொல்ல 
நெல்மணியோடு வந்த வெண்புறா மாதிரி வந்தாள்‌. அப்போதுதான்‌ சிகரெட்‌ பிடித்துவிட்டு 
குப்பென்று கோல்ட்‌ ஃபில்டர்‌ திருப்புகழ்‌ மணக்க வந்தான்‌ மதி. கீர்த்தனா ஊசி போட ஏதுவாக 





தோழரின்‌ கையைப்‌ பிடித்து உதவினான்‌. ஊசி போட்டு நிமிர்ந்தவள்‌, “எக்ஸ்க்யூஸ்‌ மீ... உங்க 
பேரு?” என இழுத்தாள்‌. 


ட்‌ 2 


* மதியழகங்க.” 


ட்‌ 92 


“ம்‌... மதியழகன்‌. சிகரெட்‌ பிடிச்சா கொஞ்ச நேரம்‌ கழிச்சு உள்ளே வாங்க, சரியா! 


“சரிங்க... ஸாரிங்க!?” 


கொஞ்ச தூரம்‌ சென்று திரும்பி, ““சிகரட்டே பிடிக்காம வந்தீங்கன்னா இன்னும்‌ நல்லது” எனச்‌ 
சிரித்தாள்‌. தீர்ந்த சிகரெட்‌ மாதிரி மதியை மிதித்த சிரிப்பு. நடந்த உரையாடலை மீண்டும்‌ மீண்டும்‌ 
நினைத்துப்‌ பார்த்தான்‌. வாயை கூட்ஸ்‌ வண்டியாக்கி “உஃப்‌' பென்று உள்ளங்கையில்‌ ஊதிப்பார்த 








தான்‌. வெளியே போய்‌ வாசனைப்‌ பாக்கு வாங்கி ஆவேசமாக மென்றான்‌. என்ன செய்தாலும்‌ 
எவ்வளவு நினைத்தாலும்‌ கடைசியில்‌ மிச்சமாக நின்றது அந்தச்‌ சிரிப்பு. 


அவளது சிறு சிரிப்பில்‌ நீண்ட தூரிகை இரவிலும்‌ அழியாத வானவில்லை அவன்‌ வானத்தில்‌ 
வரைந்தது. மற்றொரு வாள்‌ நீண்டு வானத்தையே கிழித்தது. மறுநாள்‌ சிகரெட்‌ புகைக்காமல்‌ 
அவளுக்காகக காத்திருந்தான்‌. 

“ப்ளீஸ்‌, கொஞ்சம்‌ வாங்களேன்‌...” என பதற்றமாய்‌ வந்தாள்‌ கீர்த்தனா. வெளியே நெஞ்சுக்கூடு 
விம்மித்‌ துடிக்கும்‌ முதியவரை ஒருவர்‌ தாங்கிக்கொண்டு நின்றார்‌. அவரை மதியும்‌ சேர்ந்து 
ஸ்ட்ரெச்சரில்‌ ஏற்றி தூக்கி வந்தனர்‌. “யாரு... என்னானு தெரியலீஙக. ஆட்டோல ஏறினவரு 
பொசுக்குனு நெஞ்சப்‌ புடிச்சிக்கிட்டுப்‌ படுத்துட்டாரு”' எனக்‌ கொண்டு வந்தவர்‌ புலம்பினார்‌. 





கீர்த்தனாவின்‌ ஒரே பார்வையில்‌ ஓடும்பிள்ளையாகி மருந்துக்கும்‌, இன்னபிற உதவிகளுக கும்‌ 
உதவிக்கரம்‌ நீட்டினான்‌ மதி. 


“ரொம்ப தேங்க்ஸ்‌ மதியழகன்‌. இதெல்லாம்‌ உங்களுக்கு புண்ணிய மாப்‌ போகும்‌!” - 
மருத்துவமனை வளாகத்தில்‌ பழுத்த சருகுகள்‌ வேர்‌ மூடும்‌ அரச மரத்தின்‌ கழ்‌ நின்றார்‌ கள்‌ 


இருவரும்‌. இந்த இடத்தில்‌, ““நான்‌ என்‌ கடமையைத்தானே செஞ்சேன்‌!” என்கிற டயலாக்கை 
தான்‌ ஹீரோவாகப்பட்ட மதி பேசியிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ அவன்‌, ““அட, புண்ணியமாவது 
ஒண்ணாவது. மார்க்ஸ்‌ என்ன சொல்லியிருக்காருன்னா...'” என ஆரம்பித்து, சரமாரியாக அரசியல்‌ 
பேசினான்‌. உரையாடல்‌ நீண்டது. அவளது ஆச்சர்யமும்‌ அவனது ஆவேசமும்‌ மிக அழகாக ஒரு 
புள்ளி யில்‌ இணைந்தது. உரையாடலின்‌ முடிவில்‌ க&ீர்தீதனா கேட்டாள்‌, ““இவ்வளவு நேரம்‌ 
எப்படி சிகரெட்‌ பிடிக்காம இருக&ங்க?”” 


ஒரு கணம்‌ தடுமாறிச சுதாரித்து அவன்‌ சிரிக்க, அவளும்‌ குரலெடுத்‌ துச்‌ சிரிக்க, மதி மயங்கினான்‌ 
மதி. மறுநாள்‌, வராந்தாவில்‌ அங்கேயும்‌ இங்கேயும்‌ நடக்கும்போதெல்லாம்‌ வார்டுக்குள்‌ 
இருக்கும்‌ மதியழகனுக்‌ குப்‌ பார்வையை வீசினாள்‌ கீர்த்தி. “அதெல்லாம்‌ நாய்க்குப்‌ போடுற 
பிஸ்கட்‌ மாதிரி மாப்ள என அனுபவஸ்தர்கள்‌ சொல்லக கூடும்‌. ஆனால்‌, அதுவரை அவன்‌ 
பார்தீதிராத பார்வை அது. இரக்கத்தின்‌ ஜீவிதமா, இரை குத்தும்‌ ஆயுதமா... ஏதென்று தெரியாமல்‌ 
ஆன்மாவை உலுக்கும்‌ பார்வை! இவனும்‌ பார்த்தான்‌. இரண்டு பார்வைகள்‌ மோத மோத 
மொழியற்ற உலகில்‌ சஞ்சரித்தான்‌. “ஐ லவ்‌ யூ கீர்த்தனா என எச்சில்‌ கறை படிந்த கழிவறைக்‌ 
கண்ணாடியில்‌ சொல்லிப்‌ பார்த்தான்‌. இருவரும்‌ அரச மரத்தடியில்‌ பேசினார்கள்‌. கேன்டீனில்‌ 
தேநீர்‌ பருகினார்கள்‌. விஷம்‌ குடித்து வந்த ஒருவர்‌ செத்துப்‌ போக, உறவினர்களின்‌ கதறல்‌ 
களுக்கிடையே பேரன்புடன்‌ பார்த்துக்‌ கொண்டார்கள்‌. மதியின்‌ கனவில்‌ கல்யாணம்‌ முடிந்து, 





வியர்வையும்‌ மல்லிகையும்‌ கலந்து மணக்கும்‌ அறைக்குள்‌ கண்ணாமூச்சி ஆடினார்‌ கள்‌. 
ரதீதினசசுருக்கமாகச்‌ சொல்வதென்றால்‌, முத்திப்‌ போச்சு! 


பத்து நாட்கள்‌ கழித்து, தோழர்‌ டிஸ்சார்ஜ்‌ ஆனார்‌. ஆனால்‌, மதியழகனுக்குக்‌ காதல்‌ காய்ச்சல்‌ 
உச்சத்தில்‌ அடித்தது. கீர்த்தியின்‌ கை பட்ட தெர்மாமீட்டரில்‌ ஆயிரம்‌ கோடையெனத தகித்தது 
அவனது காதல்‌. ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேறும்போது செல்‌ நம்பர்களைப்‌ பரிமாறிக்‌ 
கொண்டார்கள்‌. 


அன்று இரவே அடிவயிற றில்‌ பந்து உருள, செல்லை எடுத்து அவளுக்குப்‌ பேச நினைத்தான்‌. 
“வழியல்‌ கேஸ்‌” என்ற இளங்கலைப்‌ பட்டத்தை வழங்கிவிடு வாளோ எனப்‌ பயந்து “அவளே 
பேசட்டுமே” என்ற முதுகலை முடிவை எடுத்தான்‌. கீர்த்தியின்‌ கையை இறுகக்‌ கோத்து தோளில்‌ 
சாய்ந்து காதில்‌ வெப்ப மூச்சு விடுவ தான கனவில்‌ அவன்‌ ஆழ்ந திருந்த வேளையில்‌, செல்‌ மூன்று 
முறை “பீப்‌” எனச்‌ சிணுங்கியது. அது கனவுக்‌ கான பின்னணி இசை என நினைத்தான்‌. 


அதுவும்‌ இளையராஜா அல்லது மொஸார்ட்டினு டையது. ஆனால்‌, நள்ளிரவு விழிப்பில்‌ செல்‌ 





பார்க்க மூன்று மெசேஜ்கள்‌ நிஸீவ்‌ ஆகியிருந்தன. குட்நைட்‌ டோடு பனித்துளி உருளும்‌ மூன்று 
ரோஜாக்களை மலரச்‌ செய்திருந்தாள்‌ கீர்த்தி. தூக்கம்‌ கெட்டான்‌. தலை யணையைத்‌ 
தூக்கிப்போட்டு உதைத்தான்‌. மணி மூணு சொச்சம்‌ இருந்தபோது ஒரு வேகத்தில்‌ ஐ டு 
குட்நைட்‌” என பட்லர்கம்‌ ஸ்பெல்லிங்‌ மிஸ்டேக்‌ மெஸேஜைத தட்டி விட்டான்‌. உலகமும்‌ இதய 








மும்‌ “பீப்‌ என்றே துடிப்பதாய்‌ கலக்கமுற்றான்‌. விடிய விடிய வெறித்தான்‌ செல்லை! 
பதிலில்லை. 


காலையில்‌ எழுந்து பாதீரூம்‌ சென்று சிவந்த கண்களுடன்‌ செல்‌ பார்த்‌ தால்‌ கீர்த்தி எண்ணிலிருந்து 
இரண்டு மிஸ்டு கால்‌. “அய்யகோ... இதென்ன சோதனை?” எனப்‌ பதற்ற மாகி, அவசரமாக அவள்‌ 
நம்பருக்கு அழுதீதினான்‌. 


2 


“ஹலோ... ஸாரிங்க. தூங்கிட்டேங்க.” 


“ எனக்கு செம கோபம்‌ தெரியுமா? இனிமே போனே பண்ண வேண்டாம்னு நினைச்சேன்‌!” 


“அய்யோ... உங்க போனை எடுக்கறதைவிட எனக்கென்னங்க வேலை. ஸாரி... தூங்கிட்டேன்‌!” 


2 


“ அது சரி... அது என்ன மூணு மணிக்கு குட்நைட்‌? குட்மார்னிங்ல சொல்லணும்‌.” 


2 


“திடீர்னு முழிச்சேனா... டைம்‌ பார்க்‌ காமலே மெசேஜ்‌ கொடுத்துட்டேங்க.” 
““நைட்டெல்லாம்‌ தூங்காம காலையில எட்டு மணி வரைக்கும்‌ தூங்குறது. இனிமே ஒழுங்கா 
சீக்ரெம்‌ எழுந்திரிங்க!” என்ற போது கீர்த்தியின்‌ குரலில்‌ கொப்பளித்த உரிமை, பேதலித்த 
மதியின்‌ மனசைப்‌ பேயாடவைத்தது. 


அன்று இரவு “மங்கி எஸ்‌.எம்‌.எஸ்‌. படிசசிட்டிருக்கு என அவள்‌ மெஸேஜ்‌ அனுப்ப, “மயில்‌ 
எஸ்‌.எம்‌.எஸ்‌. அனுப்பிச்சிருக்கு' எனப்‌ பதிலுரைத்தான்‌ இவன்‌. நட்சத்திரங்களாலான இதயத்தை 
அனுப்பினான்‌ இவன்‌. ஜோடிப்‌ புறாக்களை அனுப்பினாள்‌ அவள்‌. “இது என்னடா புது இம்சை)?” 
எனத்‌ திருப்பூரின்‌ செல்‌ டவர்கள்‌ செல்லக்‌ கோபத்துடன்‌ அனுப்பிய செண்டிங்‌ மெஸேஜ்களால்‌ 
காற்றலை காதல்‌ அலையானது. 


பொதுவாக, மாதத்தின்‌ இருபது நாட்கள்‌ அவுட்‌ கோயிங்‌ அறுந்து சிலுவையில்‌ அறையப்படும்‌ 
மதியின்‌ செல, மூன்றாம்‌ நாள்‌ இயேசுவென முப்பது நாளும்‌ உயிர்தீதிருநீதது. தினசரி போனில்‌ 
பேசினார்கள்‌. இரவில்‌ வெகு நேரம்‌ சிரித்தார்கள்‌. “இப்பதான்‌ உங்களை நினைச்சேன்‌”, “எப்படா 
உங்களைப்‌ பாப்போம்னு இருக்கு”, “என்‌ கனவுலயெல்லாம்‌ வந்து பயமுறுத்தறீங்க?” எனப்‌ 
பேச்சிடையே கீர்த்தி வீசிய வார்த்தைகளின்‌ வசீகர அர்த்தங்கள்‌ “வா வா வென அழைக்க, 
தூகீகமின்றி துரதீதினான்‌. காலை, சாலை, மாலை, பின்னிரவின்‌ வாடை யிலும்‌ அவள்‌ 





உடனிருப்பதான பாவனைகளோடு பித்தேறி மகிழ்வுற்றான்‌. 


கரத்தியின்‌ சிறு சொல்லில்‌ அவனுக்‌ குள்‌ பெரும்பூ மலர்ந்தது. மறு சொல்லில்‌ மலர்‌ சருகாகி 
உதிர்ந்தது. பேசாப்‌ பொழுதின்‌ மெளனமோ செடியாகிக காயும்‌ கனியும்‌ வளர்த்தது. அவளது 
உதடுகள்‌ பெரும்‌ காடாக, அதில்‌ வழி தவறிய ஆடெனத்‌ திசை மறந்து திரிந்தான்‌ மதி. 


காதலில்‌ காலம்‌ உருள்வதில்லை. மாறாகத்‌ திரள்றெது. நாட்கள்‌ திரண்டன. வில்லன்‌ வராத காதல்‌ 
கதைகள்‌ வி.ஐ.பி. வராத புத்தக வெளியீட்டு விழா அல்லவா? கீர்த்தி வேலை பார்த்த 
ஆஸ்பத்திரியில்‌ ஒரு சுமாரான பிரம்மச்சாரி டாகடர்‌ புதிதாகச்‌ சேர்ந்தான்‌. சுமாராக என்பது 





மதியின்‌ மதிப்பீடு. ஆனாலும்‌ பிரம்மச்சாரி ப்ளஸ்‌ டாக்டர்‌ என்பதை அடிக்கோடிட்டு அடிவயிறு 
கலங்கி னான்‌. இவன்‌ போகும்‌ பல நேரங்களில்‌ கீர்த்தி அந்த டாகீடரோடு சந்தோஷ மாகப்‌ 
பேசிக்கொண்டு இருந்தாள்‌. அந்தப்‌ பயலோ கூரிய விழி நோக்கும்‌, வாய்‌ நிறைய ஜோக்குமாய்‌ 
அவளுக்கு மலர்‌ வீசினான்‌. மதிக்கோ ஊசி போடுவது மாதிரியான ஒரு புன்னகையை எறிந்தான்‌. 


அவர்கள்‌ பேசும்போது மதிக்கு நெஞ்சு வெந்து தணிந்தது. “சண்டாளி! இவ ஏன்‌ இப்படிப்‌ 
பேசறா?” எனக கடுப்பில்‌ சாலைக்‌ கற்களை எத்தி, சற்றைக்கெல்லாம்‌, “என்‌ கீர்த்தி மேல எனக்கு 
நம்பிக்கை இருக்கு” என ஓரமாய்‌ உட்கார்ந்து தியானித்தான்‌. “ஒருவேளை... நம்மளை 
வெறுப்பேத்தற துக்காகப்‌ பண்றாளோ? ஐ லவ்‌ யூ சொல்லாம சும்மா பேசிட்டிருக்‌ கானேனு 
டார்ச்சர்‌ பண்றாளோ: என என்னென்னவோ யோசித்து, காலம்‌ மறந்த பெண்டுலமாய்‌ கலங்கி 
அலைவுற்றான்‌. ஆனால்‌, அன்றைக்கு இரவே கீர்த்தி பேசும்‌ ஒரு வார்த்தையில, பிஸ்கட்டுக்காகத்‌ 
தாவிக்‌ குதிக்கும்‌ நாயாகிவிடும்‌ அவன்‌ மனசு. 


ஒரு நாள்‌ &ர்தீதியிடமிருநீது போன்‌. மதியை உடனே ஆஸ்பத்திரிக்கு வரச்‌ சொன்னாள்‌. இவன்‌ 
போனபோது கத்தரிப்பூ நிற சுடிதார்‌, மல்லிப்பூ, புது வளையல்‌ என எளிய அலங்காரத்தில்‌ 


2 


நின்றாள்‌. ““வாங்க ஒரு இடத்துக்குப்‌ போகலாம்‌” என இவன்‌ பைக்கில்‌ ஏறியவள்‌, ஒரு பரிசுப்‌ 


பொருளகம்‌ சென்றாள்‌. காவியத்தன்மை வேலைப்‌ பாடுகள்‌ நிறைந்த ஒரு போட்டோ 


ஸ்டாண்டை வாங்கி கலர்‌ பேப்பர்‌ சுற்றினாள்‌. மேலே “பெஸ்ட்‌ விஷஸ்‌'- எழுதி கழே “கீர்த்தனா 
- மதி” என எழுதினாள்‌. நேராக ஒரு கல்யாண மண்டபத்துக்குப்‌ போனார்கள்‌. அந்த சுமாரான 
டாக்டருக்குக்‌ கல்யாணம்‌. கோட்டும்‌ சூட்டுமாய்‌ மணப்‌ பெண்ணோடு அவனைக்‌ கண்ட 
கணத்தில்‌ மதியின்‌ கண்கள்‌ மோட்சம்‌ அடைந்தன. அவளோடு மேடையேறிப்‌ பரிசு தந்து எப்படி 
முகத்தை வைத்துக்கொள்வது எனக்‌ குழம்பி கேவலமாக போட்டோவுக்கு போஸ்‌ கொடுத்தான்‌. 
ஆர்கெஸ்ட்‌ டர்கள்‌ “புது வெள்ளை மழை” பாடலை பாடிக்கொண்டு இருக்க, பந்தியில்‌ இருவரும்‌ 
அருகருகே அமர்ந்தனர்‌. ஒரு கணம்‌ கோட்‌ சூட்டுடன்‌ அவனே மணமகனாக, கீர்த்தி மணப்‌ 
பெண்ணாகத்‌ தோன்றினர்‌. மறுகணம்‌ அவன்‌ அரவிநீசாமியாக, அவள்‌ மதுபாலாவாக 
பனிமலையில்‌ உருண்டார்கள்‌. “உன்‌ புடவை முந்தானை சாய்ந்ததில்‌ இந்த பூமி பூ பூத்தது”. 


“ஒழிந்தான்‌ எதிரி” என்று திரும்பு கிற வழியில்‌ காதலைச்‌ சொல்லிவிட ரெடியானான்‌ மதி. 
பயபுள்ளைக்கு கையும்‌ குரலும்‌ நடுங்கின. “கீர்த்தனா... உங்க கல்யாணம்‌ எப்போ?” 


“கல்யாணமா... ஏன்‌, நீங்க வந்து பண்ணிவைக்கப்‌ போறீங்களா?” “அட, மாப்ள யார்னு 


12? 


சொல்லுங்க, ஆள்‌ வெச்சுத்‌ தூக்கிடுவோம்‌ 
“ம்‌... ஆச தோச... அதுக்‌ குள்ள கல்யாணம்‌ பண்ணிட்டு கஷ்டப்படவா? எவனாவது 
இளிச்சவாயனாப்‌ பார்த்து லவ்‌ பண்ணி அப்புறம்தான்‌ கல்யாணம்‌”'- அவள்‌ சிரிக்கும்போது 


ஆஸ்பத்திரி வந்திருந்தது. 


இரவு நண்பனோடு சளப்‌ சளப்பென பீர்‌ குடித்தான்‌. உலகம்‌ பஞ்சுப்‌ பொதியென மாறி மிதந்தது. 





“ம்‌... ஆச தோச” என்ற அசரீரி மனக்‌ குகை சங்கீதமாகியது. சட்டை சாம்பார்‌ வண்ணமானது. தலை 
ராட்டின மாடியது. வாயில்‌ எச்சில்‌ பிரசாதம்‌ வடிந்தது. மறுநாள்‌ காதலைச்‌ சொல்லியே தீர்வதென 
முடிவெடுத்து நண்பனிடம்‌ சத்தியம்‌ செய்து தூங்கிப்‌ போனான்‌. 


மறுநாள்‌, மதியின்‌ அப்பா செத்துப்‌ போனார்‌. சாயத்‌ தீற்றல்கள்‌ படர்ந்த முற்றத்தில்‌ கிடத்தி 
வைக்கப்பட்டிருந தார்‌. அந்த வீட்டிலிருந்த ஒரு தறி மெளனமாய்‌ கிடப்பது மாதிரி இருந்தது 
அவரது அசைவற்ற உடல்‌. “எந்‌ தங்கமே” என மதியின்‌ அம்மா ஓலமிட்‌ டாள்‌. முழு உடலும்‌ 
கிடுகிடுவென நடுங்கக்‌ கதறிய மதியை நண்பர்கள்‌ இழுத்து அறைக்குள்‌ தள்ளினர்‌. அப்பாவும்‌ 
செத்துப்போவார்‌ என அவன்‌ யோசிக்காமலேயே இருந்துவிட்டான்‌. இனி அப்பா இல்லை என்ற 
எளிய உண்மை அவனை பெரும்‌ பீதியடையச்‌ செய்தது. 





அப்பாவின்‌ முகத்தை யோசித்தால்‌ ஏதேதோ தோன்றி கீர்த்தியின்‌ முகம்‌ மங்கலாக வநது வந்து 
போனது. தலை கனக்க அப்படியே கிடந்தான்‌. கொள்ளி வைத்துவிட்டு மொட்டைத்‌ தலையோடு 
திரும்பிய போது, வீட்டு வாசலில்‌ நின்றிருநீதாள்‌ கீர்த்தி. “ “கவலைப்படாதீங்க மதி. நீங்கதான்‌ 
அம்மாவுக்குத்‌ தைரியம்‌ சொல்லணும்‌. இனிமே அவங்கதான்‌ முக்கியம்‌. சரியா?” என்றாள்‌. 


அடுத்த பத்து நாளைக்கு வீட்டு வேலையில்‌ மூழ்கிப்‌ போனான்‌ மதி. கருமாதி காரிய வேலையாக 
ஓடி ஓடி வந்தான்‌. இடையில்‌ ஒரு முறை கீர்த்தி யிடம்‌ போனில்‌ பேசினான்‌. அதன்‌ பிறகு, 





எப்போது போன்‌ பண்ணினா லும்‌ அவள்‌ நம்பர்‌ ஸ்விட்ச்‌ ஆஃபி லேயே இருந்தது. ஒரு முறை 
அவன்‌ போன போது ஆஸ்பத்திரி யிலும்‌ அவள்‌ இல்லை. அவளைப்‌ பார்த்து காதலைச்‌ சொல்லி 
அழ வேண்டும்‌ போலிருந்தது. கட்டிப்‌ பிடித்து “உன்னைத்‌ தான்டி லவ்‌ பண்றேன்‌” என கதற மனம்‌ 
தவித்தது. 


ஒரு மாதம்‌ ஆயிற்று. கருமாதி முடிந்து அமைதி திரும்பி இயல்பு வாழ்க்கைக்கு வநீதிருநீதான்‌ மதி. 
கீர்ததியைப்‌ பார்க்கவே முடியவில்லை. ஆனாலும்‌, இரவில்‌ அவள்‌ கனவில்லாமல்‌ அவனால்‌ 
தூங்க முடியவில்லை. 


ஒரு நாள்‌ காங்கேயம்‌ கூட்டுறவு சொஸைட்டியில்‌ நின்றிருந்தான்‌ மதி. சற்று நேரத்தில்‌ மஞ்சள்‌ நிற 
பூ டிஸைன்‌ கம்பிகள்‌ வழியே &ர்தீதி ஒருவரோடு வரக்‌ கண்டான்‌. அவசரமாக வெளியே வந்தான்‌. 
இலைகள்‌ அற்ற மொட்டைப்‌ புங்கை யின்‌ கீழ்‌ நடந்தது கடைசி சந்திப்பு. பக்கத்தில்‌ நின்றிருந்த 
வரைக்‌ காட்டி, “இவர்‌ எங்க மாமா. அம்மா வோட தம்பி” என்றவள்‌, அவரிடம்‌ திரும்பி ““இவர்‌ 
மதி... எனக்குத்‌ தெரிஞ்சவர்‌ ' என்றாள்‌. சத்தமிட்ட செல்லை எடுத்து அவர்‌ நகர்நது செல்ல, ““என்‌ 
நம்ப ருக்கு ட்ரை பண்ணீங்‌ களா. ஸாரி! நான்‌ நம்பர்‌ மாத்திட்டேன்‌. அவர்‌ வெச்சிருந்த 
இன்னொரு மொபைலை எனக்குக்‌ கொடுத்துட்டாரு'” என்றாள்‌ வந்தவரைக்‌ காட்டி. அவர்‌ 
வந்ததும்‌ கைப்பையிலிருந்து கல்யாணம்‌ பத்திரிகையை எடுத்து, இருவருமாக நீட்டி னார்கள்‌. 


ஒரு முறை நிமிர்ந்து அவள்‌ முகததைப்‌ பூரணமாய்ப்‌ பார்த்தான்‌. பல கோடி வருடங்களாய்‌ 
மீட்டாமல்‌ நிற்கும்‌ ஒரு வீணை, விரல்களின்‌ உதிரம்‌ தீண்டா கள்ளிச்‌ செடி, நூற்றாண்டுகளாய்‌ 
பெயர்‌ சூட்டப்படாத காட்டுப்‌ பூ, கண்டெடுக்கப்படாத மண்டையோடு... ரகசியத்‌ தின்‌ ஒளி 





மிளிர்ந்தது அவள்‌ முகத்தில்‌. அவள்‌ சென்றாள்‌. இவன்‌ வந்தான்‌. 


அவள்‌ கல்யாணத்துக்கு அவன்‌ போகவில்லை. அன்று க&ீர்தீதியைக்‌ கொலை செய்துவிடலாமா 
என ஒரு நொடி நினைத்தான்‌. அப்படி நினைத்ததற்காக வெகுநேரம்‌ அழுதான்‌. தறியிலேயே 
கிடந்தான்‌. தறியின்‌ சத்தம்‌ அவன்‌ மூளையின்‌ அடுக்குகளில்‌ ஓயாத அதிர்வாய்ப்‌ படிநீதுபோனது. 
கீர்த்தியின்‌ குரல்‌ தடதடவென கூடவே துடித்தது. தவித்தலைந்தான்‌. 


புரிந்துகொள்ளாத, நிராகரிக்கப்பட்ட, வெளிப்படுத்தாத ஒரு அன்பு தூங்காமல்‌ கிடக்றெது, 
அளவில்லாமல்‌ குடிக்கிறது, காயாத கண்ணீர்த்‌ துளிகளை வடிக்கிறது. திசையற்ற பெருவெளியில்‌ 
தேம்பித்‌ தவிக்கிறது... திருவண்ணாமலைக்கு ஓடிப்‌ போகிறது. 


மதி திருவண்ணாமலைக்கு வந்து மூன்று வருடங்கள்‌ ஆகிவிட்டன. 


இன்று கிரிவலத்துக்கு மறுநாள்‌. அந்தியில்‌ அடிவாரக்‌ கோயிலின்‌ தூணொன்றில்‌ 
உட்கார்நீதிருகீகிறான்‌. காவி வேட்டி யும்‌ முகம்‌ மூடிய தாடியுமாய்‌ அந்தியைப்‌ பார்கீகிறான்‌. 
கூட்டத்துக்கு நடுவே கோயிலுக்குள்‌ வருகிறாள்‌ கீர்த்தி. இடுப்பில்‌ ஒரு குழந்தையும்‌ மாமன்‌ 
புருஷனுமாய்‌ யாரோ மாதிரி வருகிறாள்‌. நிறமிழந்த ஓவியம்‌ போல, ஆனால்‌, ரகசியத்தின்‌ ஒளி 
குன்றாத முகத்தோடு வருகிறாள்‌. குடும்பமாய்‌ தரிசனத்துக்குப்‌ போகிறாள்‌. பின்னால்‌ போய்‌ 
நின்றான்‌ மதி. குழந்தைக்கு இவன்‌ பெயரை வைக்கவில்லை கீர்த்தனா. பிரசாத்‌ என 
வைத்திருந்தார்கள்‌. மாமனார்‌ பெயராக இருக்கக்‌ கூடும்‌. 


அர்ச்சனை முடிந்து கை நிறையச்‌ சில்லறைக்‌ காசுகளோடு திரும்பியது கீர்ததியின்‌ குடும்பம்‌. 
குழந்தை மதியை நோக்கிக்‌ கையை நீட்டியது. ஒரு கணம்‌ திடுக்கிட்ட மதி சட்டென்று திரும்பி 
தெருவில்‌ இறங்கி ஓட ஆரம்பித்தான்‌! 


பட்டர்‌ பிஸ்கட்‌ 
பாலா விஸ்வநாதன்‌ 
பெ யர்‌ பெற்ற பள்ளிக்கூடம்‌ அது. அந்தப்‌ பள்ளியின்‌ அருகே இருக்கும்‌ பெட்டிக்கடையை 


“தாத்தா கடை” என்று மாணவர்கள்‌ செல்லமாக அழைப்பார்கள்‌. 


துருப்பிடித்த மூடிகள்‌ கொண்ட கண்ணாடி ஜாடிகளில்‌ இருக்கும்‌ பட்டர்‌ பிஸ்கட்‌, கடலை 





உருண்டை, கலர்‌ மிட்டாய்கள்‌, சூயிங்கம்‌, முறுக்கு போன்ற அயிட்டங்களுக்கு 





மாணவர்களிடையே ஏகப்பட்ட கிராக்கி. குறிப்பாக பட்டர்‌ பிஸ்கட்டுகளுக்கு பயங்கர டிமாண்டு! 





பள்ளி இடைவேளையில்‌, பிள்ளை கள்‌ கூட்டமாகத தன்‌ கடையை நோக்கி ஓடி வருவதைப்‌ 
பார்த்தாலே, தாத்தாவுக்கு படு குஷியாகிவிடும்‌. தாத்தாவைத தங்களுக்குச்‌ சமமாக கலாட்டா 
செய்வது, வம்புக்கு இழுப்பது, ஏமாற்றி வேடிக்கை பார்ப்பது... இதெல்லாம்‌ மாணவர்களுக்குப்‌ 
பொழுதுபோக்கு. தாத்தாவுக்கும்தான்‌! 


உரிமையுடன்‌ ஜாடியைத்‌ திறந்து, தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்‌ கொள்வார்கள்‌. பாதிக்கு 
காசு வரும்‌; மீதிக்கு கணக்கு வரும்‌. தாத்தா எதையுமே கண்டுகொள்ளமாட்டார்‌. யாரிடமும்‌ 


இவ்வளவு தரவேண்டும்‌ என்று கண்டித்துக்‌ கேட்கமாட்டார்‌. அவர்கள்‌ கொடுப்பதை 
மகிழ்ச்சியாக வாங்கிக்கொண்டு, கடையை நடத்திக்‌ கொண்டு இருந்தார்‌. 


வருடங்கள்‌ ஓடின. தாத்தாவின்‌ (!) மாணவர்கள்‌ இன்று எங்கெல்லாமோ இருக்கிறார்கள்‌. படித்து, 
நல்ல பதவிகளில்‌ இருக்கிறார்கள்‌. தாத்தாவோ, வழக்கம்போல்‌ மாறாத பொறுமையும்‌, 
சிரிப்புமாக அடுத்தடுத்து புதுசு புதுசாக வரும்‌ மாணவர்களிடம்‌ தனது “பட்டர்‌ பிஸ்கட்‌ 
வியாபாரத்தைத்‌ தொடர்ந்து நடத்திக்கொண்டு இருந்தார்‌. 


2 





இப்போது காலம்‌ மாறி, பீட்சாவும்‌, பர்கரும்‌, மில்க்‌ சாக்லெட்டுகளும்‌, இன்னும்‌ பலவிதமான 
புதிய வகை தின்பண்டங்களும்‌ வந்துவிட்டாலும்‌, தாத்தா கடை பட்டர்‌ பிஸ்கட்டின்‌ மவுசு 





மட்டும்‌ குறையவே இல்லை. 


அன்று... தாத்தா கடையின்‌ எதிர்ப்‌ பக்கத்தில்‌ ஒரு பெரிய கார்‌ வந்து நின்றது. வெள்ளை உடை, 
வெள்ளைத்‌ தொப்பியுடன்‌, டிரைவர்‌ இறங்கிக்‌ கதவைத்‌ திறந்துவிட, கோட்‌ சூட்டில்‌ ஆறடி 
உயரமுள்ள கனவான்‌ ஒருவர்‌ இறங்கி, விறுவிறுவென்று கடையை நோக்கி வந்தார்‌. “வணக்கம்‌ 
தாத்தா! எப்படி இருக்கீங்க? என்னை அடை யாளம்‌ தெரியுதா?” என்றார்‌. 


கண்களை இடுக்கி அவரை உற்றுப்‌ பார்த்த தாத்தா தயக்கத்துடன்‌, “* நீ... நீங்க... கணேசுதானே?”” 
என்று கேட்க, அந்த மனிதர்‌ ஆச்சர்யப்பட்டுப்‌ போனார்‌. ““அய்யோ தாத்தா... எப்படிக்‌ கரெக்டா 
கண்டுபிடிச்சீங்க? இதே பள்ளிக்கூடத்தில்‌ படிச்ச அதே கணேஷ்தான்‌ நான்‌. எப்படித்‌ தாத்தா 
இன்னும்‌ எங்களையெல்லாம்‌ ஞாபகம்‌ வெச்சிருக்கீங்க?” என்று செல்லமாகச்‌ சிணுங்கிய அந்த 
கனவான்‌, பள்ளிப்‌ பிள்ளையாகவே மாறிப்‌ போனார்‌. 

“உன்னை இப்படிப்‌ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா! ஏம்ப்பா கணேசு, இப்ப 
எங்கே இருக்கே? உள்ளே வா, இப்படி ஸ்டுல்ல உட்காரு!” 


உட்கார்ந்த கணேஷ்‌, ஜாடியைத்‌ திறந்து ஒரு பட்டர்‌ பிஸ்கட்டை எடுத்துக கடித்தபடி, “ஸாரி 
தாத்தா! கேட்காமலேயே எடுத்துக்கிட்டேன்‌. பழக்கதோஷம்‌”” என்று சிரித்தார்‌. 





“ உனக்கில்லாததா... எடுத்துக்கப்பா!”” என்றார்‌ தாத்தா வாஞ்சையுடன்‌. 

கணேஷ்‌ படித்த பெரிய படிப்பு, வகிக்கும்‌ உயர்ந்த உத்தியோகம்‌, வசதியான வாழ்க்கை, மனைவி, 
இரண்டு குழந்தைகளுடன்‌ கூடிய அழகான குடும்பம்‌... இப்படி எல்லாவற்றையும்‌ கேட்டுத்‌ 
தெரிந்துகொண்ட தாத்தா, ““நீ சின்னப்‌ புள்ளையா இருக்கும்போதே நல்லா படிப்பியே! ரொம்ப 
நல்லா வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும்‌ ராசா!” என்று பெருமைப்பட்டுக்‌ கொண்டார்‌. 


“தாதீதா, இப்ப நான்‌ டெல்லிலதான்‌ இருக்கேன்‌. எங்கே போனாலும்‌... வெளிநாட்டுக்குப்‌ 





போனாலும்‌ சரி, அங்கே எந்த பிஸ்கட்டைப்‌ பார்த்தாலும்‌ எனக்கு உடனே உங்க கடை பட்டர்‌ 
பிஸ்கட்டும்‌, உங்க ஞாபகமும்தான்‌ வரும்‌” என்று கணேஷ்‌ சொல்ல, “அப்படியா கணேசு” 


என்று வெள்ளைச்‌ சிரிப்புடன்‌ அதைப்‌ பெருமையோடு ஏற்றுக்கொண்டார்‌ தாத்தா! 
“தாத்தா, நாங்க அஞ்சு பேரா வருவோமே, ஞாபகம்‌ இருக்கா?”” 


ட்‌ 


“மறக்கமுடியுமா தம்பி? என்னா லூட்டி அடிப்பீங்க! “பஞ்ச பாண்ட வருங்க'னுதானே நான்‌ 





உங்களைக்‌ கூப்பிடுவேன்‌!” 


“ஆமா, நாங்க அஞ்சு பேரும்‌ உங்க கடையிலேர்ந்து கண்டதை எடுத்துத்‌ தின்னுவோம்‌. ஒழுங்கா 
காசு கொடுக்க மாட்டோம்‌. கணக்குல வெச்சுக்குங்கனு சொல்லி ஏமாத்துவோம்‌. நீங்க எங்க 


பாகீகியைக்‌ கேட்கவே மாட்டீங்க. நாங்களா கொடுத்தாதான்‌ உண்டு. ரொம்பப்‌ பெறிய மனசு 
தாத்தா உங்களுக்கு. நாங்கதான்‌ ரொம்பத்‌ தப்பு பண்ணிட்டோம்‌. இப்ப நினைச்சாலும்‌ எனக்கு 





ரொம்ப வெட்கமா இருக்கு!” 


“அட, சின்னப்‌ புள்ளைங்கன்னா அப்படித்தான்‌ தம்பி! கள்ளங்கபடு இல்லாத வயசு. 
கன்னுக்குட்டி மாதிரி துள்ளித்‌ திரிஞ்ச காலம்‌. ஆனா, எனக்கு நீங்கள்ளாம்‌ வந்தாலே சந்தோஷமா 
இருக்கும்‌. பாட்டுப்‌ பாடுவீங்க. ஜோக்‌ அடிப்பீங்க. உங்க வாத்தியாருங்க மாதிரி பேசிக்‌ 
காட்டுவீங்க. கடையே ரொம்ப கலகலப்பா ஆயிடும்‌!” என்று வாய்விட்டுச்‌ சிரித்தார்‌ தாத்தா. 


அப்புறம்‌, பழைய கதைகளை எல்லாம்‌ சற்று நேரம்‌ பேசிக்கொண்டு இருந்தனர்‌ இருவரும்‌. நேரம்‌ 
போனதே தெரியவில்லை. 

“சரி தாத்தா, அப்ப நான்‌ கிளம்பட்‌ டுமா? டெல்லி போகணும்‌. ஃப்ளைட்‌ டுக்கு டயமாச்சு!” 
என்று எழுந்த கணேஷ்‌, தன்‌ கோட்‌ பாக்கெட்டிலிருநீது ஒரு கவரை எடுத்து தாத்தாவிடம்‌ நீட்டி, 
“இதுல ரெண்டாயிரம்‌ ரூபாய்‌ இருக்கு. தயவுசெஞ்சு வாங்கிக்குங்க தாத்தா!”? என்றார்‌. 


கணேஷின்‌ கைகளைப்‌ பாசத்தோடு தடவிக்‌ கொடுத்தார்‌ தாத்தா. “ “கணேச... நீ எவ்வளவோ 
உசந்த நிலைக்குப்‌ போன பிறகும்‌, இந்தத்‌ தாத்தாவை நெனைப்பு வெச்சுட்டிருக்கே பாரு, 
அதுதாம்ப்பா எனக்குப்‌ பெரிசு! எப்ப இந்தப்‌ பக்கம்‌ வந்தாலும்‌ என்னை வந்து பார்தீதுட்டுப்‌ போ 








ராசா, எனக்கு அது போதும்‌!” என்று பணக்‌ கவரை கணேஷிடமே திருப்பித்‌ தந்தார்‌. 


பின்பு, அலமாரியிலிருநீது ஒரு காகிதப்‌ பையை எடுத்து, அதில்‌ ஜாடியிலிருநீத பட்டர்‌ 
பிஸ்கட்டுகளை எல்லாம்‌ அள்ளிப்‌ போட்டார்‌. 


“இந்தா கணேசு, இதைக்‌ கொண்டு போய்‌ உன்‌ பொஞ்சாதிக்கும்‌ புள்ளைங்‌ களுக்கும்‌ தாத்தா 
குடுத்தாருன்னு சொல்லிக்‌ கொடு. நல்லா இரு ராசா!” என்று மனமார வாழ்த்தி, பிஸ்கட்‌ பையை 
கணேஷின்‌ கைகளில்‌ திணித்தார்‌. 


தன்‌ படிப்பு, பதவி, அந்தஸ்து எல்லாம்‌ இவரின்‌ களங்கமில்லாத அன்புக்கு முன்‌ எம்மாத்திரம்‌ 
என்று கண்கலங்கியபடியே அதைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, தாத்தா இன்னும்‌ ரொம்ப நாளைக்கு 
நன்றாக இருக்க வேண்டும்‌ என்று மனசுக்குள்‌ வாழ்த்திய படியே காரில்‌ போய்‌ உட்கார்ந்தார்‌ 
கணேஷ்‌. 


பள்ளிக்கூடத்தில்‌ மணி அடிக்கிற சத்தம்‌ கேட்டது. தொடர்நது, குழந்தைகள்‌ கும்பலாக 
தாத்தாவின்‌ கடையை நோக்கி ஓடுவது தெரிந்தது. அதோ, தாத்தாவின்‌ அன்பு மழை அடுத்த 
தலைமுறைக்கும்‌ பெய்யத்‌ தொடங்கிவிட்டது. 


பாக்கியம்‌ ராமசாமி 
பாவம்‌, இநத மனைவிமார்கள்‌! 


மூடநம்பிக்கைகள்‌ பலவிதம்‌! அதிலும்‌, நம்ம ஊர்ப்‌ பெண்மணிகளுக்கென்று... குறிப்பாக, 
மனைவிமார்களுக்குத்‌ தங்கள்‌ கணவன்‌ பற்றிய மூடநம்பிக்கைகள்‌ ஏராளம்‌. அவற்றில்‌ ஒரு 
சிலவற்றை இங்கே பார்க்கலாம்‌. 





சமையலறையில்‌ மிக்ஸி அரைத்துக்‌ கொண்டே, “என்ன... உங்களைத்தானே?” என்று 
கூப்பிட்டால்‌, ஹாலில்‌ பேப்பர்‌ படித்துக்‌ கொண்டு இருக்கும்‌ கணவன்‌ காதில்‌ அந்தச்‌ சத்தம்‌ 
விழுந்து, அவன்‌ உடனே பேப்பரைத்‌ தூக்கிப்‌ போட்டுவிட்டு எழுந்து வருவான்‌ என்று 
எதிர்பார்ப்பது. 


நகரில்‌ கல்யாண மண்டபங்களின்‌ பெயர்கள்‌, அவை அமைந்துள்ள தெருக்கள்‌, போகும்‌ வழி 
பற்றியெல்லாம்‌ கணவனுக்கு நன்றாகத்‌ தெரிந்திருக்கும்‌ என்று நம்பி, அவனோடு விசேஷத்‌ 
துக்குக்‌ கிளம்புவது. 


தான்‌ எத்தனை கிளிக்‌ செய்தாலும்‌ ஸ்பார்க்‌ வராத காஸ்‌ லைட்டரில்‌, தன்‌ கணவர்‌ எப்படியாவது 
ஸ்பார்க்‌ வரவழைத்து விடுவார்‌ என்று நம்பி, காஸ்‌ ஸ்டவ்வை மூட்டித்‌ தரச்‌ சொல்லி லைட்டரை 
அவனிடம்‌ நீட்டுவது. 


பீரோவின்‌ பின்னால்‌ பரக... பரக்‌ எனச்‌ சத்தம்‌ கொடுத்துக்கொண்டு இருக்கும்‌ மூஞ்சூறு அல்லது 
எலியை துணி உலர்த்தும்‌ கோலால்‌ கலாட்டா செய்து வெளிப்படுத்தி, எப்படி யாவது 
சாமர்த்தியமாக விரட்டிவிடுவார்‌ என்று நம்புவது. 


தான்‌ வீட்டில்‌ இல்லாத சமயம்‌, புழக்‌ கடைக்‌ கொடியில்‌ காயப்‌ போட்டிருக்கும்‌ துணி களை, 
மழை வருவதற்கு முன்‌ எடுத்து மடித்து வைப்பார்‌ என்று எதிர்பார்ப்பது. ஆபீஸிலிருந்து ஓட்ட 
லுக்குப்‌ போனதையும்‌, அங்கு சாப்பிட்ட டிபன்‌ வகையறாக்களையும்‌ வீட்டுக்கு வந்ததும்‌ 
தன்னிடம்‌ ஒளிக்காமல்‌ சொல்லுவான்‌ என்று அப்பாவியாக நினைப்பது. 


எந்தெந்தத்‌ தேதியில்‌ பேப்பர்காரன்‌ பேப்பர்‌ போடவில்லை, வார இதழ்கள்‌ போடவில்லை 
என்பதற்குச்‌ சரியாகக்‌ கணக்கு வைத்திருந்து, பில்‌ தரும்போது உஷா ராகக்‌ கழித்துக்கொள்‌ வான்‌ 
என்று தன்‌ கணவனின்‌ புத்திசாலித்‌ தனத்தில்‌ அதீத நம்பிக்கை வைப்பது. 


வாங்கி வந்த சாதீதுக்‌ குடி, ஆப்பிள்‌ பழங்‌ களின்‌ அசல்‌ விலை யைத்தான்‌ தன்னிடம்‌ கூறுவான்‌ 
என்று எண்ணுவது. 

வீட்டில்‌ எரியாத ட்யூப்‌ லைட்டுகளை அப்படி இப்படித்‌ திருகி என்னமாவது செய்து எரிய 
வைத்துவிடுவதில்‌ சமர்த்தன்‌ என்றும்‌, ஃப்யூஸ்‌ கட்டையைப்‌ பிடுங்கி ஃப்யூஸ்‌ வயர்‌ போட்டு, 
போன கரன்ட்டை வரவழைப்ப தில்‌ ஜித்தன்‌ என்றும்‌ சிலாகிப்பது. 


நூறு ரூபாய்‌ நோட்டுக்‌ குப்‌ பத்து ரூபாய்‌ நோட்டாக சில்லறை வைததிருந்து, தான்‌ கேட்டதும்‌ 
பர்ஸிலிருநீது எடுத்து நீட்டுவார்‌ என்று எதிர்பார்ப்பது. 


பி.எஃப்‌. பணத்தில்‌ ஏதாவது லோன்‌ வாங்கியிருக்கிறானா, யாராருக்குக்‌ கடன்‌ திருப்ப வேண்டும்‌ 
போன்ற தகவலையெல்‌ லாம்‌ தன்னிடம்‌ மறைக்க மாட்டான்‌ என்று எண்ணுவது. 


ஆபீஸில்‌ தன்‌ கணவனுக்குக்‌ கீழே இருபது முப்பது பேர்‌ வேலை செய்கிறார்கள்‌ என்றும்‌, 





அவர்களை யெல்லாம்‌ அவன்‌ ஓட ஓட விரட்டி வேலை வாங்குகிறான்‌ என்றும்‌, அவனைக்‌ 
கண்டாலே அவர்கள்‌ நடுநடுங்கி, கை கட்டி, வாய்‌ பொத்து, கப்சிப்‌ ஆகிவிடுவார்கள்‌ என்றும்‌ 
மனப்பூர்வமாக நம்பி, அதைத்‌ தன்‌ சொந்தக்காரர்களிட மும்‌, சிநேகிதிகளிடமும்‌ சொல்லி, 
கணவன்‌ பெருமையை மெச்சிக்‌ கொள்வது. 


நம்பிக்கை 


சாயம்‌ வெ. ராஜாராமன்‌ 
"க டவுளும்‌ இல்லை, ஒண்ணும்‌ இல்லை! எல்லாம்‌ சுத்தப்‌ பொய்‌. நீ என்னடான்னா, நெத்தியில 





பட்டை பட்டையா விபூதி பூசிக்கிட்டு வநத தோடில்லாம, கடவுளைப்‌ பத்தி என்‌ கிட்டயே 
புகழாரம்‌ வேற பாடிக்கிட்டு இருக்கே! போடா பே, நீங்களும்‌ உங்க மூட நம்பிக்கையும்‌!" 
|அக்கெளன்டன்ட்‌ ராமசாமியைப்‌ பார்த்துக்‌ கிண்டலாகச்‌ சொன்னான்‌ கிளார்க்‌ கோவிந்தன்‌. 


"காலங்கார்த்தால இப்படி வாய்க்கு வந்தபடி பேசாதடா! ஹூம்‌... உன்னை யெல்லாம்‌ 
அந்தஆண்டவன்தான்‌ மன்னிக்கணும்‌..!" | தலையில்‌ அடித்துக்கொண்டு சொன்னான்‌ ராமசாமி. 

"ஏண்டா, நான்‌ கடவுளே இல்லைங்கறேன்‌... நீயானா கடவுள்தான்‌ என்னை மன்னிக்கணும்கறே! 
என்னடா நினைசசிட்டிருக்கே உன்‌ மனசிலே? கடவுள்னு ஒருத்தர்‌ இருந்தா, என்‌ முன்னாடி வரச்‌ 
சொல்லு, பார்ப்போம்‌! அப்ப ஒப்புக்கறேன்‌... கடவுளாம்‌, கடவுள்‌! போடா, சரிதான்‌!" | 


நக்கலாகப்‌ பேசினான்‌ கோவிந்தன்‌. 


"கடவுள்‌ இருக்கார்‌. நிச்சயம்‌ இருக்கார்‌. இது சத்தியம்‌! நீ நம்பலேங்‌ கறதுக்காக அவர்‌ இல்லாம 
போயிட மாட்டார்‌!" | அடித்துச்‌ சொன்னான்‌ ராமசாமி. 


"அப்ப ப்ரூவ்‌ பண்ணு!" | சவால்‌ விட்டான்‌ கோவிந்தன்‌. 


"நீ கடவுள்‌ இல்லேன்னு ப்ரூவ்‌ பண்ணு!”” 





“ நீதானே கடவுள்‌ உண்டு உண்டுங்‌ கதே! நீதான்‌ ப்ரூவ்‌ பண்ணணும்‌!" 


இவர்கள்‌ இருவரும்‌ இப்படி சவாலுக்கு சவால்‌ விட்டுக்கொண்டு இருக்க, 


"கோவிந்தன்‌ சாந்‌ ராமசாமி சார்‌... மேனேஜர்‌ வந்தாச்சு! அது தெரியாம நீங்க ரெண்டு பேரும்‌ 
பேசி, சளசளன்னு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தா, மெமோ கிமோ கொடுத்துடப்‌ போறாரு... 
ஜாக்கிரதை!'' என்று அட்டெண்டர்‌ பாலு வந்து உஷார்‌ படுத்திவிட்டுப்‌ போனான்‌. 


உடனே இருவரும்‌ கப்சிப்‌ ஆகி, ததீதம்‌ வேலையில்‌ மும்முரமாயினர்‌. 


கண்களும்‌ கைகளும்‌ மனதும்‌ முழுவதும்‌ அவரவர்‌ வேலையில்‌ லயித்தன. அவர்கள்‌ டேபிளில்‌, 
பாலு கொண்டு வந்து வைத்த டீயைக்கூட இருவரும்‌ கவனிக்கவில்லை. 


"சார்‌, ஆறிடப்‌ போகுது, முதல்ல டீயை எடுத்துக்குங்க! இப்படி சின்ஸியரா ஒர்க்‌ பண்றீங்களே 
சார்‌, என்னத்துக்குனு தெரியலையே! மேனேஜர்தான்‌ ரெண்டு நாள்‌ லீவு ஆச்சே!" | 
சிரித்துக்கொண்டே சொன்னான்‌ பாலு. 


"அடப்பாவி... மேனேஜர்‌ வரலையா? அப்ப ஏண்டா எங்களை ஏமாத்தினே! படுபாவி... உன்னை 
உதைச்சா என்ன?" | சீறினான்‌ கோவிந்தன்‌. 


"கோவிந்தன்‌ சார்‌, ராமசாமி சார்‌... மேனேஜர்‌ உள்ளே இருக்கார்னு நான்‌ சொன்னதை நம்பி, 
பயந்து அரை மணி நேரம்‌ ஒழுங்கா வேலை செஞ்சீங்க. ஆனா, உண்மையில்‌ அவர்‌ உள்ளே 
இருக்காரா, இல்லையாங்கிறது இப்பவும்‌ உங்களுக்கு நிச்சயமா தெரியாது, இல்லியா? அதே 
மாதிரிதான்‌ கடவுளும்‌! கடவுள்‌ இருக்காரா, இல்லையாங்கிற சர்ச்சை முக்கியம்‌ இல்லை. கடவுள்‌ 
இருக்கார்ங்கற நம்பிக்கையில்‌, பயத்தில்‌ மனிதன்‌ ஒழுங்கா நடப்பான்‌... நடக்கிறான்‌ இல்லையா? 
அதுதான்‌ முக்கியம்‌!" 


| பாலு சொல்ல, மறுத்துப்‌ பேச முடிய வில்லை இவர்களால்‌! 


டது ப ஐம்பது பைசா 


உதா பார்த்திபன்‌ 


ஒ ரு கையில்‌ சூட்கேஸும்‌, மறு கையில்‌ கிஃப்ட்‌ பார்சலுமாக, சேலம்‌ பழைய பேருந்து நிலையத்தில்‌ 
இறங்கினேன்‌. எனது தோழிக்கு நாளை ராசிபுரத்தில்‌ திருமணம்‌. அதற்காகத்தான்‌ போய்க்கொண்டு 
இருக்கிறேன்‌. 

புதிய பேருந்து நிலையம்‌ செல்லும்‌ டவுன்‌ பஸ்‌ வர, அதில்‌ ஏறிக்‌ கொண்டேன்‌. கூடவே ஏறிய இளைஞன்‌ 
தெரிந்த முகம்தான்‌. 

சற்று முன்‌, ஒரு கடையில்‌ நான்‌ தலைவலி மாத்திரை வாங்க, மீதி ஐம்பது பைசா சில்லரை இல்லை என்று 
ஒரு சாக்லெட்டை என்‌ கையில்‌ திணித்தார்‌ கடைக்காரர்‌. அந்த இளைஞனுக்கும்‌ மீதி ஐம்பது பைசா 
தரவேண்டும்போல... அவனி டமும்‌ அவர்‌ சாக்லெட்டை நீட்ட, தீர்மானமாக அதை மறுத்து ஐம்பது 


பைசாவே வேண்டும்‌ என்று விடாப்‌ பிடியாகக்‌ கேட்டு வாங்கினான்‌ இவன்‌. 





கண்டக்டரிடம்‌, “பஸ்‌ ஸ்டாண்ட்‌ ஒண்ணு!” என நான்‌ ஐந்து ரூபாயை நீட்ட, நாலரை ரூபாய்க்கான 


டிக்கெட்‌ டைக்‌ கிழித்துக்‌ கொடுத்துவிட்டு, “எட்டணா இல்லை மேடம்‌!” என்றார்‌. 
இளைஞனும்‌ ஐந்து ரூபாய்‌ நீட்ட, அவனுக்கும்‌ அதே பதில்‌! 
“இல்லைன்னா எப்படி?” என்றான்‌ இளைஞன்‌ வேகமாக. 


“தம்பி! இருந்த சில்லறையை எல்லாருக்கும்‌ குடுத்துட்டேன்‌. பாருங்க, எல்லாம்‌ அஞ்சும்‌ பத்துமாதான்‌ 
இருக்கு” என்று தனது பையைத்‌ திறந்து காட்டினார்‌ கண்டக்டர்‌. 


177 


“சரி, ஏர்றவங்க யாராவது சில்லறை கொடுத்தா மறக்காம குடுங்க 
“தந்துடறேன்‌ தம்பி! உங்க அம்பது பைசாவை வெச்சுக்கிட்டு நான்‌ மாடி வீடா கட்டப்‌ போறேன்‌?” என்று 
கடுப்பாகச்‌ சொல்லிவிட்டு நகர்ந்தார்‌ கண்டக்டர்‌. 

இப்போது அந்த இளைஞனைக்‌ கண்டு எனக்கே எரிச்சல்‌ ஏற்பட்டது. பார்ப்பதற்கு மிகவும்‌ நாகரிகமாக 
இருக்கிறான்‌... ஐம்பது பைசாவுக்குப்‌ போய்‌ கொஞ்சமும்‌ வெட்கமின்றி இப்படி அற்பத்தனமாய்‌ நடநது 
கொள்கிறானே என்று தோன்றியது. 

பேருந்து நின்றது. இறங்கினேன்‌. கண்டக்டர்‌ இறங்க, அந்த இளைஞனும்‌ தனது ஐம்பது பைசாவைகீ 
கேட்டு அவருடன்‌ இறங்கினான்‌. அவர்‌ சலிப்பாக, அருகில்‌ உள்ள பெட்டிக்‌ கடைக்குச்‌ சென்று சில்லறை 
மாற்றி, “இந்தா உன்‌ அம்பது பைசா!” என்று அவனிடம்‌ எரிச்சலுடன்‌ கொடுத்தார்‌. எனக்கும்தான்‌ அவர்‌ 
மீதி தரவேண்டும்‌. கேட்கலாமா என நினைத்தேன்‌. ஆனால்‌, கூச்சமாக இருந்தது. 


ராசிபுரம்‌ செல்லும்‌ பேருந்தில்‌ ஏறி அமர்ந்தேன்‌. வண்டி புறப்பட்டது. 

“ராசிபுரம்‌ ஒண்ணு” என இருபது ரூபாயை எடுத்துக்‌ கண்டக்டரிடம்‌ நீட்டினேன்‌. 
“எட்டணா இருந்தா கொடும்மா... பத்து ரூபாயா தர்றேன்‌” என்றார்‌. 

நான்‌ பர்ஸில்‌ தேடிப்‌ பார்த்தேன்‌. இல்லை. 

“இல்லைங்க!” என்றேன்‌. 


“இல்லையா... சில்லறை இல்லாம எதுக்கும்மா வண்டியில ஏர்ற? கண்டக்டர்‌ இளிச்சவாயன்‌ இருப்பான்‌. 
அவன்கிட்ட மாத்திக்கலாம்னா...”' என்று ஓங்கிய குரலில்‌ அவர்‌ சொல்ல, அனைவரின்‌ கவனமும்‌ என்‌ 


பக்கம்‌ திரும்பியது. அவமானமாக உணர்ந்தேன்‌. 
*ஸாறிங்க!”? 


“என்ன ஸாரி... உனக்கு மீதி ஒன்பது ரூபா ஐம்பது காசு தர நான்‌ எங்க போறது? எட்டணா இருந்தா தா! 
இல்லேன்னா டிக்கெட்டைத்‌ திருப்பிக்‌ கொடுத்துட்டு, இறங்கி வேற வண்டியில வா!” என்று கண்டக்டர்‌ 
விசிலை ஊத, எனக்கு அழுகையே வரும்‌ போலிருந்தது. குனிந்த தலையுடன்‌ எழுந்திருக்க 
முற்பட்டபோதுதான்‌... 


17” 


“கண்டக்டர்‌... இந்தாங்க ஐம்பது பைசா. அவங்களுக்கு டிக்கெட்‌ கொடுங்க!” என்ற குரல்‌ கேட்டது. 


நிமிர்ந்து பார்த்தேன்‌. சாட்சாத்‌ அதே இளைஞன்தான்‌. 


எனக்குச்‌ சுரீரென்றது. தேவைப்படு கிற இடத்தில்‌, ஐம்பது பைசாகூட ஐம்பது லட்சத்துக்குச்‌ சமம்தான்‌; 
அது அல்பம்‌ அல்ல என்பது புரிய, அந்த இளைஞனைப்‌ பற்றிக்‌ கேவலமாக எண்ணியதற்கு அவனிடம்‌ 


மானசீகமாக மன்னிப்புக்‌ கேட்டுக்கொண்டேன்‌. 


பிரிந்தோம்‌... சந்தித்தோம்‌! 


ஆர்‌.சிவசுப்ரமணியன்‌ 





61 ன்னோட பேரு சாரங்கபாணிங்க. காமதேனு அப்பார்ட்மென்ட்ல ஃப்ளாட்‌ 5 -1ல 
தகு 








குடியிருக்கேன்‌. வயசு அம்பதீதி ரண்டு. ஸ்டேட்‌ 
பேங்கீல ஓரக்‌ பண்‌ றேன்‌. சம்சாரம்‌ பேரு விமலா... 
ஹவுஸ்‌ ஒய்‌ஃப்‌. ஒரே பொண்ணு... பேரு காயதரி. 
எம்‌.பி.பி.எஸ்‌. ரெண்டாவது வருஷம்‌ படிக்கறா. 
எனக்குக்‌ கல்யாணம்‌ ஆகி இந்த இருபது வருஷமா 
வாடகை வீட்லதான்‌ குடியிருந்தேன்‌. இப்ப இருக்கிற 
இந்த ஃப்ளாட்‌ சொந்தமா வாங்கினது. ஒரு ஃப்ளாட்‌ 
வாங்க ணும்கிறது என்‌ ரொம்ப நாள்‌ ஆசை, போன 








மாசம்தான்‌ நிறைவேறுச்சு. ரொம்ப சந்தோஷமா 


இருந்துச்சு. ஆனா, அந்தச்‌ சந்தோஷமெல்லாம்‌ 
நேத்தோட முடிஞ்சுபோச்சுங்க. நேத்து நைட்‌ முழுக்கத்‌ தூங்கவே இல்லை. இனிமேலும்‌ 





தூங்குவேனான்னு தெரியலை. காரணம்‌, என்னன்னு கேக்கிறீங்‌ களா... எல்லாம்‌ இந்தப்‌ 
பாழாப்போன காதல்‌ தாங்க! 


என்னடா...அம்பத்திரண்டு வயசுல காதல்ங்கிறா னேன்னு கேவலமா பார்க்காதீங்க... இது பழைய 
காதல்ங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஓ... பழைய துணி, புதுத்‌ துணி மாதிரி காதலையும்‌ ரெண்டாப்‌ 
பிரிக்கிறானேன்னு தானே! என்னங்க பண்றது? வேறெப்படி சொல்றதுன்னு தெரியலியே! 


பக்கத்து பிளாட்‌ 5-2 ஓனர்‌ ஒரு மார்வாடி. ஏனோ தெரியலை... அவங்க இன்னும்‌ குடிவரலை. 
வேறொரு பார்ட்டியைக்‌ குடி வெச்சுட்டாங்க. அங்கதான்‌ எனக்குப்‌ பிரச்னையே ஆரம்பிச்சுது. 
நேத்து அவங்க பால்‌ காய்ச்ச வந்தாங்க. அவங்கன்னா, அதாங்க... எனக்குத்‌ தூக்கம்‌ வராமம்‌ 
பண்ணின, அதாவது நான்‌ காதலிச்ச பொண்ணு. ஸாரிங்க... இப்ப பொம்பளை. பேரு சந்திரா. 
எனக்கு பயங்கர ஷாக்‌. முதல்‌ காதல்‌ மறகீகாதும்பாங்க. ஆனா, காலம்‌ மறகீகடிசசிருச்சு. இப்ப 
சந்திராவைப்‌ பார்த்ததும்‌ மறுபடியும்‌ அந்த காலேஜ்‌, ஸ்கூட்டர்‌, லிஃப்ட்‌, மாடிப்படி, கேன்டீன்‌, 
லைப்ரரி எல்லாம்‌ ஒரு மின்னல்‌ மாதிரி மனசுக்குள்ள வந்து வந்து போகுதுங்க. 


பால்‌ காய்ச்ச எங்க ளையும்‌ கூப்பிட்டாங்க. போகவேண்டியதாப்‌ போச்சு! என்‌ சம்சாரத தைப்‌ 
பொறுத்த வரைக்கும்‌ 5-2 ல பால்‌ காய்ச்சுறாங்க. அவ்வளவுதான்‌! சந்திரா வீட்லயும்‌ எங்களை 5- 
1 ஆளுங்கன்னு மட்டும்‌ தான்‌ தெரியும்‌. நாங்க காதலிச்சது இங்க யாருக்குமே தெரியாதே! 


எல்லா சடங்கும்‌ முடிஞ்சப்புறம்‌ அறிமுகப்படலம்‌. சநீதிராவின்‌ கணவர்‌ பேரு மாதவனாம்‌. 
ஹார்பர்ல ஒர்க்‌ பண்றாராம்‌. கார்கல்ல இருக்கவேண்டிய ஆளு. அவ்வளவு வெறைப்பு. ஒரே ஒரு 
மகனாம்‌. பேரு அரவிந்த. டி.வி. எஸ்‌-ல ஒர்க்‌ பண்றானாம்‌. 


ஒரு வழியா எல்லாம்‌ முடிஞ்சு, ஒரு கூட்டம்‌ கிளம்புச்சு. அதுல நானும்‌ ஒருத்தனாகி, என்னோட 
ஃப்ளாட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டேன்‌. நேரா கண்ணாடி முன்‌ வந்து நின்னேன்‌. காதல்‌ எவ்வளவு 
பெரிய சக்தி பாருங்க... நான்‌ தலை சீவிப்‌ பார்த்தேன்‌... சிரிச்சுப்‌ பார்த்தேன்‌... சட்டைகூட மாத்திப்‌ 
பார்த்தேங்க. கடைசியில, இதெல்லாம்‌ ஏன்‌ செஞ்சேன்னு தெரியாம அழுதுட்டேங்க. இன்னும்‌ 
ஆறு வருஷத்துல எனக்கு ரிட்டையர்மென்ட்‌. அப்புறம்‌, மகளுக்கு ஒரு கல்யாணத்தைப்‌ பண்ணி 


வெச்‌ சுட்டு, பேரன்‌- பேத்தின்னு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா, எல்லாம்‌ போச்சு! 
உயிருக்குயிராக காதலிச்சவ பக்கத்து ஃப்ளாட்ல இருந்தா, எப்ப டிங்க ஒரு மனுஷனால நிம்மதியா 
இருக்க முடியும்‌? 


காதல்னா சாதாரண காதல்‌ இல்லீங்க. ரெஜிஸ்டர்‌ ஆபீஸ்‌ வரைக்கும்‌ போய்‌ நின்ன காதல்‌ அது. 
ப்ச்‌... அந்த சோகக்‌ கதையெல்லாம்‌ இப்ப எதுக்கு? அதே பொண்ணு பக்கத்து ஃப்ளாட்ல வந்து 
நிக்குதேன்னுதான்‌ திக்குதிக்குன்னு இருக்கு. இது எங்கே போய்‌ முடியப்‌ போகுதோ! 


இன்னியோட ரெண்டு மாசம்‌ ஓடிப்போச்சுங்க. நரக வேதனைங்க. அம்பத்திரண்டு வயசுல 
இதெல்லாம்‌ எனக்குத்‌ தேவையா? ஆண்டவன்‌ ஏன்‌ என்னை இப்படிச்‌ சித்ரவதைப்படுத்து 
றான்னு தெரியலை. இந்த ரெண்டு மாசத்துல எனக்கும்‌ சந்திராவுக்கும்‌ பல சந்திப்புகள்‌. 
என்னோட பேங்ககுக்கு வந்து, அவளோட... ஸாரி, அவங்க ளோட பேர்ல புது அக்கவுன்ட்‌ 
ஓப்பன்‌ பண்ணினாங்க. அப்புறம்‌, என்னோட ஓய்‌ஃப்‌ காய்‌, கொழம்பு தர்றது, பதிலுக்கு சந்திரா 
ஏதாவது செஞ்சு தர்றதுன்னு... தாங்க முடியலிங்க! 


சநதிராவின்‌ ஹஸ்பெண்ட்‌ மாதவன்‌ ரெண்டு, மூணு தடவை என்‌ பொண்ணு காயதரிகிட்டே 





பேசினதோட சரி. சநீதிராவின்‌ மகன்‌ அரவிந்த என்‌ ஓய்‌ஃப்கிட்டே ஆன்ட்டி, ஆன்ட்டின்ன 
அப்பப்ப பேசுவான்‌. நான்‌ யார்கிட்டேயும்‌ எதுவும்‌ பேசுறதில்லீஙக. நான்‌ உணர்ச்சிவேகத்‌ துல 
ஏதாவது உளறப்‌ போக, அதுஇதுன்னு வெளியே தெரிஞ்சிருச்‌ சுன்னு வைங்க... பெரிய 
பிரச்னையாகிடுமே! பொண்ணுக்கு சம்பந்தம்‌ பண்ணப்‌ போற வயசுல இதெல்லாம்‌ எனக்குத்‌ 





தேவையா? 


இன்னிக்குக்‌ காலையில நடந்தது தாங்க மனசைப்‌ போட்டுக்‌ குடைஞ்சுக கிட்டே இருக்கு. நான்‌ 





ஆபீஸ்‌ கிளம்ப, படிக்கட்டுல இறங்கிட்டு இருந்தேன்‌. சந்திரா பால்‌ பாக்கெட்டோ ஏதோ 
வாங்கிட்டு, மேலே வந்ீதுட்டிருநீதாங்க. எனக்குத்‌ தூகீகிவாரிப்போட்ருச்சுங்க. காலேஜ்ல 
இப்படித்தான்‌... படிக்கட்ல ஏறி இறங்கும்போது, எங்களுக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு. 
நானும்‌ சந்திராவும்‌ ஒருத்தருக்கொருத்தர்‌ வேணும்னே இடிச்சுக்ட்டு ஸாரி சொல்வோம்‌. 
திங்கட்கிழமை சந்திரா இடிச்சான்னா, செவ்வாய்க்கிழமை நான்‌ இடிக்கணும்‌. அப்படி ஒரு 
விளையாட்டு எங்களுக்குள்ள. திடீர்னு அந்த விளையாட்டு எனக்கு இப்போ ஞாபகம்‌ வந்திருச்சு. 
நல்லவேளை, இன்னிக்குத்‌ திங்கட்கிழமை. சந்திரா தான்‌ இடிக்கணும்‌. அந்த வகையில நான்‌ 
தப்பிச்சேன்‌! 


சே... எவ்வளவு கேவலமான எண்ணம்‌ பாருங்க! சநதிரா ரொம்பப்‌ பக்கத்துல வந்துட்டாங்க. 
சநதிராவுக்கும்‌ அந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்தி ர௬ுக்கணும்னு நெனைக கிறேன்‌... லேசா 
சிரிச்சுட்டு, மேலே போய்ட்டாங்க. 


பேங்க்ல போய்‌ உட்கார்ந்தா, அம்பது ஐந்நூறாத தெரியுது. நூறு ரூபாயெல்லாம்‌ வெள்ளையாத்‌ 
தெரியுது. லீவு போட்டுட்டு, பீச்சுக்குப்‌ போய்‌ சுத்திட்டு, வீட்டுக்கு வந்தேன்‌. எனக்குன்னா பி.பி. 





கன்னாபின்னான்னு எகிறுது. எப்ப ஹார்ட்‌ அட்டாக்‌ வருமோனு பயமா இருக்கு. 





இன்னிக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்‌. விமலாவும்‌ காயதீறியும்‌ நகை வாங்கணும்னு 
தி.நகர்‌ போயிருக்காங்க. இன்னிக்கு எப்படியாவது சந்திராகிட்டே பேடெணும்‌. மொட்டை 
மாடியில சந்திரா வீட்டுத்‌ துணியெல்லாம்‌ காய்ஞ்சுட்டிருந்தது. எப்படியும்‌ அதை எடுக்க 
வருவாங்கிற நம்பிக்கையில மொட்டை மாடிக்குப்‌ போய்க்‌ காத்திருந தேன்‌. செருப்புச்‌ சத்தம்‌ 
கேக்குது. சந்திராவாதான்‌ இருக்கணும்‌. ஆமாம்‌, சந்திராவேதான்‌! ஒண்ணு சொல்ல 
மறந்துட்டேனே... நான்தான்‌ இந்த ரெண்டு மாசமா காதல்‌, சநீதிரான்னு பழைய ஞாபகத்துல 





புலம்பிட்டி ருக்கேனே தவிர, சந்திராகிட்டே எந்தப்‌ பதற்றமும்‌ இல்லை; பயமும்‌ இல்லை. 


பொம்பளைங்க இந்த விஷயத்துல வல்லினம்‌ தான்‌. பாருங்களேன்‌, நான்‌ நிற்பதைப்‌ பார்த்தும்‌ 
கண்டுக்காம, சந்திரா அவங்கபாட்‌ டுக்குத்‌ துணிகளை எடுத்துட்டு இருந்தாங்க. 


நான்தான்‌ கிட்ட போய்த்‌ தொண்டையை செருமிக்கிட்டுப்‌ பேச ஆரம்பிச்சேன்‌. “சந்திரா, நீ... நீங்க 
5-2 -க்கு வந்ததிலேர்ந்து என்‌ சந்தோஷம்‌, நிம்மதி எல்லாமே போச்சு! காரணம்‌, உங்களுக்கே 





தெரியும்‌. சரி... காலி பண்ணிட்டு போய்டலாம்னு பார்த்தா, என்‌ ஓய்‌ஃப்‌ சம்மதிக்க மாட்டா. 
முடிஞ்சா, நீங்க காலி பண்ணிடுங்க. நீங்க வாடகைக்குத்தானே வந்திருக்கீங்க! சுயநலமா 
யோசிக்கிறேனேன்னு நினைக்காதீங்க, ரெண்டு குடும்பம்‌ சம்பந்தப்பட்ட விஷயம்‌ இது. 


292 


அதனாலதான்‌... 


ஒருவழியாகக்‌ கோவையாகச்‌ சொல்லி முடித்தேன்‌. சந்திரா எல்லாத்‌ துணிகளையும்‌ 


< 


எடுத்துக்கிட்டு என்‌ பக்கம்‌ வந்தாள்‌. ““சாரு! (அப்பவும்‌ என்னை இப்படித்தான்‌ சுருக்கிக்‌ கூப்பிடு 
வாள்‌) உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. பழசை நினைச்சு ஏன்‌ குழப்பிக்‌ கிறீங்க? நாம 
ரெண்டு பேரும்‌ காதலிச்சோம்‌ கிறதுகீகாக பக்கத்துப்‌ பக்கத்து ஃப்ளாட்ல இருக்கக்‌ கூடாதா? 
நீங்களும்‌ காலி பண்ண வேணாம்‌. நானும்‌ காலி பண்ண மாட்டேன்‌. சொல்லப்‌ போனா, நீங்க 
இங்கே இருக்கீங்‌ கன்னு தெரிஞ்சேதான்‌, நான்‌ குடி வந்தேன்‌” என்றாள்‌. 


எனக்குத்‌ தலை சுற்றியது. தெரிஞ்சே வந்திருக்கான்னா இவங்களை... இவளை என்ன பண்றது? 
“ஆமா சாரு... தெரிஞ்சுதான்‌ வந்தேன்‌. என்‌ மகன்‌ அரவிந்த்‌, உங்க பொண்ணு காயத்ரியை லவ்‌ 
பண்றானாம்‌. என்கிட்டே வந்து சொன்னான்‌. யாரு, என்னன்னு கேட்டப்போதான்‌ அது உங்க 


பொண்ணுன்னு தெரியவந்துச்சு. அது எனக்கு ஷாக்‌ அண்ட்‌ சர்ப்ரைஸ்‌. 


அரவிந்த்‌ அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்‌. அவர்கிட்டே பேசவே மாட்டான்‌. அப்படியே சொன்னாலும்‌ 
அவர்‌ ஒத்துக்கப்‌ போறதில்லை. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன்‌. காதலிச்‌ சவங்க 


22 


கிடைக்கலேன்னா எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்‌. 
சந்திரா விசும்புற மாதிரி இருந்தது. பொம்பளைங்க வல்லினம்‌ இல்லை... மெல்லினம்தான்‌! 


“அதான்‌, உங்க வீட்டுக்குப்‌ பக்கத்‌ துலயே வந்து, உங்க பொண்ணு காயதரியை அவருக்குப்‌ 





பிடிக்க வைக்கணும்னு நெனைச்சேன்‌. பாதிக்‌ கிணறு தாண்டியாச்சு. உங்க மனைவியும்‌ 
அரவிந்த்ட்டே நல்லா பாசமா இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரை யும்‌ சேர்த்துவைக்காத காதல்‌, 
நம்ம பிள்ளை களையாவது சேர்த்து வைக்கட்டும்‌. நாம இப்படியே இருந்துடு வோம்‌. நீங்க 5-1 
நான்‌ 5-2.”' 


அதற்கு மேல்‌ பேசினால்‌, உடைந்து அழுதுவிடுவோம்‌ என நினைத்தாளோ என்னவோ, விறுவிறு 
வெனக்‌ கீழே போய்‌ விட்டாள்‌. 


சநீதிரா சொல்லியதை நெனைச்சுப்‌ பார்த்தேன்‌. “நம்ம ரெண்டு பேரையும்‌ சேர்தீதுவைகீகாத 
காதல்‌ நம்ம பிள்ளை களையாவது சேர்த்துவைக்கட்டுமே!” 


ரொம்ப நாளைக்குப்‌ பிறகு, அன்றிரவு நானும்‌ நிம்மதியாகத்‌ தூங்கிப்போனேன்‌! 


புத்திசாலித்தனமா நடந்துக்கோடா! 


அ நீத நிறுவனத்திலிருந்து இன்டர்வியூ கடிதம்‌ வந்தது முதல்‌, ராகவனுக்கு மகிழ்ச்சியில்‌ 
தலைகால்‌ புரியவில்லை. அதுதான்‌ அவனுக்கு முதல்‌ அனுபவம்‌ என்பதால்‌, இன்டர்வியூவில்‌ 
கேள்விகளுக்கு எப்படிப்‌ பதிலளிக்க வேண்டும்‌, அங்கே எப்படியெல்லாம்‌ நடந்துகொள்ள 
வேண்டும்‌ என்று புரியாமல்‌ தவித்தான்‌. பின்பு, அந்த அழைப்புக்‌ கடிதத்தை எடுத்துக்கொண்டு 
போய்‌, பக்கத்து வீட்டு பலராமனிடம்‌ காட்டி ஆலோசனை கேட்டான்‌. பெரிய வங்கி ஒன்றில்‌ 
உயர்பதவி வகித்து, ஓய்வு பெற்றவர்‌ அவர்‌. 


““அட! இது நல்ல கம்பெனிடா! என்‌ சினேகிதனோட 
பையன்‌ ஒருத்தன்‌ இந்த கம்பெனில பி.எஸ்‌.ஸா 
இருக்கான்‌. முதல்ல நீ இன்டர்வியூவை நல்லவிதமா 
என்று தட்டிக்கொடுத்தார்‌. 


«29 


பண்ணுடா, பார்ததுக்கலாம்‌ 
“எனக்கு இதுதான்‌ முதல்‌ இன்டர்‌ வியூ மாமா! 
என்னவெல்லாம்‌ கேள்வி கேட்பாங்க... எப்படியெல்லாம்‌ 
அங்கே நடந்துக்கணும்னு சொல்லுங்களேன்‌!” என்றான்‌. 


“ஓண்ணும்‌ பயப்படாதே! கேள்விக்‌ கெல்லாம்‌ 
தயங்காம, தைரியமா பதில்‌ சொல்லு! தெரியாததை 





தெரியலேன்னு சொல்லிடு. பேந்தப்‌ பேந்த 
முழிசசுக்கிட்டு உட்கார்நீது டயத்தை வேஸ்ட்‌ 





பண்ணாதே! அப்புறம்‌, அங்கே நீ எப்படிப்‌ பொறுப்பா 
நடந்துக்கறேங்கறதைக்‌ கவனிச்சும்‌ மார்க்‌ போடுவாங்க. உதாரணமா, என்‌ அனுபவத்‌ தையே 
சொல்றேனே... நான்‌ இன்டர்வியூ முடிஞ்சு, அந்த அறையைவிட்டு வெளியே வர்றபோது, அங்கே 
வாஷ்பேஸின்‌ குழாய்‌ ஒழுகிட்டு இருநீதுது. அதைச்‌ சரியா மூடி வெச்சேன்‌. கதவுப்‌ பக்கத்துல ஒரு 
காலண்டர்ல தேதி கிழிக்காம இருந்துது. பொறுப்பா அதைக்‌ கிழிச்சுட்டு வந்தேன்‌. அதைப்‌ 
பார்த்து, இன்டர்வியூ ஆபீஸர்‌ முகத்துல ஒரு புன்னகை பூத்துது. என்னோட இந்தப்‌ பொறுப்பு 
உணர்ச்சி யைப்‌ பார்த்துதான்‌ எனக்கு அந்த வேலையே கிடைச்சுதுன்னா பார்த்துக்கோ! ”” 





௦6 


சரி மாமா, நானும்‌ அப்படியே பொறுப்பா நடந்துக்கறேன்‌!”” 


மறுநாள்‌... அநீத இன்டர்வியூக்குப்‌ போய்விட்டுத்‌ திரும்பியபோது அவனுக்கு மனநிறைவாக 
இருந்தது. அந்த ஆபீஸர்‌ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம்‌, தான்‌ சரியாக பதில்‌ சொன்னதோடு 
மட்டுமின்றி, கேள்விகளுக்கு இடையில்‌ அவருக்கு போன்‌ கால்‌ வந்தபோது, தான்‌ ரிஸீவரை 
எடுத்துத்‌ துடைத்து அவரிடம்‌ நீட்டியதையும்‌, அவர்‌ போனில்‌ பேசிய அந்த ஐந்து நிமிடங்கள்‌ 
தான்‌ சும்மா உட்கார்நீதிருக்காமல்‌, மேஜையில்‌ கலைந்துடெந்த பேப்பர்களையெல்லாம்‌ 
ஒழுங்குபடுத்தி, பென்சில்‌, பேனாக்களை அவற்றுக்குரிய இடங்களில்‌ வைத்ததையும்‌, போனில்‌ 
அவர்‌ யாரிடமோ கிரிக்கெட்‌ ஸ்கோர்‌ கேட்க, தான்‌ முந்திக்கொண்டு ஸ்கோரைச்‌ சொன்னதையும்‌ 
பெருமை யோடு நினைத்துப்‌ பார்த்து மகிழ்நீதபடி, அந்த கம்பெனியிலிருந்து அப்பாயின்ட்‌ 
மென்ட்‌ ஆர்டர்‌ வரும்‌ நாளுக்காக ஆவலுடன்‌ காத்திருந்தான்‌. 


மூன்றாம்‌ நாள்‌ மாலை, அவனைக்‌ கூப்பிட்டு அனுப்பினார்‌ பக்கத்து வீட்டு பலராமன்‌. போனான்‌. 


“இன்னிக்குக்‌ காலைல மார்க்கெட்ல, நான்‌ சொன்னேனே... அந்த பி.எஸ்‌. ஜெயராமனைப்‌ 
பார்த்தேன்‌. உன்னைப்‌ பத்தி அவன்கிட்ட விசாரிச்சேன்‌. அவன்‌ சொன்னதைக்‌ கேட்டதும்‌, எனக்கு 
என்னவோ போல ஆயிடுச்சு!” என்றார்‌. 


“என்ன சொன்னார்‌ மாமா?”்‌ என்று பதற்றத்துடன்‌ கேட்டான்‌ ராகவன்‌. 


“உன்னை இன்டர்வியூ பண்ணின அந்த ஆபீஸர்‌ ஒரு முசுடு பேர்வழியாம்‌! நீ அந்த இன்டர்வியூ 
ரூம்ல கையை காலை அடக்கி வெச்சுகீகிட்டு சும்மா இருந்திருக்கப்படாதோ? நீ பண்ணின 
வேலையையெல்லாம்‌ பார்த்துட்டு, சரியான “காக்கா பேர்வழியா இருப்பி யோன்னு அந்த 
ஜெயராமன்கிட்ட கமென்ட்‌ அடிச்சானாம்‌! ஏன்டா, இன்டர்வியூக்குப்‌ போனோமா, அவங்‌ 
களுக்குத்‌ திருப்தியா இருக்கிற மாதிரி பதில்‌ சொன்னோமானு இல்லாம, நீ ஏண்டா அங்கே 
கண்டதையெல்லாம்‌ நோண்டிட்டு இருந்தே? ஹூம்‌... எனக்கென்‌ னவோ ஆர்டர்‌ வரும்னு 
நம்பிக்கையே இல்லே! சரி சரி, அடுத்த இன்டர்வியூலயாவது புத்திசாலித்தனமா நடந்து, ஆர்டர்‌ 
வாங்கற வழியைப்‌ பாரு!” என்று அட்வைஸ்‌ செய்துவிட்டு உள்ளே போனார்‌ பலராமன்‌. 


பேந்தப்‌ பேந்த விழித்தபடி நின்றிருந்தான்‌ ராகவன்‌. 


பெற்றதும்‌... கற்றதும்‌... 


பாக்கியம்‌ ராமசாமி 


சுஜாதா கோவிச்சுக்க மாட்டார்‌ (என்று நம்புகிறேன்‌) 


திருமணத்துக்கு அழைப்பிதழ்‌ கொடுக்க வந்தார்‌ என்‌ உறவுக்காரர்‌ ஒருத்தர்‌. வந்தவர்‌ 
அழைப்பிதழை மட்டும்‌ நீட்டாமல்‌, அதன்மேல்‌ நாலு அட்சதையையும்‌ (மஞ்சள்‌ அரிசி) வைத்து 
நீட்டினார்‌. அதை என்ன செய்வது என்று எனக்குத்‌ தெரியவில்லை. அதுபற்றி யாரும்‌ எனக்கு 
சொல்லித்‌ தரவும்‌ இல்லை. எனவே, நானாக யூகித்து, அதை ஜாக்கிரதையாகக கையில்‌ எடுத்து 
என்‌ தலையில்‌ கொஞ்சம்‌ போட்டுக்‌ கொண்டேன்‌. பக்கத்திலிருந்த என்‌ மனைவியின்‌ தலையிலும்‌ 


கொஞ்சம்‌ தூவினேன்‌. 





அவர்கள்‌ போன பிறகு மனைவி என்னிடம்‌, ““அசடாக இருக்கிறீர்களே! அட்சதையை 
வந்தவர்களின்‌ தலையில்‌ அல்லவா போட வேண்டும்‌, ஆசீர்வதிப்பதுபோல!”” என்றாள்‌. 


“நீ டபிள்‌ அசடு! வந்தவருக்கு அறுபது வயசுக்கு மேலிருக்கும்‌. எனக்கு நாற்பதுதான்‌. “வாழ்த்த 
வயதில்லை, வணங்குகிறேன்‌' கேஸ்‌. நானாவது, அவர்கள்‌ தலையில்‌ அட்சதை போட்டு 
ஆசீர்வதிப்ப தாவது! உளறாதே!” என்றேன்‌. 


மனைவியும்‌ என்‌ வாதத்திலுள்ள நியாயத்தை ஒப்புக்கொண்டு, “ஒருவேளை, அதை அவர்கள்‌ 
கையில்‌ கொடுத்து, நம்‌ தலையில்‌ போடச்‌ சொல்லியிருக்கணுமோ?”” என்றாள்‌. 


இப்படித்தான்‌... வாழ்க்கையில்‌ பல விஷயங்கள்‌ நமக்குப்‌ புரிபடுவதே இல்லை. 


என்‌ சந்தேகங்களை எப்போதும்‌ தீரீதீது வைக்க, இருக்கவே இருக்கிறான்‌ நண்பன்‌ நாராயணன்‌. 


அவனிடம்‌ இதுபற்றி விசாரித்தேன்‌. 


“பத்திரிகையுடன்‌ வரும்‌ அட்சதையை நீயும்‌ தலையில்‌ போட்டுக்கொள்ளக்‌ கூடாது. 
வருகிறவர்களின்‌ தலையிலும்‌ போடக்‌ கூடாது. அது ஒரு சமிக்ஞை!” என்றான்‌. 


“ அதென்ன சமிக்ஞை?” 
“அதாவது, கல்யாணத்தன்று சாப்பாட்டுக்கு அவசியம்‌ வர வேண்டும்‌ என்று அர்த்தம்‌!” 


“நான்தான்‌ காலை டிபன்‌, மதியச்‌ சாப்பாடு இரண்டுக்குமே தயாராக இருக்கிறேனே! சரி, 
சாப்பாட்டுக்கு வர வேண்டாம்‌, டிபனுக்கு மட்டும்‌ வந்தால்‌ போதும்‌ என்ற அபிப்ராயம்‌ 
இருந்தால்‌, அட்சதைக்குப்‌ பதில்‌ பட்டாணிக்‌ கடலை மாதிரி ஏதாவது வைத்துக்‌ 
கூப்பிடுவார்களா?'” என்றேன்‌. 


அவனுக்கு பதில்‌ சொல்லத்‌ தெரியவில்லை. 


இது மாதிரி சம்பிரதாயங்கள்‌, ரகஸி யார்த்தங்கள்‌ (ரகஸியா என்றதும்‌ ஜொள்ளு விடக்‌ கூடாது!) 
எனக்குப்‌ புரிவதில்லை. 


சில பேர்‌ ஏதேனும்‌ விசேஷத்துக்கு அழைக்க வருவார்கள்‌. குங்குமச்‌ சிமிழை நீட்டிவிட்டுப்‌ பசு 
மாதிரி தங்கள்‌ நெற்றியை கனிவுடன்‌ நம்‌ அருகே காட்டுவார்கள்‌. குங்குமத்தில்‌ ஒரு துளி நாம்‌ 
இட்டுக்கொண்டு அவர்களுக்கும்‌ இட்டுவிட வேண்டும்‌ என்று ஒரு சம்பிரதாயம்‌. 


அதுவும்‌, கல்யாணம்‌ ஆகாத பெண்ணாக இருந்தால்‌, நெற்றியில்‌ மட்டுமே இட்டுவிட வேண்டும்‌. 
வகிட்டில்‌ குங்குமம்‌ தீற்றிக்கொள்வது மணமான பெண்களுக்கு மட்டுமே உரியது. 


சில பெண்கள்‌, சடாரென்று ஜாக்கெட்‌ டுக்குள்‌ கையை விட்டு தாலியை வெளியே எடுத்து, 
இரண்டு கட்டை விரல்களாலும்‌ சரடைப்‌ பிடித்துக்‌ கொள்வார்கள்‌. உடனே நாம்‌, “ரொம்ப 
அழகாக இருக்கே? எப்போ பண்ணினது? எங்கே வாங்கினது? எத்தனை பவுன்‌” என்றெல்லாம்‌ 
அபத்தமாகக கேட்டுக்‌ கொண்டு இராமல்‌, அவர்களின்‌ மாங்கல்‌ யத்தில்‌ துளி குங்கு மத்தை 
இடவேண்டும்‌. 





நவராத்திரியின்‌ போது வாழ்கைக்கோ, நடைமுறைக்கோ கிஞ்சித்தும்‌ உபயோகப்‌ படாத 
சின்னஞ்சிறு கண்ணாடிகள்‌, வாரவே வாராத குட்டி சீப்புகள்‌, அடாஸான கண்ணாடி வளையல்கள்‌ 
போன்றவற்றை ஒரு பிளாஸ்டிக்‌ பையில்‌ போட்டுத்‌ தருவார்கள்‌. அந்தப்‌ பொருள்களை 
வைத்துகொண்டு என்ன செய்வதென்று தெரியாது. அவற்றைப்‌ பிறதீதியார்‌ தலையில்‌ கட்டவும்‌ 
முடியாது. 


என்ன பொருள்‌ பரிசாகத்‌ தரப்படுகிறது என்று இப்போதெல்‌ லாம்‌ தெரியவே 
மாட்டேனென்கிறது. எல்லாவற்றுக்கும்‌ மேலே பளபளவென்று ஒரு கிஃப்ட்‌ பேப்பர்‌ சுற்றி, 





சுலபமாகப்‌ பிரிக்க முடியாதபடி டேப்‌ போட்டு ஒட்டி விடுகிறார்களே! 


கடைசியாக என்‌ மனோபுத்திககு எட்டாத ஒரே ஒரு சம்பிரதாயத்தைச்‌ சொல்லி 
முடித்துக்கொள்கிறேன்‌. 


நண்பர்‌ ஒருத்தர்‌ வீட்டு நிச்சயதார்த்த விழா. நானும்‌ நாராயணனும்‌ போயிருந தோம்‌. 


ஒரு டபரா நிறைய நெல்லும்‌, அதில்‌ ஒரு நாலணாக காசும்‌ போட்டுக்‌ கொண்டு வந்தார்‌ உறவினர்‌. 
“மடியைப்‌ பிடியுங்கள்‌” என்றார்‌. 


பாண்ட்‌ போட்டுக்‌ கொண்டு இருக்றெவனுக்கு மடியாவது, கிடியாவது! 


“என்ன விஷயம்‌?” என்றேன்‌. 


“நெல்லு தர்றது சம்பிரதாயம்‌. இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டுப்‌ போகணும்‌” என்றவர்‌, 
கைக்குக்‌ கிடைத்த ஒரு காகிதத்தை எடுத்து (அது கசங்கல்‌ மட்டு மல்ல, கிழிசலும்கூட!), நெல்லை 
அதில்‌ கொட்டி காமாசோமா வென்று சுருட்டி, எங்கள்‌ கையில்‌ திணித்து விட்டார்‌. 

“எதுக்குடா நெல்லு?” என்றேன்‌. ““நான்‌ என்ன விவசாயியா? எந்த வயல்ல கொண்டு போய்‌ 
விதைக்கப்‌ போறேன்‌ இதை? அல்லது, இந்தத்‌ துளி நெல்லைக்‌ குத்தி அரிசி பண்ணிச்‌ சாதம்‌ 
வடிச்சு சாப்பிட முடியுமா? பொட்டலம்‌ வேறு சிந்தறதேடா!”” என்று எரிச்சல்‌ பட்டேன்‌. 


“இப்படிக்‌ கொடுக்கிறது ஒரு சம்பிரதாயம்‌. இதைக்‌ கொண்டு பயிர்‌ பண்ணி, நாம்‌ பணக்காரராக 
ஆக வேண்டும்‌ என்று வாழ்த்துகறொர்கள்‌”” என்றான்‌. 


“சரி, நீயே டபுள்‌ பணக்காரன்‌ ஆகிக்கோ! இதைப்‌ பிடி?” என்று அதை அவனிடம்‌ நைஸாகத்‌ 
தள்ளிவிடப்‌ பார்த்தேன்‌. 


“அட, நீ வேற! லட்சுமியை அலட்சியப்‌ படுத்தாதே!” என்று பயமுறுத்தியவன்‌, ““ஒண்ணு 
பண்ணு! இதைக்‌ கொண்டு போய்‌ உங்க வீட்டு அரிசி டின்லே போட்டுவிடு?” என்றான்‌. 


அது நல்ல யோசனையாகப்‌ பட, அப்படியே செய்தேன்‌. நெல்‌ தனியாகத்‌ தெரியப்‌ போகிறதே 
என்று அரிசி டின்னை பலமாகக்‌ குலுக்கிக்‌ கலக்கி விட்டேன்‌. விளைவு? 

“வழக்கமாக இவ்வளவு நெல்லு இருக்காதே அரிசியிலே”” என்று என்‌ மனைவி, ஒவ்வொரு 
தடவை சமைக்க அரிசி எடுக்கும்போதும்‌ ஆச்சர்யப்படத்‌ தொடங்கிவிட்டாள்‌. 


அதோடு நிறுத்திக்‌ கொண்டால்‌ பரவா யில்லை. முறத்திலே அப்பப்போ கொஞ்சம்‌ அரிசியைக்‌ 
கொட்டி, ““இதிலிருக்கிற நெல்லை எல்லாம்‌ கொஞ்சம்‌ பொறுக்கி எடுங்கோ” என்று நெல்‌ 
பொறுக்கும்‌ வேலையை என்‌ தலையில்‌ கட்டிவிட்டாள்‌. “பொறுக கினார்‌ பூமி ஆள்வார்‌ என்று 
நானும்‌ அந்த அரிசி டின்‌ காலியாகிற வரைக்கும்‌ நெல்‌ பொறுக்கிக்கொண்டு இருந்தேன்‌. 


இப்படிப்‌ பெற்றதுகளால்‌ நான்‌ கற்றது என்னவென்றால்‌, எந்தச்‌ சம்பிரதாயமாக இருந்தாலும்‌, 
அதற்கான விளக்கத்தத்தையும்‌ கூடவே கேட்டுத்‌ தெரிந்துகொண்டு விட வேண்டும்‌; அப்படி, அது 
நமக்கு உபத்திரவம்‌ தருவதாக அமையுமே யானால்‌ தாட்சண்யம்‌ இன்றி, பயம்‌ இன்றி, அதை 
ஒதுக்கி ஓரங்கட்டிவிட வேண்டும்‌ என்பதே! 


யாரும்‌ பார்க்காத பொழுது தெரியும்‌ அவன்‌! 


எழில்‌ வரதன்‌ 


ஓ. ருவனுக்குக்‌ கோடி காசு இருக்கலாம்‌; கொஞ்சும்‌ குழந்தை இருக்கலாம்‌; பிடித்தமான 
மனைவியோ, காதலியோ இருக்கலாம்‌; 





வாழ்க்கையில்‌ விரும்பியது கிடைக்கலாம்‌. 
ஆனால்‌, உறக்கமற்ற இரவுக்காரனுக்கு நிம்மதி 
இருக்காது. தலையில்‌ புண்‌ வந்த மிருகம்‌ போல 
அவதிப்பட வேண்டியதுதான்‌. படுத்த பத்தாம்‌ 
விநாடி குறட்டை ஒலியால்‌ வீட்டைப்‌ 
பெயர்க்கும்‌ இவன்‌, இன்றுதான்‌ உறககமறறுப்‌ 
புரண்டான்‌. அடிக்கடி பீரோவைத்‌ திறந்து, அந்த 
பத்தாயிரம்‌ ரூபாய்‌ இருக்கிறதா என்று 
பார்த்தான்‌. மீண்டும்‌ முள்‌ படுக்கையில்‌ 
படுத்துக்கொண்டான்‌. 


' “தரங்காம அடிக்கடி எங்கே எழுந்து போறீங்க?” 
. என தூக்கக்‌ கலக்கத்திலும்‌ மனைவி தெளிவாகக்‌ 
.. கேட்க, வயிறு சரியில்லை என்றான்‌. 
்‌ 2 சாதாரணமாக வயிறு சரியில்லை என்றால்‌, 





“எல்லோரும்‌ பாத்ரூம்‌ போவார்கள்‌. சிலர்‌ 
- வயிற்றைச்‌ சமாதானம்‌ செய்வதற்காக கஷாயம்‌ 
-. போன்ற வஸ்துவைக்‌ குடிக்கச்‌ சமையலறைக்குச்‌ 





' செல்வார்கள்‌. படுக்கை அறையில்‌ இருக்கும்‌ 
| பீரோவை அடிக்கடி திறந்து பார்த்தால்‌ வயிறு 
சரியாகிவிடும்‌ என்றெ சூட்சுமத்தை அவள்‌ 





இன்றுதான்‌ கண்டாள்‌. 


இவன்‌, மறுநாள்‌ காலையில்‌ தன்‌ கண்கள்‌ இரண்டுக்கும்‌ மிளகாய்ப்‌ பொடி கலந்த சிவப்பு 
பெயின்ட்‌ அடித்துக்கொண்டு எழுந்தான்‌. வழக்கமான வேலைகள்‌ ஓடவில்லை. சரியா தப்பா 
என்கிற கேள்வியே தலையைச்‌ சுழற்றியது. பீரோவில்‌ இருக்கும்‌ அந்தப்‌ பத்தாயிரத்தை நினைத்து 
நினைத்தே நொந்து போனான்‌. 


விஷயம்‌ என்னவென்றால்‌, இவனுக்கு நேற்று சாயங்காலம்‌ ஒரு பெட்டிக்கடையின்‌ பக்கத்தில்‌, 
ரூபாய்‌ பத்தாயிரம்‌ மஞ்சள்‌ பை சகிதமாகக கிடைத்தது. மசங்கலில்‌ பணத்தை எடுத்ததை யாரும்‌ 
பார்தீதிருக்க நியாயமில்லை. பணத்தைத்‌ தேடியும்‌ யாரும்‌ வரவில்லை. இப்போது சிக்கலே, 
அந்தப்‌ பணத்தை என்ன செய்வது என்பதுதான்‌. தொலைதீதவனைத்‌ தேடிப்‌ பிடித்துக்‌ 
கொடுத்துவிடுவதா, இல்லை அமுக்கிக்கொள்வதா? 





தவறிய ஒரு குழந்தையைக்‌ கண்டெடுத்தால்‌, அதைப்‌ பெற்றவர்களிடம்‌ ஒப்படைப்பது மனித 
குணம்‌. அதுவே, ஒரு கோழியைக்‌ கண்டெடுத்தால்‌, உரியவர்களிடம்‌ தராமல்‌ அதைக்‌ குழம்பு 
வைத்துச்‌ சுவைப்பதும்‌ மனித குணம்தான்‌. ஆனால்‌, பணத்தைக்‌ கண்டெடுத்தால்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌? 


இதற்குத்‌ தீர்வு சொல்ல சரியான ஆள்‌ பகவான்தாஸ்தான்‌. பகவான்‌ ஒரு விநோதம்‌ பிறவி. 
வாழ்க்கையின்‌ எல்லாப்‌ புள்ளிகளுக்கும்‌ ஒரு வியாக்கியானம்‌, விளக்கம்‌ வைதீதிருப்பான்‌. நாலு 


பேரை வார்த்தையால்‌ மடக்கப்‌ பலவும்‌ தெரிந்துவைத்திருக்கும்‌ பராக்கிரமன்‌. தெரிந்த விஷயம்‌ 
மட்டுமல்ல, செய்யும்‌ தொழிலும்‌ பலதுதான்‌. ஆட்டோ வாங்கி ஓட்டுவான்‌. அதை ஒரே மாதத்தில்‌ 
விற்றுவிட்டு, சோப்புப்‌ பவுடர்‌ ஏஜென்ஸி எடுப்பான்‌. அடுத்த மாசமே, ஆட்டுக்‌ கால்‌ சூப்‌ 
விற்பான்‌. நாள்‌ முழுதும்‌ நாயாக உழைப்பான்‌. சாயங்காலம்‌ சாமி கும்பிடுவான்‌. ராத்திரியில்‌ 
குவாட்டர்‌ அடிப்பான்‌. குடித்த பிறகு யாராவது சிக்கினால்‌, நெத்தியடியாகத்‌ தத்துவம்‌ பேசுவான்‌. 
பின்னர்‌ வாந்தி எடுத்துவிட்டோ, எடுக்காமலோ தூங்குவான்‌. 


இவன்‌ போனபோது, பகவான்‌ வாசற்படியில்‌ உட்கார்ந்து பேப்பர்‌ படித்துக்கொண்டு இருந்தான்‌. 
இவெனைக்‌ கண்டதும்‌ பேப்பரை மடித்து வைத்துவிட்டு, “*சொல்லு! அதிசயமா என்னைப்‌ பார்க்க 
வந்திருக்கே! டீ அடிக்கிறியா? வீட்டுல ஒய்‌ஃப்‌ இல்ல; போய்க்‌ குடிப்போமா? காசு வெச்சிருக்கே 
இல்லே)” என்று கேட்டான்‌. அடுத்தவன்‌ பாக்கெட்டிலிருந்து பத்து ரூபாயைத்‌ தனக்கென 
வெளியே வரவழைக்கும்‌ வித்தை கற்ற ஞானவானான பகவானுக்கு இன்னும்‌ 
கல்யாணமாகவில்லை. வித்தியாசமாக “ஒய்‌ஃப்‌ இல்லை” என்கிறான்‌. 


பணம்‌ கண்டெடுத்ததை இவன்‌ சொல்லவில்லை. சொன்னால்‌ அவனுக்குப்‌ பொறாமை வரும்‌. 
பொறாமை வந்தால்‌, பொய்யான அறிவுரை தருவான்‌. அதனால்‌ பேச்சை வேறு பக்கம்‌ திருப்பி, 
விஷயத்துக்கு வர நினைத்தான்‌. இருவரும்‌ சேர்நது போய்‌, கடையில்‌ டீ குடித்தார்கள்‌. அவனின்‌ 
தற்போதைய தொழில்‌, வரும்படி பற்றிப்‌ பேசிவிட்டு, எதேச்சை போலக்‌ கேட்டான்‌... “தாஸ்‌, 





உனக்கு ஒரு பத்தாயிரம்‌ ரூபாய்‌ கீழே கெடைக்குதுன்னு வெச்சுக்கோ. நீ கண்டெடுத்ததை யாரும்‌ 
பார்க்கலே. தொலைச்சவன்‌ யாருன்னும்‌ தெரியலே. அந்தப்‌ பத்தாயிரத்துல நீ மொத என்ன செலவு 
செய்வே, சொல்லு?” 


௦௦ 


தாஸாக்கு உடம்பெல்லாம்‌ புல்லரித்தது. ““பதீதாயிரமா, இவனே! மொத ஒரு தீரீ ஸ்டார்‌ 


ஓட்டலுக்குப்‌ போயி நல்ல ஃபாரின்‌ சரக்கா ஏத்திப்பேன்‌. தினுசு தினுசா ஆர்டர்‌ பண்ணிச்‌ 





சாப்பிடுவேன்‌. மூவாயிரம்‌ ரூபா குளோஸ்‌!” - சொல்லும்போதே பகவான்‌ கண்களில்‌ போதை 
தெரிந்தது. ஒரு பேச்சுக்கே இத்தனை போதை என்றால்‌, பத்தாயிரம்‌ நிஜமாகக்‌ கிடைதீதிருந்தால்‌, 
கிடைத்த இடத்திலேயே குடிகாரனாய்ச்‌ சுருண்டு விழுநீதிருப்பான்‌ போல! 


*“ நீதித்‌ காசை என்ன செய்வே?” 


““மீதியா? நேரா கடைவீதிக்குப்‌ போய்‌ ஒஸ்தி டிரஸ்‌ நாலு எடுப்பேன்‌. சினிமா பாப்பேன்‌. 
யாராவது ராத்‌ தங்கலுக்கு வருவாங்களான்னு பாப்பேன்‌. எப்படியும்‌ கொஞ்சம்‌ கையில 
மீதியாகும்‌. அதுல அஞ்சு ரூபாயை தெரிஞ்ச சின்ன வயசுப்‌ பிச்சைக்காரிக்கும்‌, மீதியை அநாதை 
ஆசிரமத்துக்கும்‌ தந்துடுவேன்‌.”” 


“ சின்ன வயசுப்‌ பிச்சைக்காரிக்கு எதுக்குக்‌ காசு போடறேன்னு தெரியுது. அநாதை ஆசிரமத்துக்கு 
எதுக்குத்‌ தருவே? அதையும்‌ ஒரு ஒன்‌ ஸ்டார்‌ ஓட்டலுக்குப்‌ போய்‌ ஊத்திக்க வேண்டியதுதானே?”” 





“அதெப்படி இவனே... அடுத்தவன்‌ காசெடுத்து ஊத்தி ஏத்திக்கிட்ட பாவத்தை எப்படித்‌ 
தொலைக்க? ஆயிரத்தை ஆசிரமத்‌ துக்குத்‌ தந்தா பாவம்‌ கழுவிக்கும்‌ இவனே... செய்யற தப்பைச்‌ 
சரியா செய்யணும்‌. பாவத்துல ஆரம்பிக்கிற வாழ்க்கை புண்ணியத்துல முடியணுங்கிறதுதான்‌ 
பகவான்தாஸோட கொள்கை! :' - தநீதிரமான சாத்தானைப்‌ போலப்‌ பேசினான்‌. 


“சரி, தாஸ்‌! குவாட்டர்‌ அடிச்சு காசு மொத்தமும்‌ செலவான பிறகு, தொலைச்சவன்‌ வந்து அந்தக 
காசைக்‌ கேட்டா, நீ என்ன செய்வே?” - இவன்‌ இப்படிக்‌ கேட்டதும்‌ பகவான்தாஸின்‌ கற்பனை 
போதை பொசுக்கென்று இறங்கியது. 





“ஆஹா... இன்னிக்கு உனக்கு லீவா? எனக்கு வேலை இருக்கு இவனே. பத்து வீட்டுக்கு ஊறுகாய்‌ 
- சொல்லிவிட்டு  ஓடியவனைத தடுத்து நிறுத்திக கேட்டான்‌... 
“ ஏழைபாழையோட காசுல குடிக்கிறது தப்பில்லையா, தாஸ்‌?” 


122 


போடணும்‌ 


ட்‌ 


“எது தப்பு இவனே? பணத்துல எழுதியிருக்கா ஏழையோட பேரு? அந்தப்‌ பணம்‌ பணக்காரன்‌ 
கையிலயும்‌ இருந்திருக்கும்‌; ஏழை கையிலயும்‌ இருந்திருக்கும்‌. பணம்‌ எப்பவும்‌ யாரோடதும்‌ 
இல்ல இவனே. தொலைச்சவன்‌ தேம்பி அழுவான்னு நெனைச்சா தெம்பாக குடிக்க முடியாது. 
இவனுங்க காசை மட்டுமா தொலைக்கிறானுங்க... வாழ்க்கையை, சந்தோஷத்தை, 
தன்மானத்தைனு எல்லாத்தையும்தான்‌ தொலைக்கிறாங்க. அத்தனையும்‌ மீட்டுட முடியுமா? 
அப்படிக்‌ கிடைக்காத பொருள்‌ தொலைஞ்சதா நெனைச்சுக்கட்டும்‌. யோக்கியனுக்கு என்னிக்கும்‌ 
சந்தோஷம்‌ கிடைக்காது, தெரிஞ்சுக்கோ! ஆளை விடு. நான்‌ ஊறுகாய்‌ விக்கப்‌ போறேன்‌” என்று 
அவன்‌ போய்விட்டான்‌. 


பகவான்‌ தாஸ்‌ பேசப்‌ பேச அவனுக்கு சாத்தான்‌ கொம்பு முட்டி வளர்ந்ததைக்‌ கண்டான்‌ இவன்‌. 
அவன்‌ பேச்சு அற்பத்தனமானது என்று நினைத்தான்‌. மேலும்‌ இவனின்‌ சின்ன வயசு அனுபவம்‌ 
வேறு பெரும்‌ தலைவலியாக உறுத்த ஆரம்பித்தது. 


அவன்‌ அம்மா ரேஷன்‌ அரிசி வாங்க வைத்திருந்த காசைத்‌ தொலைத்துவிட்டு தலை 
விரித்துப்போட்டு நடுத்தெருவில்‌ கதீதியபோது இவன்‌ சிறுவன்‌. அன்று அம்மா கத்திய பரிதாப 
ஓலம்‌ இன்றும்‌ காதில்‌ ஊளையிடுகிறது. அது வெறும்‌ பத்து ரூபாய்க்‌ காசு. எடுத்த எவனும்‌ 
திருப்பித்‌ தரவே இல்லை. பத்தாயிரம்‌ தொலைத்‌ தவனும்‌ இன்று அம்மா போல கதறத்தானே 
செய்வான்‌! அந்தப்‌ பணம்‌, பாட்டில்‌ ரத்தம்‌ ஏறிக்கொண்டு இருக்கும்‌ ஒரு உயிரைக்‌ காப்பாற்றத்‌ 
தேவையான பணமாக இருக்கலாம்‌. வருஷமெல்லாம்‌ உழைத்து விளைந்ததை விற்றுக்‌ கடனை 
அடைக்க ஒரு விவசாயி கொண்டு போன காசாகவும்‌ இருக்கலாம்‌. எப்படிப்‌ பட்ட பணமாக 





இருந்தாலும்‌, அதைச்‌ செலவு செய்தால்‌, அது பாவத்தின்‌ பணமாகிவிடும்‌. ஆனால்‌, உள்ளே 
நப்பாசை நாய்‌ வேறு விதமாகப்‌ புத்தி சொன்னது. ஒருவேளை, அது கந்துவட்டிக்கார 
னுடையதாகவோ, ஒரு கோடீஸ்வரனின்‌ அற்பக்‌ காசாகவோ இருந்தால்‌ செலவு செய்வதில்‌ 
தப்பில்லையே? 


இவன்‌ ஒன்றும்‌ காசுக்கு அல்லாடுபவன்‌ இல்லை. மாசம்‌ பத்தாயிரம்‌ சம்பாதிக்கத்தான்‌ 
செய்கிறான்‌. ஆனால்‌ என்ன பிரயோஜனம்‌? இவனுக்கென்று என்ன செலவு செய்துகொள்கிறான்‌? 


ஒரு தடவை, பெரும்‌ போதையில்‌ நடுத்தெருவில்‌ கெடந்த தாஸை எழுப்பி, ““எதுக்கு தாஸ்‌ 
இப்படிக்‌ குடிச்சு உடம்பை அழிச்சுக்கிறே? ஒருத்தியக்‌ கட்டிக்கிட்டு குடும்பம்‌, குட்டின்னு 
உருப்படலாம்ல?”” என்று யோக்கியனாக இவன்‌ அறிவுரை சொன்னபோது, பகவான்‌ தாஸ்‌ 
திருப்பிக்‌ கேட்டான்‌... “ழே இவனே! நீ மாசம்‌ எவ்ழோ சம்பாதிப்பே? அதுல உன்‌ 
சநதோஷ்த்துக்குன்னு எத்தன காசு செழவழிப்ப, சொழ்ழு?”்‌ 


இவன்‌ யோசித்து, “ஏழாயிரம்‌” என்றான்‌. 


“போடா கிழ்ழுக்கா! இங்கிழதும்‌ துணி போடழதும்‌ பொண்டாட்டி புள்ளைய வளக்கிழதும்‌ 


கணக்குல வழாது. ஒழ்ழு குடி, ஒழ்மு பீடி, ஒழ்மு ஜோடி... உண்டா உனக்கு? உன்‌ சந்தோஷத்துக்கு 
எத்தனை காசு செழவழிப்ப, அதச்‌ சொழ்ழு?”” 


இவனுக்குப்‌ பகீர்‌ என்றது. சொந்த சந்தோஷத்துக்குச்‌ செய்வது எவ்வளவு செலவாகும்‌? பகவான்‌ 
தாஸ்‌ சொன்னது போல, “குடி - பீடி - ஜோடி” பழக்கம்‌ எதுவும்‌ கிடையாது. எப்போதாவது ஒரு 
ஸ்வீட்‌ பீடா தின்பான்‌. அது மூணு ரூபாய்‌. அதுதானா இவனுக்கு சொர்க்கம்‌? 


ஒரு பேச்சுக்கு, “முந்நூறு ரூபாய்‌ செலவழிப்பேன்‌'' என்றான்‌. தாஸ்‌ வாயைக்‌ கோணலாக 
வைத்துக்‌ கொண்டு சிரித்தான்‌. “அட கேனப்‌ பயழே! உன்‌ சந்தோஷம்‌ கேவழம்‌ முந்நூழு 
மூபாய்லதானாடா இர்ருக்கு? இதுக்காடா மாடு மாதிழி ஒழைக்கிழே? அந்தக்‌ காசை ழெண்டு 
நாள்‌ பிச்சை எடுத்தா சம்பாதிக்க முடியாதாடா உன்னாழ? நான்‌ பத்து காசு சம்பாதிச்சாலும்‌, அது 
எஞ்‌ சொந்த சொழ்க்கம்டா. நீ ஒரு சவம்டா! செத்த பொணம்‌. எனக்கு அறிவு சொழ்ழாத. வுடு, 
என்‌ வேட்டிய நானே கட்டிப்பேன்‌. நீ போயி வாழ்ழ வழியப்‌ பாமுடா எந்‌ தங்கம்‌!” என்றான்‌. 


அன்றிலிருநது இவனுக்கு ஒரே நமைச்சல்‌. ஒரு நாளாவது விரும்பியதைத்‌ தின்று, 
பிடித்தவர்களோடு பேசி, பிடித்ததைச்‌ செய்து, சந்தோஷமாக இருக்க வேண்டும்‌ என்று. ஆனால்‌ 
முடியாது. ஒரு நாள்‌ விடுமுறைவிட்டாலும்‌, லேத்துப்‌ பட்டரை வேலை ஊத்திக்கொள்ளும்‌. 
எத்தனை காசு சம்பாதிக்கறொனோ அத்தனை காசுக்கும்‌ சீட்டு, தவணை, வட்டி எனக கடன்கள்‌ 


இருக்கின்றன. 


இப்போது அனாமத்தாக ஒரு பத்தாயிரம்‌ ரூபாய்‌ கதீதையாகக்‌ கிடைத்ததும்‌, இவனுக்கு அநத 
நமைச்சல்‌ ஒட்டிக்கொண்டது. மனசின்‌ சாத்தான்‌, செய்யும்‌ தப்புக்கு துணையாக ஒரு ஆள்‌, ஒரு 
சொல்‌, ஒரு நியாயத்தைக்‌ கண்டுபிடிக்க விரும்பியது. அதற்காகத்தான்‌ பகவான்‌ தாஸைப்‌ பார்க்க 
வந்தான்‌. அவனும்‌ சாதகமாகத்தான்‌ பேசினான்‌ என்றாலும்‌, இவனுக்கு உள்ளுக்குள்‌ உறுத்தல்‌ 
நீங்கவில்லை. 


அடுத்து, சீதாராமனிடம்‌ யோசனை கேட்டால்‌ என்ன என்று தோன்றியது. சீதாராமன்‌ ஒழுக்கமான 
வேலை பார்ப்பவன்‌. ஒல்லியானவன்‌. ஜனங்களுக்குப்‌ பொதுவாக வரும்‌ சில வியாதிகள்‌ 
இருப்பவன்‌. உலகத்தில்‌ புது வியாதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டால்‌, அது தனக்கும்‌ இருக்குமோ 
என்று டாக்டரிடம்‌ ஓடுபவன்‌. வியாதி இல்லை என்று சொன்னாலும்‌, எதற்கும்‌ இருக்கட்டும்‌ 
என்று ஒரு ஊசி போட்டுக்கொள்பவன்‌. உடம்பில்தான்‌ கொஞ்சம்‌ வியாதி. ஆனால்‌, 
அடுத்தவனுக்கு உதவும்‌ மனசில்‌ தங்கம்‌. 


அவனிடமும்‌ போய்‌ அதே கேள்வியைக்‌ கேட்டான்‌ இவன்‌... 


பத்தாயிரம்‌ வழியில கிடைச்சா நீ மொதல்ல என்ன செலவு 
செய்வே சதோராமா?”? 


*“ அந்தக்‌ காசை எடுத்துக்கிட்டு, ரங்கசாமி ஹார்ட்‌ 
ஃபவுண்டேஷன்‌ ஆஸ்பிடலுக்கு ஓடுவேன்‌!” 





இவனுக்குச்‌ சந்தோஷமாகிவிட்டது. இதுதான்‌ நல்ல 
ஆத்மாவின்‌ பண்பு. புற்றுநோய்க்குத்‌ தாயைப்‌ பறிகொடுத்த 
ஒருவன்‌ பணக்காரனான பிறகு, தாய்‌ நினைவாக புற்று நோய்‌ 
மருத்துவமனை ஆரம்பிப்பதில்லையா? அப்படித்தான்‌, நோய்‌ பல கண்ட ஒரு நல்ல மனுஷன்‌, 
கிடைத்த பணத்தை ஓடிப்‌ போய்‌ ஒரு ஃபவுண்டேஷனுக்குத தந்து, மற்ற நோயாளிகளுக்கு உதவ 
நினைப்பான்‌. 


“ஆறாயிரம்‌ கொடுத்து என்‌ உடம்பு முழுசும்‌ ஒருவாட்டி தரோவா செக்‌ பண்ணிப்பேன்‌” என்று 
சீதாராமன்‌ முடித்தபோது, இவனுக்கு மனசில்‌ காற்று பிடுங்கிக்கொண்டது. ““ மீதி நாலாயிரத்தை 
என்ன செய்வே?” என்று சலிப்புடன்‌ கேட்டான்‌. 


122 


“அதுக்கு நல்லா ட்ரீட்மென்ட்‌ எடுத்துப்பேன்‌ 


இப்போது சதோராமன்‌ மீதும்‌ கோபம்‌ வந்தது. அவனிடமும்‌, “காசு முழுசும்‌ செலவான பிறகு 
தொலைச்சவன்‌ வந்து கேட்டா என்ன செய்வே?” என்று கேட்கத்தான்‌ நினைத்தான்‌. ஆனால்‌, 
அவன்‌ இதய நோயாளி. பாதியில்‌ புட்டுக்குவான்‌. 


ஒரு நல்லவன்‌, ஒரு கெட்டவன்‌... ஆக இருவருமே கண்டெடுத்த பணத்தை உரியவனிடம்‌ தருவது 
குறித்துப்‌ பேசாததில்‌ வருத்தம்‌ இருந்தது இவனுக்கு. எதற்காக இப்படிக்‌ கண்டெடுத்த பணத்தை 
வைத்துக்கொண்டு குமைந்து சாகிறோம்‌ என்று குழப்பமாகவும்‌ இருந்தது. ஒரு ஆட்டோ 
டிரைவர்‌, பூ விற்கும்‌ கிழவி லட்ச ரூபாய்‌ பணத்தைக்‌ கண்டெடுத்து நாணயமாகத்‌ திருப்பித்‌ 
தந்ததாய்‌ பல செய்திகள்‌ படித்த பிறகும்‌, அப்படி ஒரு காசை ஏப்பம்‌ விட ஒரு நியாயம்‌ தேடி, கோர 
முகத்தோடு அலைகிறோம்‌ என்பது மட்டும்‌ உறைத்தது. 


கழுத்தில்‌ கத்தி வைத்து வழிப்பறி செய்யும்‌ திருடனுக்கும்‌, நகைக்காக முகத்தில்‌ தலையணையை 
அழுத்திக்‌ கொல்லும்‌ குரூரமானவனுக்கும்‌ தனக்கும்‌ என்னதான்‌ வித்தியாசம்‌ இருக்கிறது என்று 
அசிங்கப்பட்டுக்கொண்டான்‌. தன்‌ மனசின்‌ பாவம்‌ ரத்தத்தில்‌ கலந்ததாக எண்ணி 
வருத்தப்பட்டான்‌. வாழ்வில்‌ நிம்மதியாக இருக்க ஒரே வழி, காசை உரியவனிடம்‌ 
சேர்ப்பிப்பதுதான்‌ என்று உறுதியாகவும்‌ இறுதியாகவும்‌ முடிவெடுத்து, பணத்தைக்‌ கண்டெடுத்த 
பெட்டிக்‌ கடை அருகே போனான்‌. ஒருவேளை, அந்தப்‌ பெட்டிக்‌ கடைக்காரருக்குத 
தெரிநதிருக்கலாம்‌. பணம்‌ தொலைத்தவன்‌ அங்குதான்‌ அழுதபடி தேடியிருப்பான்‌. 


கடைக்காரர்‌ காய்ச்சல்‌ வநீதவரைப்‌ போலக்‌ கடையில்‌ உட்கார்ந்திருந்தார்‌. வழக்கமாக, கடன்‌ 


99 


சொன்னாலும்‌ சிரிக்கும்‌ ஆசாமி அவர்‌. ““என்ன ஆச்சு கடக்கார்ரே... ஒடம்பு சரியில்லையா! 
அவர்‌, * 
தொலைச்சு நஷ்டப்பட்டுக்‌ கிடகீகேன்‌. கடன்காரன்‌ கழுத்துல கை வைக்கிறான்‌. ஊரைக்‌ காலி 
959. 


“ப்ச்‌... இல்ல சார்‌! என்ன பொழப்போ... தொட்டது தொலங்கல. எல்லாக்‌ காசையும்‌ 








பண்ணிட்டுப்‌ போலாமானு இருக்கேன்‌. 


“காசைத்‌ தொலைசூட்டீங்களா... எவ்ளோ)” 


*£தொலைச்ச மாதிரிதான்‌. விட்ட காசு திரும்பக்‌ கிடைக்கவா போகுது? எவன்‌ சார்‌ யோக்கியம்‌ 
இந்த உலகத்துல? நஷ்டமான காசுக்குக்‌ கணக்கென்ன... வட்டியில கொஞ்சம்‌ பொட்டியில 
கொஞ்சம்னு மொத்தமாப்‌ போச்சு!” 


ட்‌ 


“பதீதாயிரமா?”? 


ப்‌ 


“கவலைய விடுங்க கடக்கார்ரே. நல்லவங்கள கடவுள்‌ 
சோதிக்க மாட்டான்‌. காசு என்கிட்டதான்‌ இருக்கு.” 


ஓர்‌ அப்பாவி பெட்டிக்‌ கடைக்காரரின்‌ காசை தின்னப்‌ 
பார்த்தோமே என்று வருநீதியபடி, வீட்டுக்கு ஓடினான்‌. 
பிரோவைத்‌ திறந்து, அந்தப்‌ பத்தாயிரம்‌ ரூபாயை அழுக்கு 
மஞ்சள்‌ பையோடு கொண்டு வந்து கடைக்காரரிடம்‌ 
தந்தான்‌. 





கடைக்காரர்‌ பரவசமாகி பணத்தைத்‌ திருப்பித்‌ திருப்பிப்‌ பார்த்தார்‌. முகமெல்லாம்‌ மலர்ச்சியாகி, 
ஒரு ஆயிரம்‌ ரூபாயை இவன்‌ கையில்‌ கொடுத்தார்‌. நாள்‌ முழுதும்‌ இந்தப்‌ பணம்‌ 
படுத்தியபாட்டில்‌ வேலைக்குப்‌ போகாமல்‌, இவனுக்கு ஆயிரம்‌ ரூபாய்‌ வரை நஷ்டம்தான்‌. 





ஆனாலும்‌, செய்த உதவிக்குக்‌ காசு வாங்குவது தப்பென்று, “பரவாயில்ல பெரியவரே! 
இனியாச்சும்‌ ஜாக்கிரதையா இருங்க”: என்றான்‌. 


வரும்‌ வழியெல்லாம்‌ அவன்‌ மனசு கனமற்று மெல்லியதாக மிதந்து வந்தது. ஒரே நாளில்‌ பெரும்‌ 
பாவியாக இருந்தானே! கைக்கெட்டும்‌ தூரத்தில்தான்‌ மனிதர்களைச்‌ சுற்றிப்‌ பாவங்கள்‌ 
அலைந்துகொண்டு இருக்கின்றன. ஒரு சின்ன சபலம்கூட ஒருவனைப்‌ பாவச்‌ சேற்றில்‌ 
புதைத்துவிடும்‌! நல்லவன்‌ ஆவதற்கும்‌ சந்தர்ப்பங்கள்‌ வெகு அருகிலேயே இருக்கின்றன. 
“என்னை நல்லவன்‌ ஆக்கியதற்கு நன்றி கடவுளே!” என்று நினைத்தபடி, வீட்டுக்குத்‌ திரும்பி 
வந்தான்‌. 


இவனுக்காகக்‌ கசாப்புக்‌ கடைக்‌ கத்தியோடு இரண்டு பேர்‌ வாசலிலேயே நின்றிருந்தார்கள்‌. 
ஒருவன்‌ இவனுக்கு ஏற்கெனவே தெரிநத லைன்மேன்‌. இன்னொருவன்‌ புதியவன்‌. 

“சார்‌ நேத்து நீங்க பெட்டிக்கடை பக்கத்துல ஒரு பை எடுத்தீங்களே... அது இவரோடதாம்‌. நீங்க 
எடுக்கும்போது நான்‌ பார்த்தேன்‌. உங்களோடதா இருக்கும்னு நெனைச்சேன்‌. இந்த மனுஷன்‌ 
பாவம்‌, பத்தாயிரம்‌ காணம்னு அழுது அலையுறதைப்‌ பார்த்தேன்‌. நீங்க நல்ல மனுசன்‌... 
தந்துடுவீங்கன்னு சொல்லிக்‌ கூட்டியாந்தேனி!”்‌ 


லைன்மேன்‌ சொல்லச்‌ சொல்ல, இவனுக்குத்‌ தலை கிறுகிறுத்தது. 


ச | தலைதெறிக்க பெட்டிக்கடையை நோக்கி ஓடினான்‌. ஒரு ஆட்டோவில்‌ மொத்தச்‌ 





சாமானையும்‌ அள்ளிப்‌ போட்டுக்கொண்டு, சற்று முன்தான்‌ கடைக்காரர்‌ 
்‌ ' போனதாகப்‌ பக்கத்தில்‌ இருந்தவர்கள்‌ சொன்னார்கள்‌. “தெரியாத்தனமா ஆள்‌ 
| மாத்தி தந்துட்டேன்‌” என்று சொன்னால்‌, இவர்கள்‌ நம்புவார்களா? ஆனாலும்‌ 
சொன்னான்‌. காசு தொலைத்தவனும்‌ லைன்மேனும்‌ பாதி நம்பினார்கள்‌. 
ஆனாலும்‌, “என்‌ காசை எண்ணி வை” என்றார்கள்‌. 


மறுநாள்‌, காசை எண்ணிக்‌ கொடுத்தான்‌. 


கடைக்காரனின்‌ மேல்‌ இவனுக்குக்‌ கோபம்‌ வந்தது. ஆனாலும்‌ பணத்தை ஏப்பம்விட தானும்‌ 
சபலப்பட்டதை நினைத்துப்‌ பார்த்தான்‌. இவன்‌ நினைத்தான்‌; கடைக்காரன்‌ செய்தான்‌. பெரிய 
வித்தியாசம்‌ இல்லையே! 


சூறாவளி போல வந்து ஒரு நாள்‌ இரவு தங்கிப்போன அந்த பத்தாயிரத தின்‌ ஒவ்வொரு ரூபாயும்‌ 
ஒரு இரவாகி முள்‌ படுக்கையாகக்‌ குத்த ஆரம்பித்தது. அதன்‌ பிறகு, அப்படி ஒரு நாளின்‌ இரவில்‌, 
இவன்‌ தன்‌ மனைவியிடம்‌ கேட்டான்‌... ““ஏஞ்செல்லம்‌, உனக்கு ஒரு பத்தாயிரம்‌ ரூபாய்‌ கீழே 
கெடைச்சா, அந்தக்‌ காசுல நீ மொத என்ன செலவு செய்வே?” 


அவள்‌ இவனைக்‌ கோபமாக முறைத்துப்‌ பார்த்துவிட்டுச்‌ சொன்னாள்‌... “கண்டிப்பா பீரோவுல 


புருஷனுக்குத்‌ தெரியாம ஒளிச்சு வெச்சுட்டு, ராத்திரி பூரா திறந்து திறந்து பார்த்துட்டு இருக்க 
மாட்டேன்‌!” 


ராமசாமியும்‌ ரொமானே ஹொசாரிகாவும்‌..! 


சி.முருகேஷ்பாபு 


யா ருக்கும்‌ பயனில்லாமல்‌ கொட்டிக்கொண்டு இருந்தது குற்றால அருவி. ராமசாமியும்‌ 
ரொமானே ஹொசரரிகாவும்‌ சாரல்‌ தெறிக்கும்‌ தூரத்தில்‌ நின்று அருவியைப்‌ பார்த்துக்கொண்டு 
இருந்தார்கள்‌. இருளில்‌ அடையாளம்‌ தெரிய வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ குளிரைத்‌ தாங்க 
வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ கரிய நிற ராமசாமி காதை மறைத்து வெள்ளைத்‌ துண்டைச 
சுற்றியிருந்தான்‌. ரொமானே தன்னுடைய துப்பட்டா வால்‌ தலையை மூடியிருந்தாள்‌. 
கைகளுக்குள்‌ பொத்திய விளக்கு போல அந்த இருட்டிலும்‌ ரொமானேவின்‌ முகம்‌ பளீரென்று 
ஜொலித்தது. குளிரின்‌ மிகுதியால்‌ ராமசாமிக்கு நெருக்கமாக வந்து நின்ற ரொமானே, அவன்‌ 
கைகளைப்‌ பற்றிக்கொண்டாள்‌. இத்தனை அண்மையில்‌ ஒரு பெண்‌ அதுவும்‌ தன்‌ தோளோடு 
இணைந்து நிற்கையில்‌ ராமசாமிக்கு டீக்கடை பாய்லராக உடம்பு கொதிக்க ஆரம்பித்தது. ரயில்‌ 
பயணத்தில்‌ திடீரென்று புளியோதரை கொடுத்து உபசரிக்கும்‌ பக்கத்து சீட்காரர்‌ போல, 
ராமசாமிக்கு மூன்று நாட்களாக பல கனவுகளைக்‌ கொடுத்துக்கொண்டு இருந்தாள்‌ ரொமானே! 


குற்றாலத்தில்‌ “ராமசாமி சவுண்ட்‌ சர்வீஸ்‌” என்ற பெயரில்‌ மைக்செட்‌ வாடகைக்கு விடும்‌ 
தொழில்‌ நடத்தி வருகிறான்‌ ராமசாமி. “ஆயிரம்‌ வாட்ஸ்‌ முதல்‌ ஐயாயிரம்‌ வாட்ஸ்‌ வரையும்‌, 
கண்ணைக்‌ கவரும்‌ கலர்‌ டியூப்லைட்டு கள்‌, சிந்தனையைத்‌ தூண்டும்‌ சீரியல்‌ செட்டுகள்‌ மூலம்‌ 
மின்சாரம்‌ இருக்கும்‌ இடங்களுக்கும்‌ மின்சாரம்‌ அல்லாத இடங்களுக்கும்‌ பேட்டரி அண்ட்‌ 
ஜெனரேட்டர்‌ மூலம்‌ ஒலி ஒளி அமைத்துக்‌ கொடுக்கும்‌” சாதாரண மைகீசெட்காரன்‌. 


அதிகபட்சமாக கிழக்கே முப்பது கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ இருக்கும்‌ ஆலங்குளம்‌ வரையும்‌, 
வடக்கே புளியங்குடி வரையும்தான்‌ ஆர்டர்‌ அடிக்கப்‌ போயிருக்கிறான்‌. தெற்கேயும்‌ மேறகேயும்‌ 
மலையும்‌ மலையாளமும்‌ தடையாக இருப்பதால்‌ அது தாண்டிய முயற்சிகளில்‌ ராமசாமி 
இறங்கவில்லை. ஆனால்‌, மைக்கில்‌ பேசும்போது “ஆல்‌ இந்தியாவிலும்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 








பாராட்டப்பட்ட...” என்று சொல்லித்‌ தான்‌ தன்னுடைய மைக்செட்‌ பெருமைகளை அறிவிப்பான்‌. 
ஆல்‌ இந்தியாவில்‌ பாராட்டப்பட்டானோ இல்லையோ... அஸ்ஸாம்‌ பெண்ணான ரொமானே 
ஹொசாரி காவால்‌ பாராட்டப்பட்டுவிட்டான்‌. 





“இந்தியாவின்‌ பல பகுதிகள்‌ பலவிதமான கலாசாரங்களால்‌ நிறைந்து கிடக்கிறது” என்ற ஏழாங்‌ 
கிளாஸ்‌ பாடப்புத்தகத்தை எதிரே கொண்டுவந்து காட்டியது போல குற்றாலத்துக்கு வந்து 
இறங்கிய கலைக்‌ குழுவில்‌ இருந்தாள்‌ ரொமானே! 


மத்திய அரசு சார்பாக நாடெங்‌ கும்‌ நம்முடைய கலாசாரத்தைப்‌ பரப்புவதற்காக அமைக்கப்பட்டி 
ருந்த குழு. ஜம்மு வில்‌ பிரதமர்‌ தலைமையில்‌ நடக்கும்‌ விழாவில்‌ நிறைவடையம்‌ போகும்‌ 
அந்தத்‌ கலாசாரப்‌ பயணத்தை லோக்கல்‌ அமைச்சர்‌ தலைமையில்‌ குற்றாலத்தில்‌ 
தொடங்கினார்கள்‌. ராமசாமியின்‌ சவுண்ட்‌ சர்வீஸ்தான்‌ விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தது. 


அங்குதான்‌ ராமசாமிக்கும்‌ ரொமானேவுக்கும்‌ அறிமுகம்‌ ஆனது. முதல்‌ நாள்‌ நிகழ்ச்சி 
சம்பிரதாயமான பேச்சாகவே முடிந்தது. அடுத்த மூன்று நாட்களுக்குத்தான்‌ கலை விழா. மூன்று 
நாளும்‌ ராமசாமிக்கு கலாசார குழுவோடுதான்‌ சாப்பாடு எல்லாமே. மத்தியான நேரம்‌ 
சாப்பிட்டுவிட்டு, ஆம்ப்ளிபயர்‌ பக்கத்தில்‌ தலைவைத்து கொஞ்சம்‌ கண்ணசந்த நேரத்தில்தான்‌ 
ரொமானே அவனைத்‌ தேடி வந்தாள்‌. அவளுக்கு முன்னதாக வந்தது சலங்கைச்‌ சத்தம்‌. 


செப்பு போல மூக்கு, சிவநீத சின்ன உதடுகள்‌, கொஞ்சம்‌ ஏறுநெற்றி, கோதுமை நிறம்‌ என்று 
எல்லா வகையிலும்‌ தனக்கு எதிரதுருவமாக இருந்த ரொமானேவைப்‌ பார்த்த ராமசாமி, 
தன்னுடைய ஆங்கில அகராதியில்‌ இருந்து வார்த்தைகளைக்‌ கலைத்துத தேடி, ஒரே ஒற்றைச்‌ 
சொல்லான “யெஸ்‌'ஸைப்‌ பயன்படுத்தி னான்‌. தமிழ்‌ தெரியாதவர்களிடம்‌ அவன்‌ அதிகம்‌ 
வைத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால்‌ அவனுக்கு தமிழ்‌ தவிர ஏதும்‌ தெரியாது. ஆனால்‌, 
ரொமானே முப்பது நாட்கள்‌ காத்திருக்கத்‌ தயாராக இருந்தால்‌, அஸ்ஸாம்‌ மொழிகூட கற்கத்‌ 
தயாராக இருந்தான்‌. 


ரொமானேவும்‌ உடைந்த ஆங்கிலத்‌ தில்‌ ஏதோ பேசினாள்‌. அவளுடைய பேச்சு புரியாவிட்டாலும்‌ 
கையில்‌ வைத்திருந்த கேஸட்டைத்‌ தன்னுடைய டேப்பில்‌ போடச்‌ சொல்கிறாள்‌ என்பதை 





சைகை மூலம்‌ புரிந்துகொண்டான்‌. உடனே வாங்கிப்‌ போட்டான்‌. “தன்னுடைய ரேடியோகூட 
அஸ்ஸாமி பாட்டு பாடுகிறதே...” என்று ராமசாமிக்கு ஒரே ஆச்சர்யம்‌. 


ராமசாமி என்ற ஒற்றை ரசிகனுக்காக ரொமானே சுழன்று சுழன்று ஆடினாள்‌. அரை மணி நேர 
ஆட்டத்தின்‌ முடிவில்‌ களைத்துச்‌ சரிந்த ரொமானே, சைகை காட்டி தண்ணீர்‌ கேட்டாள்‌. ஓடிப்‌ 
போய்‌ ஒரு சொம்பு நிறைய தண்ணீரைக்‌ கொண்டுவந்து கொடுத்தான்‌. நெஞ்சு நனைய 
தண்ணீரைக்‌ குடித்த ரொமானே, ““தேங்கஸ்‌”” என்றபடி அப்படியே மேடையில்‌ படுத்துவிட்டாள்‌. 





எந்த விகல்பமும்‌ இல்லாமல்‌ இடுப்பில்‌ கட்டிய துப்பட்டாவுடன்‌ படுத்துக்கிடந்த அந்தப்‌ 
பெண்ணைப்‌ பார்த்தபோது, ராமசாமிக்கு மனசுக்குள்‌ எதுவோ செய்தது. தேடித்‌ தேடி 
வார்த்தைகளைக்‌ கோத்து கேள்வியாக்கினான்‌. ““எநீத ஊரு?””. 


“கவுஹாத்திக்குப்‌ பக்கத்தில்‌...” என்று ரொமானே ஊர்‌ பேரைச்‌ சொன்னது, ராமசாமிக்கு ஏதோ 


தின்பண்டத்தின்‌ பெயர்‌ போலப்‌ பட்டது. “யாதும்‌ ஊரே... யாவரும்‌ கேளிர்‌ என்ற நீதியில்‌ அடுத்த 





கேள்விக்குத்‌ தாவினான்‌. ““பேர்‌ என்ன)” 


“ரொமானே ஹெொசாரிகா!”? என்று சின்ன சிரிப்போடு சொல்லிவிட்டு, “நைஸ்‌ மியூஸிக்‌ 


சிஸ்டம்‌...” என்று பாராட்டிவிட்டு, ஒரே ஓட்டமாக ஓடிப்போனாள்‌. அதன்பிறகு, “ஆல்‌ 





இந்தியாவில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ பாராட்டப்பட்ட...” என்பதைக்‌ கொஞ்சம்‌ அழுத்தமாகவே 
உச்சரிக்க முடிவு செய்தான்‌. போன வேகத்தில்‌ திரும்பி ஓடி வந்த ரொமானே, “சாயங்காலம்‌... 
என்‌ டான்ஸ்‌!” என்று சொல்லிவிட்டு, மீண்டும்‌ ஓடிப்‌ போனாள்‌. 


மதியம்‌ மூன்று முறை ரிகர்சல்‌ செய்ததில்‌ ரொமானேவின்‌ நடனம்‌ ராமசாமிக்கு அத்துபடி யாகி 
இருந்தது. உடனே தென்காசிக்குப்‌ பறந்து போய்‌, எக்ஸ்ட்ராவாகக்‌ கொஞ்சம்‌ கலர்‌ ஐரிகைத்‌ 
தாள்களும்‌, பவர்‌ கூடிய பல்பும்‌ வாங்கிக்கொண்டு வந்தான்‌. அவசரமாக அட்டையை வெட்டி 
வண்ண ஜரிகை காதெங்‌ களை ஒட்டி, ஃபோகஸ்‌ லைட்டின்‌ முன்னால்‌ எடுத்துவைத்தான்‌. 
ரொமானேவின்‌ நடனம்‌ வந்தபோது, எக்ஸ்ட்ரா விளக்கின்‌ ஒளியை வண்ண வண்ண ஜரிகை 
காகிதங்களின்‌ வழியே செலுத்தி நடனத்தை மேலும்‌ மெருகேற்றி னான்‌. நடனம்‌ முடிந்தபோது, 
ராமசாமி கொடுத்த லைட்டிங்கால்‌ நடனம்‌ பிரமிக்கத்தக்கதாக ஆகிவிட, கைத்தட்டல்‌ குற்றால 
அருவி போலக்‌ கொட்டியது. 


2 


அன்று இரவு மேக-அப்பைக்‌ கலைத்துவிட்டு வந்த ரொமானே, “நைஸ்‌ லைட்டிங்‌?” என்று 


கூடுதலாகப்‌ பாராட்டிவிட்டுப்‌ போனாள்‌. அன்று ராத்திரி முழுக்க ராமசாமி பொங்குமாங்‌ கடல்‌ 





விளிம்பில்‌ நின்று நடனமாடிய ரொமானே மீது கலர்‌ கலராக லைட்‌ அடித்தான்‌. விழித்தபோது 
கனவு கண்ட கண்ணில்‌ எரிச்சலாக இருந்தது. 


குளிர்ந்த தண்ணீரில்‌ முகம்‌ கழுவியபோது குளிர்ச்சி யாக இருந்தது. கூடவே, கையில்‌ டீ கோப்பை 
யோடு வந்து நின்ற ரொமானேவைப்‌ பார்த்த போது இன்னும்‌ குளிர்ச்சி யாக இருந்தது. ““இதிலே 
என்ன இருக்குனு படிச்சுச்‌ சொல்லேன்‌” என்றபடி கையில்‌ இருந்த தினத்தநீதியைக்‌ காட்டி னாள்‌. 


“கலை நிலாவின்‌ மயிலாட்டம்‌” என்று தலைப்பு போட்டு கலர்‌ போட்டோ போட்டிருநதார்கள்‌. 





கீழே, “வண்ண விளக்கொளியில்‌ ரொமானே ஹொசாரிகா ஆடிய ஆட்டம்‌ கண்ணைவிட்டு 
அகலாமல்‌ இருந்தது” என்றெல்‌ லாம்‌ எழுதியிருந்தார்கள்‌. 


அன்று மாலை ரொமானே வின்‌ நடனம்‌ இல்லை. சந்தன சோப்‌ வாசனையோடு, கீழே இறங்கி 
வந்து ராமசாமிக்குப்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்துகொண்டு, அவனுடைய லைட்டிங்‌ திறமைகளை 
ரசித்துக்கொண்டு இருந்தாள்‌. இடையிடையே காதோரம்‌ குனிந்து, குசுகுசு வென்று ஏதோ 
சொல்லிச்‌ சிரித்தாள்‌. 


அன்று விழா முடிந்ததும்‌, “என்னை வெளியில்‌ கூட்டிட்டுப்‌ போறியா?'” என்றபடி வந்து 


நின்றாள்‌ ரொமானே! 


ராமசாமிக்கு குற்றால நகரியத்துக்கு சேர்மனாகிவிட்ட மாதிரி சந்தோஷமாக இருந்தது. 
சந்தோஷமாக நடந்தார்‌ கள்‌. ரொமானேவுக்கு அருவி சந்தோஷம்‌, ராமசாமிக்கு ரொமானே 
சந்தோஷம்‌! 


அகால நேரத்தில்‌ அருவிக்கரையில்‌ எண்ணெய்‌ விற்றுக்‌ கொண்டு இருந்த பெட்டிக்‌ கடையில்‌ 
வெற்றிலை பாக்கு வாங்கி, சிவக்கச்‌ சிவக்க தாம்பூலம்‌ தரித்தார்‌ கள்‌. தன்னுடைய நடனத்துக்குச்‌ 
சிறப்பாக லைட்டிங்‌ கொடுத்த ராமசாமிக்கு சிகரெட்‌ கொளுத்த, லைட்டர்‌ பரிசாகக்‌ கொடுத்தாள்‌ 
ரொமானே. பதிலுக்கு ராமசாமி பாசிமாலை, காதுமாட்டல்‌, கை வளையல்‌ எல்லாம்‌ செட்டாக 
வாங்கிக்‌ கொடுத்தான்‌. ரூமுக்குத்‌ திரும்பியதும்‌, ராமசாமியின்‌ கைகளைப்‌ பற்றிக்கொண்டு 
““சுபராத்திரி'” என்றாள்‌ ரொமானே. அப்படியென்றால்‌ “குட்நைட்‌” என்று அர்த்தமாம்‌. ““ எனக்கு 
மனசுக்கு நிறைவா இருந்தா, சந்தோஷமா இருந்தேன்னா என்‌ வீட்ல அம்மா- அப்பாகிட்டே 





சுபராதீதிரி சொல்லாமல்‌ தூங்கப்‌ போக மாட்டேன்‌. நீங்க தமிழ்ல எப்படிச்‌ சொல்வீங்க” என்றாள்‌ 
அறையின்‌ வாசலில்‌ நின்றபடி. 


ராமசாமிக்கு நினைவு தெரிந்து யாருக்கும்‌ குட்நைட்‌ சொன்ன தில்லை. ““நான்‌ சந்தோஷமா 
இருந்தா சரக்கு அடிப்பேன்‌. அந்த சந்தோஷத்துல தூங்கிடுவேன்‌. எனக்கு யாரும்‌ குட்நைட்‌ 
சொன்ன தில்லை. தமிழ்ல குட்நைட்னா நல்ல ராத்திரினு சொல்லணும்‌. நாளைக்கு வேணா யாரு 
கிட்டயாவது விசாரிச்‌ சுட்டு வந்து சொல்றேன்‌” என்றான்‌ வாய்‌ கொள்ளாத சிரிப்போடு. 


“நாளைக்குக்‌ காலைல எல்லோரும்‌ பாலக காட்டுக்குப்‌ போறோம்‌ தெரியுமா?” என்று ரொமா 
னேவே ஆரம்பித்தாள்‌, அருவியைப்‌ பார்த்தபடி. அருவியைப்‌ போலவே அவளுடைய கண்களும்‌ 
பளபளத்துக்கிடநீதன. “இன்னும்‌ எனக்கு நீ குட்நைட்டுக்குத்‌ தமிழ்ல எப்படிச்‌ சொல்லணும்னு 
சொல்லலை”: என்றாள்‌ போலியான சிரிப்போடு. 


ராமசாமிக்கு மூன்று நாள்‌ திருவிழா முடிவுக்கு வந்து விட்டது உறைத்தபோது அதிர்ச்சியாக 
இருந்தது. “ “என்ன பெரியகழுதை குட்நைட்‌..! அதுக்குத்‌ தமிழ்ல சொல்லத்‌ தெரியலைன்னா 
மனுஷன்‌ வாழ முடியாதா?” என்றான்‌ எரிச்சலோடு. 


“அப்படின்னா ஓ.கே! தேங்க்ஸ்‌ ராமசாமி...” என்று சொன்ன ரொமானே, தளும்பும்‌ கண்களோடு 
12? 


சொல்லிவிட்டுப்‌ போனாள்‌... ““சுபராத்திரி 


ராமசாமி பேச்சற்று நிற்க, அருவி இரைச்சலோடு கொட்டிக்கொண்டு இருந்தது. 


லஞ்சம்‌... வஞ்சம்‌! 


வரலொட்டி ரெங்கசாமி 


சார ரதா தனது ஆடிட்‌ டரின்‌ முன்னால்‌ 


கையைப்‌ பிசைந்து கொண்டு 
உட்கார்நதிருந்தாள்‌. ஆடிட்டரும்‌, 
அவளது தந்தையின்‌ ஆப்த நண்பருமான 
வாசுதேவன்‌ பாசம்‌ தொனிக்கப்‌ 
பேசினார்‌... 


“சொல்லும்மா, என்ன பிரச்னை)?” 


“அங்கிள்‌! யாரோ ஜெய்கிஷன்னு ஒரு 
இன்கம்டாக்ஸ்‌ ஆபீஸர்‌ நேத்து என்னை 
செல்லுல கூப்பிட்டார்‌. ஏறக்குறைய 
அஞ்சு லட்ச ரூபாய்‌ பெறுமானமுள்ள 
நகைகளை லஞ்சமா கேக்கறாரு 
அந்தாளு. அப்படிக்‌ கொடுக்கலேன்னா 
பயங்கரமான விளைவுகளைச்‌ 
சந்திக்கவேண்டி வரும்னு மிரட்டினாரு. 
கூடிய சீக்ரெம்‌ கடையை ரெய்டு பண்ணு 
வேன்னு கோடி காமிச்சாரு. யோசிக்க 
எனக்கு ஒரு நாள்டயம்‌ கொடுங்கன்னு 


சொல்லிட்டு, உங்க திட்ட 





வந்திருக்கேன்‌. 
“சாரதா, அந்தாளு எங்கேயோ வடக்குலேர்ந்து டிரான்ஸ்‌ஃபர்‌ ஆகி வந்திருக்கான்‌. சரியான லஞ்ச 
நாதன்னு கேள்வி.” 


“அங்கிள்‌! எனக்குச்‌ சில விஷயங்கள்‌ தெரிஞ்சாகணும்‌. அப்பா மறைவுக்குப்‌ பிறகு, இந்த ஆறு 
மாசமாதான்‌ நான்‌ இந்தக்‌ கடையை நிர்வாகம்‌ பண்ணிட்டு வரேன்‌. எங்க கடையோட கணக்கை 
நீங்கதான்‌ பல வருஷங்களா பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்குத்தான்‌ தெரியும்‌. சொல்லுங்க... 


22 


கணக்கெல்லாம்‌ சுத்தமா இருக்கா, இல்லே உள்ளே ஏதாவது மூடி மறைச்சு... 


ட்‌ 





“சாரதா, உங்கப்பாவைப்‌ பத்தி என்ன நினைச்சே? அப்பழுக்கு இல்லாதவர்‌. கடையோட 
கணக்கை கண்ணாடி மாதிரி பளிச்சுனு வெசசுட்டுப்‌ போயிருக்கார்‌. கணக்குல வராத பணம்னு 
ஒத்த ரூபாய்கூடக்‌ கிடையாது.” 





“எனக்கு அது போதும்‌ அங்கிள்‌! அந்த ஜெய்கிஷனுக்கு நான்‌ யாருன்னு காட்டறேன்‌!” 

ஒரு திங்கட்கிழமை காலையில்‌, பஜாரின்‌ மத்தியில்‌ இருந்த சாரதாவின்‌ நகைக்‌ கடையை ஆணும்‌ 
பெண்ணுமாக வருமான வரித்துறை அதிகாரிகள்‌ முற்றுகையிட்டனர்‌. ஜெய்கிஷன்தான்‌ 
ரெய்டுக்குத்‌ தலைமை. 


ஒவ்வொருவரும்‌ புகைப்படம்‌ ஒட்டிய தங்கள்‌ அடையாள அட்டையைசாரதா விடம்‌ 
காட்டிவிட்டுத தங்கள்‌ வேலையை ஆரம்பித்தார்கள்‌. ஒரு அதிகாரி விற்பனை பில்களைப்‌ 
பரிசோதிக்க ஆரம்பித்தார்‌. மற்றொருவர்‌ ஒவ்வொரு நகையாகக காட்டி, அது ஸ்டாக்‌ 


ரெஜிஸ்டரில்‌ எங்கு பதிவாகி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு இருந்தார்‌. இருவர்‌ செலவுக்‌ 
கணக்கு வவுச்சர்களைச்‌ சரிபார்த்துக்கொண்டு இருந்தார்கள்‌. தலைமை அதிகாரி ஜெய்கிஷன்‌, 
சாரதாவிடம்‌ விசாரணை நடத்திக்‌ கொண்டு இருந்தான்‌. 


இரவு பதினோரு மணி வரை முழு வீச்சில்‌ நடந்த சோதனையில்‌ ஒன்றும்‌ தேறவில்லை. 


“ஓ.கே! இன்னும்‌ கால்‌ மணிநேரம்தான்‌ டயம்‌!”'- சாரதாவை ஓரக்கண்ணால்‌ பார்த்த படியே 
தனது அதிகாரிகளுக்கு உரக்கக்‌ கட்டளையிட்டான்‌ ஜெய்கிஷன்‌. 


இதுவரை நூற்றுக்கணக்கில்‌ ரெய்டு கள்‌ நடத்தியிருநத அவனுக்கு, ரெய்டு செய்யப்படுபவர்களின்‌ 
சைக்காலஜி அத்துப்படி. ரெய்டு முடியப்‌ போகிறது என்று தெரிந்தால்‌, தன்னிச்சையாக அவர்கள்‌ 
பார்வை, விலையுயர்ந்த பொருட்களை ஒளித்து வைத்திருக்கும்‌ இடத்தின்‌ மீது விழும்‌. அவன்‌ 
எதிர்பார்த்தது போலவே, சாரதா கடை நடுவில்‌ ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ தனது பார்வையை 
ஓடவிட்டாள்‌. இதற்காகவே காத்திருந்த ஜெய்கிஷன்‌ விருட்‌ டென எழுந்து, அந்த இடத்தை 
நோக்கி ஓடி னான்‌. அங்கு இருந்த கிரானைட்‌ கற்கள்‌ சமீபத்தில்‌ அப்புறப்படுத்தப்பட்டு, மீண்டும்‌ 
பொருத்தப்பட்டு இருப்பது தெரிந்தது. ஜெய்கிஷனின்‌ கண்கள்‌ வெற்றிக்‌ களிப்பில்‌ மின்னின. 





சில நிமிடங்களில்‌, அதிகாரிகள்‌ அந்தக கற்களை லாகவமாகப்‌ பேர்த்து எடுக்க, உள்ளே 
வேலைப்பாடு அமைந்த மரத்தாலான ஒரு சிறிய நகைப்பெட்டி! அதைப்‌ பத்திரமாக வெளியே 
எடுத்துத்‌ திறந்து பார்த்தபோது, கண்ணைப்‌ பறிக்கும்‌ பளபளப்பில்‌ பாதி கோழிமுட்டை அளவில்‌ 
ஒரு வைரக்கல்‌! 


சாரதா இப்போது நடுக்கத்துடன்‌ தலையைக்‌ குனிந்துகொண்டு இருக்க, ஜெய்கிஷன்‌ 
கொக்கரித்துக்கொண்டு இருந்தான்‌... 


“ மேடம்‌, எனக்கு நகையைப்‌ பத்தி அதிகம்‌ தெரியாதுன்னாலும்‌, இது மிக விலை உயர்ந்த வைரம்‌ 
என்று மட்டும்‌ என்னால்‌ சொல்ல முடியும்‌. இதை உங்கள்‌ ஸ்டாக்‌ ரெஜிஸ்டரில்‌ எங்கே பதிவு 
செய்திருக்கிறீர்கள்‌ என்று காட்ட முடியுமா? இதை யாரிடம்‌, எவ்வளவு விலை கொடுத்து 
வாங்கினீர்கள்‌ என்று விவரம்‌ சொல்ல முடியுமா? வாங்கியதற்கான பில்லைக்‌ காண்பிக்க 
முடியுமா?"" 


சாரதா தொண்டையைக்‌ கனைத்துக்‌ கொண்டு, ஈனஸ்வரத்தில்‌ பேசத்‌ தொடங்‌ கினாள்‌... ““சாந்‌ 
ப்ளீஸ்‌... இதுக்கும்‌ கடைக்கும்‌ எந்தச்‌ சம்பந்தமும்‌ இல்லை. இது முழுக்க முழுக்க என்னோட 


பெர்சனல்‌ மேட்டர்‌.” 
புரியலை??? 


122 


“அதாவது, இதை எனக்கு திஃப்டா கொடுத்தது என்னோட பாய்‌ ஃப்ரெண்‌ட 





இப்போது ஜெய்கிஷனின்‌ குரலில்‌ எகத்‌ தாளமும்‌ சேர்நது ஒலித்தது. ““நல்லதாப்‌ போச்சு! 
அவரோட பேரு, அட்ரஸ்‌, போன்‌ நம்பர்‌ கொடுங்க. அவரை உங்க முன்னாலேயே விசாரணை 


22 


பண்றோம்‌. சுந்தர்‌, மேடம்‌ சொல்றதை நோட்‌ பண்ணிக்குங்க. 


“இல்ல சார்‌, அதுல வேற ஒரு பிரச்னை இருக்கு?” என்று பதறினாள்‌ சாரதா. ““எங்க காதல்‌ 
அவரோட அப்பாவுக்குத்‌ தெரிஞ்சா வம்பாயிடும்‌. அதனால தயவுசெய்து, இந்த மேட்டரை 


இதோட விட்ருங்க. அந்தக்‌ கல்லை என்கிட்ட கொடுத்துருங்க, ப்ளீஸ்‌!” 


ஜெய்கிஷன்‌ அசைந்து கொடுக்கவில்லை. சாரதாவைப்‌ பார்த்துக்‌ கம்பீரமாக முழங்‌ கினான்‌... 
“வருமான வரிச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ எனக்கிருக்கும்‌ அதிகாரத்தைப்‌ பிரயோகித்து, இந்த 
விலைமதிப்புள்ள வைரக்கல்லை இந்திய அரசாங்கத்தின்‌ சார்பில்‌ நான்‌ கையகப்படுததுகிறேன்‌. 


உங்களுக்கு ஆட்சேபனை ஏதாவது இருந்தால்‌ சொல்லலாம்‌!” 


சாரதாவுக்குப்‌ பேச்சே வரவில்லை. 


2 


“ ஓ.கே. சுந்தர்‌, இந்தக்‌ கல்லைஎடை போட்டு ஒரு ரசீது தயார்‌ பண்ணுங்க.” 
“சார்‌... ட்ரேட்‌ விட்னஸ்‌ வேணுமே? அதாவது, இதே தொழில்ல இருக்கிற சில சாட்சிகள்‌ 
முன்னாடிதான்‌ நாம இதை மதிப்பீடு பண்ண முடியும்‌. அதானே ரூல்ஸ்‌?”” 

“என்னய்யா பொல்லாத ரூல்ஸ்‌? மணி பார்த்தியா, பன்னிரண்டு! இந்த நடுராத்திரியில 
சாட்சியைக்‌ கொண்டான்னா நான்‌ எங்கே போவேன்‌? சீஃப்‌ கமிஷனர்கிட்ட பேசி ஸ்பெஷல்‌ 
பெர்மிஷன்‌ வாங்கிடறேன்‌. நீங்க மார்க்கெட்‌ ரேட்டுக்கு மதிப்பு போடுங்க. வைரம்‌ ஒரு கேரட்‌ 


22 


என்ன விலைனு தெரியும்ல? தெரியலேன்னா மிஸ்‌. சாரதாகிட்ட கேட்டுக்கங்க. 


£95 கிராம்‌ எடையுள்ள ஒரு வைரக்‌ கல்லை இந்திய அரசாங்கத்தின்‌ சார்பாக தான்‌ 
கையகப்படுத்தியிருப்பதாக” தயாரிக்கப்பட்ட ரசீதில்‌, பச்சை மையில்‌ கையெழுத்துப்‌ போட்டு, 
சாரதாவிடம்‌ நீட்டினான்‌ ஜெய்கிஷன்‌. “லஞ்சம்‌ தரமாட்டேன்‌. செய்யறதைச்‌ செய்துக்கோ ன்னு 
திமிரா சொன்னே யில்லே... இப்ப தெரியுதா, யார்‌ இந்த ஜெய்கிஷன்னு?” என்கிற கோப வெறி 
அவன்‌ கண்களில்‌ மின்னியது. 


இது நடந்த பதினைந்தாவது நாள்‌... 


சாரதாவின்‌ தனியறையில்‌ அவள்‌ முன்‌ உட்கார்ந்திருநீதான்‌ ஜெய்கிஷன்‌. அவனுக்குப்‌ பயங்கரமாக 
வியர்த திருந்தது. பலவீனமான குரலில்‌ பேச ஆரம்பித்தான்‌... 


“என்னை மன்னிச்சிடுங்க மேடம்‌! உங்ககிட்டேர்ந்து கையகப்படுத்தின அந்தக்‌ கல்லை எங்க 











டிபார்ட்மென்ட்‌ அப்ரைசரை வெச்சு மதிப்பீடு பண்ணிப்‌ பார்த்தேன்‌. அது ஆயிரம்‌ ரூபாய்கூடப்‌ 
பெறாத போலிக்‌ கல்லுனு சொல்லிட்டாரு. அதான்‌, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு, ரசீதைத்‌ 
திரும்பக்‌ கேட்டு வாங்கிட்டுப்‌ போகலாம்னு...” 


சாரதா கர்ஜித்தாள்‌... “ “மிஸ்டர்‌ ஆபீஸர்‌, என்ன... விளையாடறீங்களா? நீங்க கையகப்படுத்தின 





வைரக்‌ கல்லோட மார்க்கெட்‌ மதிப்பு முப்பது லட்சம்‌ ரூபாய்‌. அது கணக்குல வராத வைரம்னே 
வச்சுக்கங்க... அதுக்கான வருமானவரியைக கட்டிடறேன்‌. அந்த வைரத்தைத திருப்பித்‌ தர 
வேண்டியது உங்க டிபார்ட்மென்ட்டோட பொறுப்பு. இல்லேன்னா நான்‌ உங்க மேல கேஸ்‌ 





போட வேண்டி வரும்‌. எனக்கும்‌ கொஞ்சம்‌ சட்டம்‌ தெரியும்‌, மிஸ்டர்‌ ஜெய்கிஷன்‌. நீங்க 


போகலாம்‌!” 


ஜெய்கிஷன்‌ வியர்த்துப்‌ போய்‌, செய்‌ வதறியாமல்‌ எழுந்து போக, இல்லாத காதலனை எண்ணி 
சாரதாவின்‌ இதழ்களில்‌ ஒரு வெற்றிப்‌ புன்னகை மின்னியது. 


வறுப்பு! 


ஜ.ரா.சுந்தரேசன்‌ 


சில கடைகளுக்கு போர்டே தேவையில்லை. அந்த ரகத்தைச்‌ சேர்ந்ததுதான்‌ அந்தப்‌ பட்டாணிக 
கடலைக்‌ கடை. ஆனாலும்‌, கடை திறந்த புதிதில்‌ “வருகடலை வருத்தகம்‌” எனக்‌ கோணாமாணா 
வென்று, முதலாளியே தனக்குத்‌ தெரிந்த “ரகர “ற“கரங்களைப்‌ பிரயோகித்து, பெயின்ட்டால்‌ 
எழுதியிருந்தார்‌. பின்னர்‌, வருத்தகத்தில்‌ “க” உதிர்ந்து வருகடலை வருத்தம்‌ என்றானது. 


தலையில்‌ அழுக்குத்‌ துண்டும்‌, முண்டா பனியனுமாக, காய்ந்து போன தென்னை ஓலையைப்‌ 
போல ஒரு எலும்புக்கூடு மனிதன்‌, கடையின்‌ கர்ப்பக்கிரகதீதில்‌ பட்டாணியையோ 
வேர்க்கடலையையோ விளக்குமாற்றின்‌ அடிக்கட்டையால்‌ வறுத்துக்கொண்டு இருப்பான்‌. 


பெரும்பாலான நேரம்‌ வாணலியில்‌ மணல்தான்‌ இருக்கும்‌. சரிந்த நிலையில்‌ வாய்பிரிநீது, அருகே 
இருக்கும்‌ மூட்டையிலிருநது வேர்க்கடலையை அவ்வப்போது அள்ளி, வாணலியில்‌ போட்டுக்‌ 
கொள்வான்‌. அதைப்‌ போடுபவனும்‌ அவனே, வறுப்பவனும்‌ அவனே, சல்லடையால்‌ சலித்து 
எடுப்பவனும்‌ அவனே என எல்லாமாக நின்றான்‌ அவன்‌! 


அவல்‌, காரம்‌ போட்ட காராமணி வகையறாக்கள்‌ சிறுசிறு கூடைகளில்‌, குட்டிக்‌ குட்டி 
ஆழாக்குகளோடு வீற்றிருநீதன. பின்னணியில்‌, கண்‌ மூக்கு வாயுடன்‌ கூடிய இன்னொரு பெரிய 
கூடை போல முதலாளியின்‌ கனத்த சரீரம்‌. 





ஆயுத பூஜை, பொங்கல்‌ போன்ற நாட்களில்‌ பிரமாண்ட பொதிமூட்டைகளில்‌ பொரியும்‌, அதன்‌ 
மேல்‌ அளப்பதற்கான பளபள பக்காப்படியும்‌ (முத்திரை போட்டது) வைக்க முதலாளி தவறியது 





இல்லை. பொரி கால்‌, புழுதி முக்கால்‌ என்று தெருப்‌ புழுதியெல்லாம்‌ படிநீதாலும்‌, உப்போடு 
உப்பாக அது இரண்டறக்‌ கலந்துவிடும்‌. 


அந்த ரோடில்‌ வெகுநாள்‌ வரை அவருடையது தவிர, வேறு பொரிக்‌ கடை கிடையாது. திடீரென்று 
ஒரு நாள்‌, ஒரு பெரிய அடுக்குமாடி டிபார்ட்மென்ட்‌ ஸ்டோர்‌ வந்தது. அதிலிருந்து அவருக்கு 
வியாபாரம்‌ கொஞ்சம்‌ மட்டுப்பட்டது. அறுத்து வெச்ச காகிதம்‌ அப்படியே கரையாமல்‌ 





கொக்கியில்‌ கத்தையாகத்‌ தொங்குவது அவர்‌ மனதைச்‌ சஞ்சலப்‌ படுத்தியது. முக்கியமாக, பொரி 
மடிக்கும்‌ அரை நியூஸ்‌ பேப்பர்‌ ஏறக்குறைய பழுத்தேவிட்டது. 


பொரி தின்னுகிறவர்கள்‌ வேகமாகக்‌ குறைந்து வருகிறார்களா? அதெல்லாமில்லை. பொரிக்கு 
மசாலா கிசாலா போட்டு பிளாஸ்டிக்‌ பையில்‌ அழகாக, அதே சமயம்‌ அநியாயமாக அஞ்சு 
ரூபாய்க்கு விற்கிறார்கள்‌. அதையும்‌ ஏமாளி ஜனங்கள்‌ கேள்வி கேட்காமல்‌ வாங்கிப்‌ 
போகிறார்கள்‌. கண்ணாடிக்‌ கூடுக்குள்‌ இருந்தால்‌, அதுக்கு மவுசே தனிதான்‌! 


அதுவும்‌ தவிர, பக்கத்தில்‌ புதுசாக “பாம்பே சாட்‌” கடை வந்ததில்‌, இவர்‌ வியாபாரம்‌ இன்னும்‌ 





படுத்துவிட்டது. பொரியிலே காராபூந்தி கலப்பாங்க, தெரியும்‌. ஆனால்‌ பொரியில்‌ பூரி, 


வெள்ளரிக்காய்‌, உருளைக்‌ கிழங்கு என்று எதையெல்லாமோ கலந்து, சிவப்பாக என்னத்தையோ 
ஊற்றி விற்பதை அவர்‌ அப்போதுதான்‌ பார்க்கிறார்‌. 


ஒரு பக்கம்‌ விஜயா டிபார்ட்மென்ட்‌ ஸ்டோர்ஸ்‌, இன்னொரு பக்கம்‌ பாம்பே சாட்‌ என 








நெருக்கடியான நிலையில்‌, வறுகடலை எலும்புக்‌ கூடுக்கு ரெண்டு மாச சம்பளம்‌ பாக்கி. 
அவனுக்கும்‌ வயிறு இருக்கே... ஒரு நாள்‌, “ “இன்னியோட நின்னுக்கறேன்‌ மொள்ளாலி”” என்று 
சொல்லிவிட்டு நின்றுவிட்டான்‌. 


ஒரு நாள்‌, புல்டோசருங்க சகிதம்‌ நகரசபைக்காரங்க வந்துட்டாங்க. தெருவிலே நிறையக்‌ 
கடைகளை இடிச்சுத்‌ தள்ளிகீகிட்டே வராங்க. 

“உங்க ஓனருக்கு நோட்டீஸ்‌ வுட்டாச்சு. எவனையும்‌ கேட்க வேண்டியதில்லை. நாளைக்குக்‌ காலி 
பண்ணலேன்னா, உன்‌ அத்தனை சாமானும்‌ மண்ணுதான்‌”னு எச்சரிச்சுட்டுப்‌ போனாரு 
இன்ஜினீயரு. அஞ்சு பத்து கொடுத்து அடக்குகிற சமாசாரமில்லே இது! நெசமாலுமே ரொம்பக்‌ 
கடைங்களை இடிச்சுட்டாங்க. கெவுர்மென்ட்‌ எடமாம்‌. ஆக்கிரமிச்சரருக்‌ காங்களாம்‌ 
கடைககாரங்க. 


“அந்த நாயி நம்ம கைல சொன்னானா பார்த்தியா?” என்று மறுகினார்‌ முதலாளி. 
“அநத பம்பாய்‌ சாட்காரனைக்கூட காலி பண்ணச்‌ சொல்லிட்டாங்‌ களாமே?”” 
2 


“ஒழியட்டும்‌. அவனுகளுக்கென்ன பொழைச்சுக்குவானுங்க... இளவட்டம்‌...” 


கொஞ்ச நாள்‌ சமாளிச்சுப்‌ பார்த்தார்‌. அப்புறம்‌, வீட்டிலேயே வறுத்து எடுத்து, தகர டின்களில்‌ 


௦௦ 





போட்டு, கடற்கரைப்‌ பக்கம்‌ கொண்டுபோய்‌ விற்றார்‌. “ “அடியே! வறட்டுக்‌ கடலை வேணாம்‌. 
எல்லாப்‌ பயலுவளுக்கும்‌ நாக்கு நீண்டுபோச்சு. மசாலா கிசாலா எதுனா போட்டுக்‌ கண்ணாடிக்‌ 


காகிதம்‌ சுத்தி “ஷோ' பண்ணுனாத்தான்‌ வாங்கறேங்‌ கறாங்க!? 
அப்படித்தான்‌ மூணு மாசம்‌ விற்றார்‌. சரக்கு நல்லாவே போச்சு! வெறும்‌ ஒட்ச கடலையிலே கார 
மசாலாவைப்‌ போட்டு, அதிலே பொதினாவையும்‌ வறுத்துப்‌ போட்டு, ரெண்டு ரூபா பாக்கெட்டு 


நல்லாவே மூவ்‌ ஆச்சு! 


ஆனா, அவர்‌ துரதிர்ஷ்ட ம்தான்‌ எங்கே போனாலும்‌ அவரை நிழல்‌ மாதிரி துரதீதிக்கிட்டு வருமே, 
அது இப்போ சுனாமியா வநது சேர்ந்தது. 


கடற்கரை வெறிச்சோடிப்போச்சு! பீச்சாங்கரைக்கு வர்றதுன்னாலே ஜனம்‌ அஞ்சுது. கடலைப்‌ 
பார்க்க வர ஜனம்‌ குறைஞ்சதுனால, இவர்‌ கடலை போணியாவலே! 


பொஞ்சாதிக்கும்‌ மூட்டு நோவு, சர்க்கரைன்னு தெனமும்‌ எதுனா பிடுங்கல்‌. “வயசான காலத்திலே 





இப்படி மாட்டிக்கிட்டோமே மீனாச்சி னு வருத்தப்பட்டார்‌. 
ஒரு நாள்‌ “வறுப்பு” அவர்‌ வீட்டுக்கு வந்தான்‌. கடலை வறுத்துக்கொண்டிருந்த எலும்புக்‌ கூடு. 


““மொள்ளாலி... நல்லாயிருக்கீங்களா? ”” 


“நீதான்‌ பாக்குறியே வறுப்பு! எல்லாம்‌ போச்சி. அடியோடு புட்டுக்கிச்சிடா! அண்டாவாட்டம்‌ 
உருண்டு கெடப்‌ பாளே ஆச்சி... இப்பப்‌ பாரு, சுக்காட்டம்‌ ஆயிட்டா! அது எப்போ 
மண்டையைப்‌ போடுமோ, தெரியலே!” 


ட்‌ 


“மனசு நொந்துபோகாதீங்க மொள்ளாலி. ஒரு விசயம்‌ ஒங்க காதுல போட்டுட்டுப்‌ போகத்தான்‌ 





92 


இப்ப நான்‌ வநீதேன்‌... 


“என்னடா, சொல்லு?” 


“நம்ம பட்டாணியைப்‌ பதமா வறுத்து, ஏதோ வெளிநாடாம்‌... பேரு வாயில நுழையலே, அங்கே 
அனுப்பிடறாங்க. சூப்பரா பிசினஸ்‌ நடக்குது. இருபது ஆளுங்க ராப்பகலா வேலை செய்யறாங்க. 
நாம ஓல்‌ லாட்டா வறுத்து அனுப்பிச்சுடலாம்‌. விதவிதமா பாக்கிங்கெல்லாம்‌ வெளிநாட்ல 
நடக்குது. அவன்‌ ஒண்ணியுமே சேக்கறதில்லே. வெறும்‌ பாக்கிங்கி லேயே மயக்கிப்‌ 


போடறாங்க.” 


௦௦ ப 22 
அப்படியா! 


“ தேய்க்கதீதான்‌ ஆளில்லாம இருக்குது. தெனத்துக்கும்‌ சேட்டு நூறு ரூபா தநதுடறான்‌. 
யாருங்கறியா? முன்னே பாம்பே சாட்‌ வெச்சிருந்தானே, அவன்தானி!”்‌ 


“அடப்‌ பாவி... அங்கே கெளம்பிட்‌ டானா)??? 


““மொள்ளாலி! பணம்‌ நல்ல வெதை மாதிரி. போடறவன்‌ போட்டா எங்கேயும்‌ மொளைக்கும்‌. 


நீங்க வர்றீங்களா? வர்றதானா நாளையிலிருந்து கூட்டிப்‌ போறேன்‌. 


மகிழ்ச்சியும்‌, துக்கமும்‌ அதுவாகப்‌ பொங்கி வழிந்தது. இரண்டொரு நிமிஷ மெளன 
இடைவெளிக்குப்‌ பிறகு, “அதையும்‌ ஒரு வார்த்தை கேட்டுக்கறேன்‌” என்றார்‌. 


“ கேக்குறதென்னது?'' என்று உள்ளேயிருந்து குரல்‌ வந்தது. சில நிமிஷங்களில்‌ மீனாட்சி எழுந்து, 
பலவீனமாக வந்து நின்றாள்‌. அவள்‌ காலில்‌ “வறுப்பு” விழுந்து வணங்கினான்‌. 


“ உன்னாட்டம்‌ விசுவாசக்காரங்க இன்னும்‌ இருக்காங்கப்பா. எந்திரி! பொண்ணுக்குக 


கண்ணாலம்‌ பண்ணிட்‌ டியா? பார்த்துட்டிருந தியே?”” 
“நோட்டீஸ்‌ வெக்க வரேம்மா. எடம்‌ குதுந்து போச்சு!” 


உள்ளே போய்‌ முதலாளி தேடித்‌ துருவி ஐம்பது ரூபா நோட்டு ஒன்றைத்‌ தட்டில்‌ வைத்துக்‌ 





கொண்டு வந்தார்‌. “ஒரு அஞ்சு நூறு வெச்சுக்‌ குடுக்கக்‌ கூட வசதி இல்லாமப்‌ போச்சுடா வறுப்பு”' 
- அவர்‌ தொண்டை கரகரத்தது. 


“குடுத்த கைதானே மொள்ளாலி”' என்றவன்‌, மறுப்பு சொல்லாமல்‌ ரூபாயை எடுத்துக்கொண்டு, 
“நாளைக்கு ரெடியாயிருங்க மொள்ளாலி”” என்றுவிட்டுப்‌ புறப்பட்டான்‌. 





அவன்‌ வந்துவிட்டுப்‌ போய்ச்‌ சில நிமிடம்‌ ஆகியும்‌, வறுப்பு வாசனை அங்கேயே 
சுழன்றுகொண்டு இருநீததை அவர்‌ நாசி உணர்ந்தது. 


வெங்காய சட்னி 


வெங்காய சட்னி ரொம்ப நல்ல டேஸ்டி சட்னி . சாத்ததுடனும்‌ சாப்பிடலாம்‌ . தயிர்‌ சாததிற்கு ரொம்ப 
நல்லா இருக்கும்‌. இட்லி தோசை கும்‌ நல்லா இருக்கும்‌. 


தேவையானவை : 


2-3 பெரிய வெங்காயம்‌ 

10 -12 குண்டு மிளகாய்‌ வற்றல்‌ 
2 ஸ்பூன்‌ புளி பேஸ்ட்‌ 

1/2 ஸ்பூன்‌ கடுகு 

1/2 ஸ்பூன்‌ உளுத்தம்‌ பருப்பு 
உப்பு 


2 ஸ்பூன்‌ எண்ணை 


செய்முறை: 

வாணாலி இல்‌ எண்ணை விட்டு மிளகாய்‌ மற்றும்‌ வெங்காயத்தை வதக்கவும்‌. 
புளி பேஸ்ட்‌, உப்பு போட்டு மிக்சி இல்‌ அரைக்கவும்‌. 

வழித்து எடுத்துவிட்டு கடுகு உளுந்து தாளிக்கவும்‌. 

அருமயான ப / சட்னி ரெடி. 


பாம்பே சட்னி 


தேவையானவை : 


1/2 ஸ்பூன்‌ கடுகு 

1/2 ஸ்பூன்‌ உளுத்தம்‌ பருப்பு 

3 -4 பச்சை மிளகாய்‌ 

2 பெரிய வெங்காயம்‌ 

4 டேபிள்‌ ஸ்பூன்‌ கடலை மாவு 
2 தக்காளி 

கறிவேப்பிலை 

கொத்துமல்லி 

உப்பு 

கொஞ்சம்‌ எண்ணை 


செய்முறை: 

வெங்காயம்‌, தக்காளி, பச்சை மிளகாய்‌ என்‌ அனைத்தயும்‌ மிகவும்‌ பொடியாக நறுக்கவும்‌. 

வாணலி இல்‌ எண்ணை வைத்து , கடுகு, உளுந்து போட்டு தாளிக்கவும்‌. அரிந்து வைத்தத்தை போட்டு 
வதகீகவும்‌. 

கடலை மாவில்‌ தண்ணீ ஊற்றி கரைத்து வாணலி இல்‌ ஊற்றவும்‌. 

நன்கு கொதித்து கெட்டியானதும்‌ (சட்டினி போல்‌ ஆனதும்‌ ) இறக்கவும்‌. 

கறிவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கவும்‌. 

தோசை இட்லி கு நல்லா இருக்கும்‌. 


வெங்காய சட்னி 2 


தேவையானவை : 


2-3 பெரிய வெங்காயம்‌ 

10 -12 குண்டு மிளகாய்‌ வற்றல்‌ 
2 தக்காளி 

1/2 ஸ்பூன்‌ கடுகு 

1/2 ஸ்பூன்‌ உளுத்தம்‌ பருப்பு 
உப்பு 


2 ஸ்பூன்‌ எண்ணை 


செய்முறை: 

வாணாலி இல்‌ எண்ணை விட்டு மிளகாய்‌, தக்காளி மற்றும்‌ வெங்காயத்தை வதக்கவும்‌. 
உப்பு போட்டு மிக்சி இல்‌ அரைக்கவும்‌. 

வழித்து எடுத்துவிட்டு கடுகு உளுந்து தாளிக்கவும்‌. 

இது நல்ல கலர்‌ ஆக இருக்கும்‌. 

அருமயான £hபVy| / சட்னி ரெடி. 


வெங்காய சட்னி 3 


தேவையானவை : 


2-3 பெரிய வெங்காயம்‌ 

10 -12 குண்டு மிளகாய்‌ வற்றல்‌ 
2 தக்காளி 

1/2 ஸ்பூன்‌ கடுகு 

1/2 ஸ்பூன்‌ உளுத்தம்‌ பருப்பு 
உப்பு 


1/2 ஸ்பூன்‌ எண்ணை 


செய்முறை: 

மிளகாய்‌, தக்காளி மற்றும்‌ வெங்காயத்தை உப்பு போட்டு மிக்சி இல்‌ அரைக்கவும்‌. 
வழித்து எடுத்துவிட்டு கடுகு உளுந்து தாளிக்கவும்‌. 

அருமயான துவையல்‌ / சட்னி ரெடி. 


பாம்பே சட்னி2 


தேவையான பொருள்கள்‌ 
துவரம்பருப்பு -1 கப்‌ 

பெரிய வெங்காயம்‌- 1 

சிவப்பு மிளகாய்‌-3 

தக்காளி-1 
கறிவேப்பிலை,கடுகு,உர்லுநது- தாளிக்க 


செய்முறை 

முதலில்‌ துவரம்பருப்பை வாணலியில்‌ எண்ணைய்‌ விடாமல்‌ வறுத்துக்கொள்ளவும்‌ (கருகி விடாமல்‌) 
பிறகு வறுத்த பருப்பை ஆறவிட்டு தண்ணீர்‌ விட்டு 1 மணி நேரம்‌ ஊறவைக்கவும்‌. 

பருப்பு ஊறியதும்‌ அதனுடன்‌ வெங்காயம்‌ , தக்காளி, மிளகாய்‌, 

சேர்தீது அரைக்கவும்‌. 

வாணலியில்‌ எண்ணைய்‌ விட்டு கடுகு,உளுநீது போட்டு வெடித்ததும்‌ 

கறிவேப்பிலை போட்டு நாம்‌ அரைத்து வைத்துள்ள சட்னிய தண்ணீர்‌ விட்டு 

கலந்து ஊற்றவும்‌. 

நன்கு சட்னி கெட்டியாகும்‌ வரை கிளறி இறக்கவும்‌ 


காரச்சட்னி அல்லது பச்சை சட்னி 


தேவையான பொருட்கள்‌: 


கொத்துமல்லி பெரியதாய்‌ ஒரு கட்டு 
பச்சை மிளகாய்‌10 -12 

இஞ்சி ஒரு துண்டு 

பூண்டு 2-4 

2 டீஸ்பூன்‌ பொட்டுக்கடலை 

உப்பு 


செய்முறை : 


கொத்துமல்லி, பச்சை மிளகாய்‌, இஞ்சி போன்றவற்றை நன்கு கழுவி நீரை வடிகட்டிவிட்டு மற்றச்‌ 
சாமான்களோடு சேர்த்து அரைக்கவும்‌. 

கொஞ்சம்‌ நீர்‌ விட்டு அரைக்கலாம்‌. 

கெட்டிக்‌ குழம்பு பத்த்தில்‌ சட்னி இருக்கனும்‌ . 


குறிப்பு: இந்த சட்னி சமோசா, பேல்‌ பூரிக்கு தொட்டுக்கொள்ள நல்லா இருக்கும்‌ 
புளிச்சட்னி 


100 கிராம்‌ புளியை ஊற வைத்து புளிக்கரைசல்‌ எடுத்து கொட்டை, கோதுகள்‌ போக வடிகட்டி 


வைக்கவும்‌. 


இதற்கு ஒரு ஆழாக்கு அல்லது ஒன்றரை ஆழாக்கு வெல்லத்தூள்‌ தேவைப்படும்‌. ஒரு டேபிள்‌ ஸ்பூன்‌ 
மிளகாய்த்‌ தூள்‌, உப்பு தேவையான அளவு. 

ஒரு டீஸ்பூன்‌ சர்க்கரை(பிடித்தமானால்‌) ஜீரகத்தை வெறும்‌ வாணலியில்‌ வறுத்துப்‌ பொடி செய்து 
வைத்துக்கொள்ளவும்‌. இந்தப்‌ பொடியில்‌ ஒரு டேபிள்‌ ஸ்பூன்‌ பொடியைச்‌ சட்னியை இறக்குகையில்‌ 


சேர்க்கவேண்டும்‌. 


இப்போது கரைத்த புளிக்கரைசலை அடுப்பில்‌ வைத்து, உப்பு, மிளகாய்த்தூள்‌, வெல்லத்தூள்‌, சர்க்கரை 
சேர்த்துக்‌ கொதிக்க விடவும்‌. 

நன்கு கொதித்துச்‌ சட்னி கெட்டியாக ஆகும்போது வறுத்த ஜீரகப்‌ பொடியைச்‌ சேர்த்து அடுப்பில்‌ இறநது 
கீழே இறக்கவும்‌. 


இது பல நாட்கள்‌ பயன்படுத்தலாம்‌. 


குறிப்பு: பயன்படுத்துகையில்‌ ஒரு சின்னக்‌ கிண்ணம்‌ சட்னியை எடுத்துக்கொண்டு நீர்‌ விட்டுத்‌ 
தளர்த்திக்கொண்டால்‌ ஆறு அல்லது ஏழு நபர்களுக்குப்‌ பரிமாற முடியும்‌. 


ஆலூ சென்னா 


தேவையானவை : 


ஒரு கப்‌ வேகவைத்த கொத்துக்கடலை 
இரண்டு கப்‌ வேகவைத்த உருளைக்கிழங்கு 
இரண்டு பெரிய வெங்காயம்‌ 

4-5 பச்சை மிளகாய்‌ 

ஒரு இன்ச்‌ இஞ்சி துண்டு 

ஒரு ஸ்பூன்‌ சீரகம்‌ 

ஒரு ஸ்பூன்‌ கடுகு 

கொத்துமல்லி இலைகள்‌ கொஞ்சம்‌ 
கறிவேப்பிலை இலைகள்‌ 

கொஞ்சம்‌ மஞ்சள்‌ பொடி 

உப்பு 

எண்ணெய்‌ 


பொடிக்க வேண்டியவை: 


கொஞ்சம்‌ மிளகு- சீரகம்‌ , 4 ஏலக்காய்‌, ஒரு சின்ன துண்டு லவங்க பட்டை, 4 லவங்கம்‌ , ஒரு பிரிஞ்சி 
இலை எல்லாவற்றையும்‌ பொடித்து வைத்துக்கொள்ளவும்‌. அதிலிருந்து ஒரு சின்ன ஸ்பூன்‌ பொடியை 
இந்த கறியமுதுக்கு போடவும்‌. 


செய்முறை : 


வாணலி இல்‌ எண்ணெய்‌ விட்டு கடுகு சீரகம்‌ போட்டு தாளிக்கவும்‌. 

கடுகு வெடித்ததும்‌, பச்சை மிளகாய்‌ , துருவின இஞ்சி கறிவேப்பிலை போட்டு வதக்கவும்‌. 
நறுக்கின வெங்காயத்தை போடவும்‌. 

வதக்கவும்‌. 

வேக வைத்த கொத்துக்கடலை யை போட்டு நன்கு மசிக்கவும்‌. 

மேலே சொன்ன பொடியை ஒரு சின்ன ஸ்பூன்‌ போடவும்‌. 

கொஞ்சம்‌ தண்ணீர்‌ விட்டு நன்கு மசிக்கவும்‌. 

மஞ்சள்‌ பொடி போடவும்‌. 

கொஞ்சம்‌ சேரந்தாற்போல ஆனதும்‌ நறுக்கி வைத்துள்ள உருளைக்கிழங்கை போடவும்‌. 
நறுக்கி வைத்துள்ள கொத்துமல்லி மற்றும்‌ கறிவேப்பிலையை போடவும்‌. 

நன்கு கிளறவும்‌. 

சேர்ந்தாற்போல ஆனதும்‌ இறக்கவும்‌. 

வாசனை ஆளைதூக்கும்‌..... ரொம்ப நல்லா இருக்கும்‌. 


குறிப்பு: இதை சப்பாத்தி இல்‌ வைத்து சுருட்டி அலுமினியம்‌ 1011 இல்‌ சுற்றி மத்தியானத்துக்கு வைக்கலாம்‌. 
லஞ்ச்‌ க்கு வைக்கலாம்‌. ரொம்ப நல்லா இருக்கும்‌. 


வடகறி 


தேவயானவை : 


500 கிராம்‌ வெங்காயம்‌ 

250 கிராம்‌ கடலை பருப்பு 

250 கிராம்‌ தக்காளி 

250 கிராம்‌ Vegetable Shortening அதாவது Vegetable ghee (02109) 
50 கிராம்‌ பொட்டுக்கடலை 

50 கிராம்‌ பூண்டு 

சோம்பு, இஞ்சி , கச காஸா தலா 25 கிராம்‌ 
ஏலம்‌, கிராம்பு தலா 2 

பட்டை கொஞ்சம்‌ (2 -3 துண்டுகள்‌ ) 

1/2 முடி தேங்காய்‌ 

மஞ்சள்‌ பொடி 

5-6 பச்சை மிளகாய்‌ 

கொத்துமல்லி 


உப்பு 


செய்முறை: 

கடலை பருப்பை 1/2 மணி நேரம்‌ ஊரவைக்கவும்‌. 

ஊறினதும்‌, பாதி சோம்பு போட்டு ,உப்பு போட்டு மிக்சி இல்‌ கரகரப்பாக அரைக்கவும்‌. 
தண்ணீர்‌ மட்டா விடணும்‌. மாவு கெட்டியாக இருக்கணும்‌. 

வாணலி இல்‌ டால்டா போட்டு, பகோடா போல்‌ போட்டுக்கொள்ளவும்‌. 

(இதுவே ரொம்ப டேஸ்ட்‌ ஆக இருக்கும்‌ ஓ 

தனியே வைக்கவும்‌. 

மற்ற எல்லா பொருட்களையும்‌ மிக்சி இல்‌ போட்டு அரைக்கவும்‌ 

ஒரு உருளி இல்‌ டால்டா போட்டு, சோம்பி தாளிக்கவும்‌. 

அரைத்த விழுதை போட்டு, உப்பு மஞ்சள்‌ பொடி போட்டு நல்லா கிளறவும்‌. 

மறு புறம்‌, எல்லா பகோடாக்களையும்‌ இரண்டு இரண்டாக உதிர்த்து வைக்கவும்‌. 
உருளி இல்‌ உள்ள மசாலா நான்கு கொடித்து, எண்ணை பிரிந்து வந்ததும்‌, இந்த பகோடா துண்டுகளை 
போட்டு, 2 டம்பளர்‌ தண்ணீரும்‌ விடணும்‌. 

அது மொத்தம்‌ கொதித்ததும்‌, கொத்தமல்லி தூவி இறக்கணும்‌. 

அருமையாக இருக்கும்‌. 

இட்லி, தோசை, பூரி என்‌ எல்லாவற்றுக்கும்‌ தொடுக்கலாம்ம்‌ 


வெறுமனே வும்‌ சாப்பிடலாம்‌ 
கேழ்வரகு இட்லி 


அளவு : 


4 கப்‌ கேழ்வரகு மாவு 

1 கப்‌ உளுந்து 

2-2 1/2 கப்‌ மெல்லிசு அவல்‌ 

( கெட்டி அவல்‌ என்றால்‌ 1 - 1/2 கப்‌ போறும்‌) 
செய்முறை: 


அவல்‌ மற்றும்‌ உளுத்தம்‌ பருப்பை நன்கு களைநீது தனித்தனியாக 2 - 3 மணிநேரம்‌ ஊர வைக்கவும்‌. 
பிறகு கேழ்வரகு மாவை உப்பு போட்டு கரைத்து வைக்கவும்‌. 


தண்ணீர்‌ மட்டா விடவும்‌. 

ஊறிய பிறகு முதலில்‌ உளுந்தை அரைத்து பிறகு அதிலேயே ஊறிய அவலையும்‌ போடவும்‌. 

அது நன்கு அரைபட்டதும்‌, கரைத்து வைத்துள்ள கேழ்வரகு மாவையும்‌ கொட்டி ஒரு சுற்று சுற்றி, 
பாத்திரத்தில்‌ எடுத்து வைக்கவும்‌. 

ஒரு 8 மணி நேரம்‌ கழித்து இட்லி வார்க்கலாம்‌. 

அருமையான 'கேழ்வரகு இட்லி' தயார்‌. 


துவரம்பருப்பு டால்‌ 


தேவையானவை : 


1 கப்‌ துவரம்‌ பருப்பு 

1 பெங்களூர்‌ தக்காளி ( விதை நீக்கி நறுக்கவும்‌ ) 
1 பெரிய வெங்காயம்‌ 

2 பச்சை மிளகாய்‌ ( இரண்டாக நறுக்கவும்‌) 

1/2 ஸ்பூன்‌ மிளகாய்‌ பொடி 

1/2 ஸ்பூன்‌ துருவின இஞ்சி 

உப்பு 

1 டேபிள்‌ ஸ்பூன்‌ எண்ணெய்‌ 

1 டீஸ்பூன்‌ சீரகம்‌ 

1 டீ ஸ்பூன்‌ கடுகு 

1 டீ ஸ்பூன்‌ தனியா 

மஞ்சள்‌ பொடி கொஞ்சம்‌ 

வறுத்து அரைத்த வெந்தயப்பொடி கால்‌ ஸ்பூன்‌ 
1 டேபிள்‌ ஸ்பூன்‌ பொடியாக நறுக்னெ கொத்துமல்லி 
1 டேபிள்‌ ஸ்பூன்‌ புளி பேஸ்ட்‌ 


செய்முறை: 


துவரம்பருப்பை நன்கு களைந்து மஞ்சள்‌ பொடி மற்றும்‌ தக்காளி , வெங்காயம்போட்டு குக்கரில்‌ 
வைகீகவும்‌. 

மூன்று நான்கு விசில்‌ வரட்டும்‌. 

வாணலி இல்‌ எண்ணெய்‌ விட்டு சீரகம்‌, கடுகு , முழு தனியா போட்டு தாளிக்கவும்‌. 

பச்சை மிளகாய்‌, இஞ்சி போட்டு வதக்கவும்‌. 

பிறகு வெந்த பருப்பை இதில்‌ கொட்டவும. 

கொஞ்சம்கொதித்ததும்‌ உப்பு , புளி பேஸ்ட்‌ , மிளகாய்‌ பொடி , வெந்தயப்பொடி எல்லாம்‌ போடவும்‌. 
தேவையானால்‌ கொஞ்சம்‌ தண்ணீர்‌ விடவும்‌. 

ஒரு ஐந்து நிமிடம்‌ கொதிக்கட்டும்‌. 

பிறகு கொத்துமல்லி தூவி இறக்கவும்‌. 

துவரம்‌ பருப்பு டால்‌ தயார்‌. 


ரொட்டி, சாதம்‌ மற்றும்‌ புலவு வகைகளுக்கு நல்லா இருக்கும்‌. 





ட்‌ 


“டாக்டர்‌, நான்‌ ரகு பேசறேன்‌... நீங்க இப்பவே என்‌ வீட்டுக்கு வர முடியுமா? ரொம்ப அவசரம்‌, 
ப்ளீஸ்‌!” 


“என்ன ரகு... ஏதாவது எமர்ஜென்சியா? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும்‌ இல்லையே?”” 





“ எனக்கு ஒண்ணும்‌ இல்லை டாக்டர்‌! ஆனா, நான்‌ சொன்னா நம்ப மாட்டேன்னீங்களே, அந்த 


செக்ஸ்‌ வெறி பிடிச்சவ, இப்போ என்‌ கண்‌ முன்னால்‌ எவன்கூடவோ சல்லாபம்‌ பண்ணிட்டு 
இருக்கா. இப்படி ஒரு கொடுமை என்‌ எதிரிக்குக்கூட ஏற்படக்‌ கூடாது டாக்டர்‌. நான்‌ போன 
மாசமே உங்ககிட்ட சொன்னேன்‌... ரேகா ஒரு நிம்போமேனியாக்கா, செக்ஸ்‌ வெறி பிடிச்சவளா 
மாறிட்டு வர்றாள்னு. நீங்கதான்‌ நம்பாம, எனக்கு ஏதோ மனப்பிராநீதி அது இதுன்னீங்க. இப்ப 
நீங்களே நேர்ல வந்து, உங்க கண்ணால அந்த அசிங்கத்தைப்‌ பாருங்க, உண்மை புரியும்‌!”” 





“டென்ஷன்‌ ஆகாதே! என்ன நடந்தது, பொறுமையா சொல்லு ரகு!” ““நான்‌ வழக்கமா ஏழு 
மணிக்குத்தான்‌ ஆபீஸ்லேர்ந்து வருவேன்‌, டாகடர்‌. ரேகாவும்‌ ஏறக்குறைய அதே நேரத்துலதான்‌ 
அவ ஆபீஸ்‌ லேர்ந்து வருவா. எங்க ரெண்டு பேர்கிட்டயும்‌ வீட்டுச்‌ சாவி தனித்தனியா இருக்கு. 
இன்னிக்குத்‌ தலைவலினு மத்தியானம்‌ லீவு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன்‌. வாசல்ல 
ரேகாவோட ஸ்கூட்டி நின்னுட்டு இருக்கு. இவ இந்த நேரத்துல இங்க வந்து என்ன பண்றானு, 
பின்பக்கமா போய்‌ ஜன்னலை லேசாத திறந்து பார்த்தேன்‌. எங்க பெட்ரூம்ல, ரேகா யாரையோ 





கட்டிப்பிடிச்சுட்டுக்‌ கிடக்கா டாகடர்‌..!”” 





மனோதத்துவ நிபுணர்‌ டாக்டர்‌ சேதுவுக்குக்‌ குமட்டிக்‌ கொண்டு வந்தது. “என்ன மனிதன்‌ இவன்‌! 
தன்‌ மனைவி சோரம்‌ போவதை இப்படியா அடுத்தவரைக்‌ கூப்பிட்டுக்‌ காண்பிப்பான்‌!” 


ஆனால்‌, இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தைத்‌ தனியே எதிர்கொள்ள நேரும்‌ எவனும்‌, அடுத்து 
என்ன செய்வான்‌ என்று சொல்ல முடியாது. விபரீதமாக ஏதாவது செய்து தொலைப்பதற்குள்‌, 
தான்‌ அங்கே போய்த்தான்‌ ஆக வேண்டும்‌! 

1? 2 


“இதோ, உடனே கிளம்பி வர்றேன்‌ 


ரகுவுக்கு ஆபீஸில்‌ வேலைப்‌ பளு அதிகம்‌. எக்கச்சக்கமான டென்ஷன்‌. அதனால்‌ மன அழுத்தம்‌ 





ஏற்பட்டு, அதன்‌ விளைவாக தாம்பத்யத்தில்‌ ஈடுபட முடியாமல்‌ போய்விட்டது. கூடவே, 
குழப்பம்‌ மற்றும்‌ சந்தேக எண்ணங்கள்‌ தலைதூக்கி விட்டன. 


அது அவனுக்கே தெரிநது தான்‌ வாரம்‌ ஒரு முறை சைக்கோதெரபிக்காக சேது விடம்‌ வருகிறான்‌. 
அவர்‌ அவனுடைய டாக்டர்‌ மட்டுமல்ல, நெடுநாளைய குடும்ப நண்பரும்கூட! 








“ஒரு வேளை, தனது கணவனிடமிருந்து இல்லற சுகம்‌ கிடைக்காமல்தான்‌, ரேகா வேறு வழியைத்‌ 
தேடிக்‌ கொண்டாளோ?” என்று ஒரு யோசனை சேதுவின்‌ மனதுக்குள்‌ ஓடியது. 


டாக்டரின்‌ காரைப்‌ பார்த்ததுமே, தெருமுனையில்‌ இருந்த காபிக்‌ கடையில்‌ இருந்து ரகு ஒடி வந்து 
வழி மறித்தான்‌. 


ட்‌ 122 


“காரை இங்கேயே நிறுத்திட்டு, நடந்து போயிடலாம்‌, டாகடர்‌! 





ஒரு தர்மசங்கடமான மெளனத்தில்‌, இருவரும்‌ ரகுவின்‌ வீட்டை நோக்கி நடந தார்கள்‌. வாசல்‌ 
கேட்டின்‌ கொக்கியை ஓசைப்படாமல்‌ நீக்கி, பூனையைப்‌ போல்‌ மெதுவாக நடந்து, பின்பக்கம்‌ 
சென்று, படுக்கையறை ஜன்னலை அடைந்தார்கள்‌. லேசாகத்‌ திறநதிருந்த ஜன்னல்‌ வழியே 
எட்டிப்‌ பார்த்தார்‌ சேது. 


ரகு சொன்னது சரிதான்‌! 
“அது உன்‌ மனைவி ரேகாதான்னு எப்படிச்‌ சொல்றே?”” 


ட்‌ 


“என்ன டாக்டர்‌, என்‌ மனைவியை எனக்குத்‌ தெரியாதா? அவ கட்டியிருக்கிற புடவை, இந்த 
முறை தீபாவளிக்கு நான்‌ வாங்கிக்‌ கொடுத்தது!” 


காதல்‌ காட்சியின்‌ கிளைமாக்ஸ்‌ அரங்கேறும்‌ முன்‌ சேது, 
ரகுவை இழுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே 
வந்தார்‌. 

*““பார்தீதீங்களா டாக்டர்‌, அவ நிம்போமேனியாக்தானே? 
செக்ஸ்‌ வெறி பிடிச்ச மிருகம்தானே? நான்‌ இப்போ என்ன 





செய்யட்டும்‌ டாகடர்‌? தடால்னு கதவைத்‌ திறந்து உள்ளே 
போய்‌, அந்த ரெண்டு பேரையும்‌ வெட்டிக்‌ கொன்னுட்டு, 
நானும்‌ தற்கொலை செஞ்சுக்கட்டுமா...'” - மேலே பேச 
முடியாமல்‌ வெடித்து அழுதான்‌ ரகு. 





அவன்‌ தோளில்‌ தட்டிச்‌ சமாதானப்‌ படுத்தி, தெருமுனை 
காபிக்‌ கடைக்கு அழைத்து வந்தார்‌ சேது. 


“பொறுமையா இரு ரகு. எமோஷன லாகாதே! அது சரி, ரேகாகூட இருக்கிறது யாருனு 
தெரியுமா?” 


“தெரியலையே டாக்டர்‌! அவளோடு ஒண்ணா வேலை பார்க்கிறவன்‌ எவனாவதுதான்‌ 
இருக்கணும்‌. நான்‌ அந்த ஆளைக்‌ குறை சொல்ல மாட்டேன்‌. இவதான்‌ சரியில்லே. கொஞ்சம்‌ 
பார்க்க ஸ்மார்ட்டான ஆம்பிளையா இருந்தா ஓவரா இழையறா. வெளியே பார்ட்டிகள்ல 
அழகான இளைஞர்களைப்‌ பார்த்தா, ரொம்பவே வழியறா. நான்‌ நிச்சயமா சொல்றேன்‌, அவ 


122 


நிம்போமேனி யாகீதான்‌ 


சேது விரக்தியாகச்‌ சிரித்தார்‌. 
“சும்மா திருப்பித்‌ திருப்பி அதையே சொல்லாதே ரகு! *நிம்போமேனியா” ங்கிற வார்த்தையையே 
மனோ தத்துவ அகராதியிலிருந்து எடுத்துட்டாங்க, தெரியுமா உனக்கு? மஞ்சள்‌ பத்திரிகை 
படிக்கிறவங்களும்‌, ப்ளூ ஃபிலிம்‌ பார்கீகிறவங்களும்தான்‌ அந்த வார்த்‌ தையை அடிக்கடி 
உபயோகிக்கிறாங்க. மத்தபடி, மனவியல்‌ நிபுணர்கள்‌ அப்படி ஒரு மன நோய்‌ இருக்றெதாவே 
நினைக்கிறதில்ல!? 

“என்ன டாகடர்‌ சொல்றீஙக?”” 

“ஆமாம்‌ ரகு, அதிகமான செக்ஸ்‌ ஆசை உள்ள பொம்பளைங்கள “நிம்ப்‌£னு சொல்லலாம்னா, 
முதல்ல எது அளவான செக்ஸ்‌ ஆசை, எது அதிக மான செக்ஸ்‌ ஆசைனு வரையறுக்கணு 
மில்லையா? உண்மையில்‌ செக்ஸ்‌ உணர்வை அப்படி வரை யறுக்கவே முடியாதுன்னு மனவியல்‌ 
சாஸ்திரம்‌ சொல்லுது! ” 


“அப்போ, இங்கே நாம பார்த்த காட்சிக்கு என்ன அரத்தம்‌?”” 

“ரகு, நிஜத்தை எதிர்‌ நோக்கக்‌ கத்துக்கணும்‌. உன்னால அவளுக்குத்‌ தாம்பத்திய சுகம்‌ கொடுக்க 
முடியலை. அவளும்‌ பாவம்‌, எத்தனை நாளைக்குத்தான்‌ காத்திருப்பா! ஏதோ, தன்‌ வழியில 
சுகத்தைத்‌ தேடிக்கிட்டா. அவ்வளவுதான்‌! ரேகா ஒரு சூழ்நிலைக்‌ கைத. புரிஞ்சுக்க! ”” 


“இருந்தாலும்‌, இது அவ எனக்குச்‌ செய்ற துரோகம்‌ இல்லையா டாக்டர??? 


“ரேகா செஞ்சது சரினு நான்‌ சொல்ல வரலே! சந்தர்ப்பவசத்துல சாதாரணமா நடக்கிற 
தப்புதான்னு சொல்றேன்‌. ராத்திரி, நேரடியா ரேகா கிட்ட இதப்‌ பத்திப்‌ பேசு. “உன்னை 





மன்னிச்சுட்டேன்‌. நடந்தது நடந்ததா இருக்கட்டும்‌. இனிமே, இது மாதிரி பண்ணாதே!”னு 
சொல்லு. அல்லது, நீயா முன்‌ வந்து அவளுக்கு விவாகரத்து கொடு. அவளை அவ வழியில போக 
விடு. உனக்கு இன்னும்‌ ஆறு மாசத்துல ட்ரீட்மென்ட்‌ முடிஞ்சதும்‌, நீ திரும்ப வும்‌ 
தாம்பத்தியத்துல ஈடுபடலாம்கிற நிலைமை வந்ததும்‌, நீ வேற ஒரு பெண்ணைப்‌ பார்த்துக்‌ 
கல்யாணம்‌ பண்ணிக்க. உனக்கு இப்ப முப்பத்து நாலு வயசுதானே ஆகுது? 


டாகடர்‌ சேது போன பின்பு, ரகு கால்‌ போன போக்கில்‌ நடந்து போய்‌, அருகில்‌ இருந்த ஒரு பார்க 
யெஞ்ச்சில்‌ உட்கார்ந்து, நெடு நேரம்‌ யோசித்தான்‌. மனம்‌ கொஞ்சம்‌ தெளிவானது. 


முதல்‌ கட்டமாக, ரேகாவை மனதார மன்னித்‌ தான்‌. மனம்‌ லேசானது. வீட்டுக்குக்‌ கிளம்பினான்‌. 
வீட்டில்‌ மதுமிதாவும்‌, அவள்‌ கணவனும்‌ அவனது வருகைக்காகக்‌ காத்துக்கொண்டு இருந்தனர்‌. 
மதுமிதா, ரேகாவின்‌ தங்கை. 


ட்‌ 


“என்ன ரகு, மதுவையும்‌ கிரியையும்‌ விருந்துக்குக்‌ கூப்பிட்டதை மறந்துட்டீங்‌ களா? கிரி 
நாளைக்கு துபாய்‌ கிளம்பறார்‌. காலைல அஞ்சு மணிக்கு ஃப்ளைட்‌! ரெண்டு பேரும்‌ ரொம்ப 
நேரமா உங்களுக்காகத்தான்‌ காத்திட்டிருக்காங்க. உங்க ஆபீஸுக்கு போன்‌ பண்ணிப்‌ பார்த்தேன்‌. 





அப்பவே கிளம்பிட்டதா சொன்னாங்க. எங்கே போயிருந்தீங்க, ரகு?” 


வெறுப்பு வழியும்‌ ஒரு சிரிப்பை ரேகாவின்‌ கேள்விக்குப்‌ பதிலாக்கி விட்டு, வந்தவர்களைச்‌ 
சம்பிரதாயமாக வரவேற்றான்‌ ரகு. ரேகா ஏற்பாடு செய்திருந்த தடபுடல்‌ விருநீதிலோ, அவள்‌ 
அந்தப்‌ புதுமணத்‌ தம்பதியை அடித்த கிண்டலிலோ அவன்‌ மனம்‌ சிறிதும்‌ ஒட்டவில்லை. 
அவர்கள்‌ போன பின்பு, ரேகாவிடம்‌ எப்படிப்‌ பேச்சை ஆரம்பிப்பது என்பதிலேயே அவன்‌ மனம்‌ 


குறியாக இருந்தது. 





மதுமிதா ரேகாவிடம்‌ விடைபெறும்போது, ரகு வாசற்கதவுக்கு அருகில்‌ நின்றுகொண்டு 
இருந்தான்‌. 


மது கண்கள்‌ கசிய, ரேகாவின்‌ கைகளைப்‌ பிடித்துக்கொண்டு நெகிழ்ச்சியாகப்‌ பேசினாள்‌... 
“ரொம்ப தேங்க்ஸ்‌ அக்கா! நீ செஞ்ச உதவியை நான்‌ என்னிக்கும்‌ மறக்க மாட்டேன்‌!” 


ஒரு சாதாரண விருந்துக்கு எதற்காக இப்படிக்‌ கண்ணீரும்‌ கம்பலையுமாக அவள்‌ நன்றி சொல்ல 
வேண்டும்‌? ரகுவுக்குப்‌ புரியவில்லை. 


அவர்கள்‌ போனதும்‌, ரேகாவிடம்‌ தன்‌ சந்தேகத்தைக்‌ கேட்டான்‌. 

“ அதை விடுங்க ரகு, பெரிசா ஒண்ணுமில்ல!” 

“முடியாது. என்னன்னு சொல்லு!” 

“ஐயே, அதெல்லாம்‌ பொம்பளைங்க சமாசாரம்‌. உங்களுக்கு எதுக்கு?”்‌ 


“இல்லை. எனக்கு அது என்னன்னு இப்பவே தெரிஞ்சாகணும்‌. நீ எதையோ என்கிட்டேர்ந்து 
மறைக்கப்‌ பார்க்கிறே!” 


“ஐயே, விடமாட்டீங்களே! திரிக்கும்‌ மதுவுக்கும்‌ கல்யாணமாகி பதினஞ்சு நாள்தானே ஆகுது! 
கிரி நாளை காலைல துபாய்‌ போறாரு. அப்புறம்‌ ஒரு வருஷம்‌ கழிச்சுதான்‌ பார்க்க முடியும்‌. 


இப்படிக்‌ கல்யாணமான புதுசுலேயே அவங்க பிரியறது கொடுமை இல்லியா? அதைவிடக்‌ 
கொடுமை என்னன்னா, மதுவோட மாமியார்‌ வீட்டுல நிறைய உறவுக்காரங்க டேரா 
அடிச்சிருக்கிறதால, புருஷனும்‌ பெண்டாட்டியும்‌ தனியா இருக்கச்‌ சந்தர்ப்பமே கிடைக்கலியாம்‌. 
மது என்கிட்ட போன்ல சொல்லி அழுதா. 


நான்‌ அவங்களை நம்ம வீட்டுல வந்து இருக்கச்‌ சொன்னேன்‌. “நாங்க ரெண்டு பேரும்‌ சாயந்திரம்‌ 
ஆறு மணிக்கு மேலதான்‌ ஆபீஸ்‌ லேர்நது வருவோம்‌. அதுவரைக்கும்‌ நீங்க போய்‌ அங்க 
இருநீதுக்குங்க. இப்ப உடனே கிளம்பி நேரே என்‌ ஆபீஸுக்கு வந்தா, வீட்டுச்‌ சாவி தர்றேன்னு 
சொன்னேன்‌. “வேணாம்டி! உன்‌ ஹஸ்பெண்ட்‌ ஏதாவது தப்பா நினைச்சுக்கப்‌ போறாரினு 
தயங்கினா. “சேச்சே! என்‌ ரகு மாதிரி ஒரு *ஜெம்‌'மை இந்த உலகத்துலயே பார்க்க முடியாது. 
இதைக்‌ கேள்விப்பட்டார்னா, நல்ல காரியம்‌ பண்ணினேனு என்னைப்‌ பாராட்டத்தான்‌ 
செய்வார்‌னு சொல்லி, வற்புறுத்தி அவகிட்டே சாவியைக்‌ கொடுத்தேன்‌. அவங்க 
காலையிலேயே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏழு மணிக்கு நான்‌ வர்ற வரைக்கும்‌ இங்கே அவங்க 
ராஜ்ஜியம்தான்‌. ஏன்‌ ரகு, உங்களுக்கு இதுல ஒண்ணும்‌ கோபமில்லையே?”” 


ரகுவுக்குப்‌ படபடவென்று வந்தது. ““அது இருக்கட்டும்‌ ரேகா, நீ ஆபீஸ்லேர்ந்து ஸ்கூட்டிலதானே 
வந்தே?” 


“இல்ல ரகு! கிரியும்‌, மதுவும்‌ என்னை ஆபீஸ்ல வந்து பார்த்தபோது, அவங்ககிட்ட ஸ்கூட்டியைக்‌ 


223, 


கொடுத்து அனுப்பிட்டேன்‌. நான்‌ ஆட்டோவில்தான்‌ வந்தேன்‌. 


“மது இங்கே வந்து உன்‌ புடவைல எதையாவது எடுத்துக்‌ கட்டிக்கிட்டாளா?”்‌ 


“இருக்கலாம்‌. மதுவும்‌ கிரியும்‌ காலைல ஏதோ கல்யாணத்துக்குப்‌ போயிருந்‌ தாங்க போல. மது 
என்‌ ஆபீஸுக்கு வரும்போது பட்டுப்‌ புடவைல இருந்தா. அதனால வீட்டுக்கு வந்ததும்‌ என்‌ 


புடவை ஏதாவது எடுத்துக கட்டிக்கிட்டு இருப்பா. ஏன்‌ இப்படித்‌ துருவித்‌ துருவிக்‌ கேக்கறீங்க? 
உங்களைக்‌ கேக்காம அவளுக்கு இங்கே இடம்‌ கொடுத்தது உங்களுக்குப்‌ பிடிக்கலியா? தாபத்துல 





தவிக்கிற தம்பதிக்கு ஹெல்ப்‌ பண்ணினா, அவங்க மனசார வாழ்த்தறதுலயே உங்க குறை சீக்கிரம்‌ 
குணமாகிடும்ல? அதனால, அவங்களுக்கு ஹெல்ப்‌ பண்ணினதுல என்‌ சுயநலமும்‌ கலந்திருக்கு 
ரகு!” 


“ரேகா, ரேகா... என்னை மன்னிச்சிரு ரேகா!” என்றபடி தன்‌ மார்பில்‌ சாய்ந்து விம்மி அழுத 
கணவனைத்‌ தேற்றத்‌ தெரியாமல்‌ நின்றிருந்தாள்‌ ரேகா. 


வேலி 
தீதா பென்னெட்‌ 


நாளைக்கு மதியம்‌ பயணம்‌. அதற்கு முன்‌, வழக்கம்‌ போல்‌ பெரிய தெரு பிள்ளையாரைப்‌ பார்த்து 
ஒரு “ஹலோ' சொல்லிவிட்டு, “பயணத்தை நல்லபடியாக நடத்திக்‌ கொடப்பா!? என்று 
வேண்டிக்கொண்டு வர வேண்டும்‌. 





காரை ஓட்டியபடி அந்தத்‌ தெருவுக்குள்‌ நுழைந்தபோதே, சிலீரென்று மனசுக்குள்‌ ஒரு தென்றல்‌. 
பின்னே? பிறந்ததிலிருந்து இருபத்திரண்டு வருடங்கள்‌ வளர்ந்து திரிந்த வீதி ஆயிற்றே! 
திருவல்லிக்கேணியில்‌ ஒண்டுக்குடித்தனத்தின்‌ நடுவில்‌ பிறந்து வளர்ந்தவள்‌ நான்‌. இன்று பல 
அமெரிக்கக்‌ கம்பெனிகளுக்கு உதவும்‌ “கால்‌ சென்டர்‌ ஒன்றின்‌ முதலாளிகளில்‌ ஒருத்தி. நான்தான்‌ 
மாறிவிட்டேன்‌. ஆனால்‌, இந்தத்‌ தெருவின்‌ நெரிசலும்‌, போக்குவரத்தும்‌, பிரச்னைகளும்‌ 
அப்படியேதான்‌ இருக்கின்றன. 


சாலையின்‌ மேடு பள்ளங்களுக்கு ஏற்ப காரின்‌ வேகத்தை மெதுவாக்கின போது, ஜானகி மாமி 





கண்ணில்பட்டார்‌. இன்னும்‌ அபார்ட்மென்ட்டாக மாறாத தன்‌ வீட்டின்‌ வாசல்‌ திண்ணையில்‌ 
உட்கார்ந்து யாரோடோ பேசிக்கொண்டு இருந்தவர்‌, சட்டென்று என்னை அடையாளம்‌ கண்டு, 
எழுந்து வந்தார்‌. 

“வாவா, மைதிலி! எத்தனை வருஷம்‌ ஆச்சு உன்னைப்‌ பார்த்து? உள்ளே வந்து ஒரு லோட்டா 
காபியாவது குடிச்சுட்டுத்தான்‌ போகணும்‌” என்று கைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டார்‌. காரை ஒரு 
ஓரமாக நிறுத்தி விட்டு இறங்கி, அவருடன்‌ வீட்டின்‌ உள்ளே நுழைந்தேன்‌. 


“உட்காரு மைதிலி! எப்படி இருக்கே?” என்றவர்‌ தானே தன்னைத்‌ திட்டிக்‌ கொள்பவர்போல, 
“இது என்ன கேள்வி? பார்த்தாலே தெரியுதே, நல்ல சிவப்பா, பளபளனு... என்‌ கண்ணே 
பட்டுடும்‌ போல இருக்கேம்மா! ரொம்ப நல்ல வேலைல இருக்கேனும்‌ கேள்விப்பட்‌ டேன்‌. 
ரொம்ப சந்தோஷமா இருக்கு” என்றவர்‌, ““இரு... காபி போட்டு கொண்டு வரேன்‌” என்றபடி 
கிச்சனுக்கு நடந்தார்‌. 


ட்‌ 


“மாமி, பிந்துமாலினி எப்படி இருக்கா? அமெரிக்காவிலேதானே? அவ கல்யாணம்‌ நடந்து மூணு 


வருஷம்‌ இருக்குமா... என்னமோ நேத்திக்குதான்‌ நடந்தது மாதிரி இருக்கு!” என்றேன்‌ அவர்‌ 
பின்னாடியே போய்‌. 


“நான்‌ என்னத்தைச்‌ சொல்லுவேன்‌ மைதிலி? அவ அமெரிக்கா போய்‌ மூணு வருஷம்‌ ஆச்சு! 
எப்பவாவது அத்திப்‌ பூதீதா மாதிரி கடிதாசு போடுவா. மாமியாரும்‌, புருஷனும்‌ தன்னை 
சந்தோஷமா வெச்சிருக்கிறதா ரெண்டே ரெண்டு வரி எழுதுவா!” 


“ நல்ல விஷயம்தானே மாமி? வேறென்ன வேணும்‌?” 


“இல்லேம்மா! அவ ஏதோ சொல்லிக்கொடுத்து எழுதற மாதிரிதான்‌ எனக்குப்‌ படறது. ஒரே ஒரு 
தடவை மாமியார்‌, மாப்பிள்ளையோடு பிந்து இங்கே வந்தா. சாப்பிடறதுக்கு முன்னாடி, “நாங்க 
மூணு பேரும்‌ போய்‌ பெருமாளைச்‌ சேவிச்சுட்டு வநதுடறோம்‌னு மாப்பிள்ளை கிளம்பினார்‌. 
பிந்து அவரைப்‌ பார்த்து, “ எனக்குத்‌ தலைவலியா இருக்கு. நான்‌ வேணா இங்கே இருக்கேன்‌. நீங்க 
ரெண்டு பேரும்‌ போயிட்டு வாங்களேன்‌'னு கெஞ்சற மாதிரி கேட்டா. உடனே அவள்‌ மாமியார்‌, 
“ஆமாண்டா! எனக்கும்‌ முடியலை. நானும்‌ இங்கேயே இருக்கேன்‌. நீ மட்டும்‌ போய்ட்டு 
வா!”னுட்டார்‌. என்னவோ பிந்துவைத தனியா என்கூட விடக்‌ கூடாதுங்கெ மாதிரி அதுல ஒரு 
அவசரம்‌ தெரிஞ்சுது. அப்புறம்‌, பக்கத்து வீட்டு வைதேகி மாமி, பிந்துவைப்‌ பார்க்க ஆசையா ஓடி 





வந்தா. “ஒரு பாட்டுப்‌ பாடேண்டி”னு கெஞ்சினா. “இல்ல மாமி! இப்பல்லாம்‌ நான்‌ பாடறதே 
இல்லைனு பிந்து ஒரேயடியா மறுத துட்டா! மாமிக்கு வருத்தமான வருத்தம்‌. “அமெரிக்கா போய்‌ 
பிந்து ரொம்பவே மாறிட்டாள்‌ னு சொல்லிச்‌ சொல்லி மாஞ்சுபோனார்‌. ஆனா, எனக்கென்னவோ 
மனசுக்குள்ள திக்குனு இருக்கு. பிந்து முகத்துல சத்தோஷமோ, கண்ணுல ஒளியோ எதுவுமே 
காணோம்னு தோணிப்‌ போச்சு!” என்றார்‌. 


ட்‌ 


“மாமி... பிந்துவோட அட்ரஸ்‌, டெலிபோன்‌ நம்பர்‌ கொடுங்கோ. நான்‌ நாளைக்கு அமெரிக்கா 





போறேன்‌. நானே பிந்துவை நேர்ல போய்ப்‌ பார்த்துப்‌ பேசிட்டு, உங்களுக்குத்‌ தகவல்‌ 
சொல்றேன்‌. ஒண்ணும்‌ கவலைப்படாதீங்கோ! எல்லாம்‌ நல்லபடியா இருப்பா. அங்கே 
அமெரிக்கச்‌ சூழ்நிலைக்கு கொஞ்சம்‌ மாறியிருப்பாளாயிருக்கும்‌”” என்றேன்‌. 
திருவல்லிக்கேணியில்‌, பிரபலமான பெண்கள்‌ உயர்நிலைப்‌ பள்ளி ஒன்றில்‌, நானும்‌ 
பிந்துமாலினியும்‌ ஒன்றாக ஒன்பதாம்‌ வகுப்பு படித்தோம்‌. பிந்து அத்தனை அழகாக இருப்பாள்‌. 
பஞ்சாப்‌ கோதுமை நிறம்‌. கருங்கூந்தல்‌ நீண்டு முழங்காலைத தொடும்‌. அதை இரட்டைப்‌ 
பின்னலாககி, ஒரு பக்கம்‌ மட்டும்‌ ரோஜா வைத்திருப்பாள்‌. 


அவளின்‌ பெயர்க்‌ காரணம்‌ கேட்டேன்‌. “இது ஒரு அழகான ராகத்தின்‌ பெயர்‌. என்‌ அப்பா ரொம்ப 
ஆசையாக வைத்த பெயர்‌ இது. நாங்க இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்தோம்‌. அவர்‌ பாட்டு 
சொல்லிக்‌ கொடுப்பார்‌. நான்‌ பெரிய பாடகியா வரணும்னு ஆசைப்பட்டார்‌. அப்பா இப்ப 





இல்லை. ஆனா, அவரோட கனவை நனவாக்கணும்‌. அதுதான்‌ என்னோட ஒரே ஆசை!” 


என்றாள்‌. 


எதைப்பற்றி பேசினாலும்‌, அவளுடைய பேச்சு அப்பாவில்தான்‌ வந்து முடியும்‌. அவருடைய 





கனவை நனவாக்க, விடியற்காலை ஐந்து மணிக்கே எழுநீதிருப்பாள்‌. சுருதி சுத்தமாகக்‌ 
கூட்டப்பட்ட தம்புரா, அவள்‌ வீட்டில்‌ இருநது ஒலிக்கும்‌. அவள்‌ பாடுவது, அந்த நிசப்தமான 
வேளையில்‌ காற்றோடு மிதந்து வந்து தாலாட்டும்‌. 


அவளுடைய இசை, பள்ளிக்கூடத்தில்‌ மட்டுமின்றி, கோயில்‌ மேடைகள்‌, சபாக்கள்‌ என விரிந்தது. 
அடுத்த வருடமே சென்னையில்‌ பல மேடைகளில்‌ அவள்‌ குரல்‌ ஒலிக்க ஆரம்பித்தது. அவளது 
அழகு, வயது, இசை மூன்றுக்குமாகக கூட்டம்‌ சேர ஆரம்‌ பித்தது. 


அந்தச்‌ சமயத்தில்தான்‌ மாதவன்‌ அவளைப்‌ பார்த்தான்‌. டிசம்பர்‌ இசை விழா சமயத்தில்‌ தன்‌ 
அம்மாவுடன்‌ அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தவன்‌, கபாலீஸ்வரரின்‌ தரிசனத்துக்காக மயிலாப்பூர்‌ 
வந்தான்‌. யதேச்சையாக அருகில்‌ இருக்கும்‌ பிரபலமான சபாவில்‌ அன்று பிந்து மாலினியின்‌ 
கச்சேரி. 


“கர்நாடக சங்கீதம்‌ கேட்டு ரொம்ப நாள்‌ ஆயிடுச்சும்மா. கொஞ்ச நேரம்‌ கேட்டுட்டுப்‌ 


12? 


போகலாமே!” என்று உள்ளே நுழைந்து உட்கார்நீதவன்‌, பிந்து வைப்‌ பார்த்த அந்த நிமிடமே 


“இவள்‌ தான்‌ எனக்குரியவள்‌' என்று தீர்மானித்து விட்டான்‌. 


அதன்‌ பின்‌, அந்த சபா செகரெட்டரி யைப்‌ பிடித்து விவரங்கள்‌ வாங்கி, முறையாகப்‌ பெண்‌ 
கேட்டு இரண்டே வாரங்களில்‌ பிந்துமாலினியை சொந்த மாக்கிக்கொண்டு அமெரிக்கா போய்‌ 





விட்டான்‌. அதன்பின்‌ அவளுடன்‌ எனக்குத்‌ தொடர்பு விட்டுப்போயிறறு. 


மறுநாள்‌ வாஷிங்டன்‌ பயணப்பட்‌ டேன்‌. ஓய்வு கிடைத்த முதல்‌ வார இறுதியில்‌, 





பிந்துமாலினியைச்‌ சந்திக்க ஏற்பாடு செய்துகொண்டேன்‌. அவள்‌ வீடு, நான்‌ தங்கியிருந்த 
இடத்திலிருந்து எழுபது மைல்‌ தூரத்தில்‌, வெர்ஜீனியாவில்‌ இருந்தது. “பட்ஜெட்‌” கார்‌ ஒன்றை 
வாடகைக்கு எடுத்துக்கொண்டு புறப்பட்டுப்‌ போனேன்‌. 


அவள்‌ வீட்டின்‌ முன்‌ காரை பார்க பண்ணிவிட்டுக்‌ கதவைச்‌ சாத்தியபோது, குதிரைக்‌ குட்டி 
சைஸில்‌ இருந்த நாய்‌ ஒன்று குரைத்துக்கொண்டே என்னை நோக்கிப்‌ பாய்ந்து வந்தது. திகிலாகி 
விட்டது எனக்கு. “தொலைந்தோம்‌” என்று நினைத்தேன்‌. 


ஆனால்‌, வீட்டைச்‌ சுற்றி இருந்த புல்வெளியை விட்டு, “சைட்‌ வாக்‌” என்று அழைக்கப்படும்‌ 
பிளாட்பாரம்‌ அருகில்‌ வந்தவுடன்‌, அநத நாய்‌ ஏனோ சடன்‌ பிரேக்‌ பிடித்த மாதிரி நின்றுவிட்டது. 
பயத்துடன்‌ பின்‌ வாங்கியது. காரணம்‌ புரியாமல்‌ திகைத்தேன்‌. 

“ஏய்‌... 
மணி! இங்கே வா!” என்று அதட்டியவள்‌, அதன்‌ கழுத்தில்‌ கட்டி இருந்த கயிற்றைப்‌ 
பிடித்துக்கொண்டவளாய்‌, ““வா வா... மைதிலி! வெல்கம்‌” என்று என்னை உள்ளே அழைத்துச்‌ 


அதற்குள்‌, நாயின்‌ குரைப்புச்‌ சத்தத்தைக்‌ கேட்டு பிநதுமாலினி வெளியே வந்துவிட்டாள்‌. 


சென்றாள்‌. 


வரவேற்பறையில்‌ நுழைந்ததுமே, செல்வத்துக்கும்‌ வசதிக்கும்‌ குறைவில்லை என்பது புரிந்தது. 
பெர்ஷியன்‌ கம்பளங்கள்‌, சுவரில்‌ தொங்கிக்கொண்டு இருந்த விலை உயர்ந்த ஓவியங்கள்‌, 
சாண்ட்லியர்‌ விளக்குகள்‌... அடேங்கப்பா! 


“இன்னிக்கு மாதவனும்‌ மாமியும்‌ சிவா-விஷ்ணு கோயிலுக்குப்‌ போயிருக்காங்க. பீரியட்ஸ்‌ 
டைம்கிற தால நான்‌ போகலை. நல்லதாப்‌ போச்சு, இல்லாட்டா உன்னை இப்படித்‌ தனியா 
சந்திக்க முடிஞ்சிருக்காதே!”' என்றபடி என்‌ பக்கத்தில்‌ அமர்நீதவளின்‌ முகத்தை உற்றுப்‌ 
பார்த்தேன்‌. ஜானகி மாமி சொன்னது உண்மைதான்‌. நான்‌ முன்னாட்களில்‌ பார்த்திருந்த ஒளி, 
அவள்‌ கண்களில்‌ இல்லை. சந்தோஷக்‌ களை முகத்தில்‌ இல்லை. 


“நீ சந்தோஷமா இருக்கியா, பிநீதுமாலினி?'” என்றேன்‌. அவள்‌ என்‌ இரண்டு கைகளையும்‌ 


பிடித்துக்‌ கொண்டாள்‌. ““சநீ்தோஷம்னா என்ன மைதிலி? வயித்துக்கு நிறைய சாப்பிட்டு, 


சொகுசான படுக்கையில்‌ படுத்துத்‌ தூங்கறதுதான்னா நான்‌ சந்தோஷமா தான்‌ இருக்கேன்‌!”்‌ 
என்றாள்‌. 


“இப்பெல்லாம்‌ நீ பாடறதில்லை யாமே, ஏன்‌? உன்‌ மாமியாரும்‌ புருஷனும்‌ உன்னைப்‌ பா! 





அனுமதிக்கலையா? உன்‌ பாட்டையும்‌ அழகையும்‌ பார்த்துதானே அவர்‌ உன்னைக்‌ கல்யாணம்‌ 
பண்ணிக்கொண்டார்‌?”” என்று கேட்டேன்‌. 


ட்‌ 





“ப்ச்‌! அதை ஏன்‌ கேக்கறே! ஒரு பார்ட்டியிலே என்னை மீட்‌ பண்ணின உள்ளூர்‌ சபா பிரசிடென்ட்‌ 
ஒருத்தர்‌, என்‌ கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணினார்‌. மாதவனும்‌ ஒப்புக்கிட்டார்‌. கச்சேரிக்குக 
கிளம்பற சமயம்‌ மாமிக்குத்‌ தலைவலி, வாந்தி! பிளட்‌ பிரஷர்‌ ஏகத்துக்கு எகிறி, மயக்கம்‌ 
ஆயிட்டார்‌. எமர்ஜென்ஸி ஆஸ்பத்திரிக்குக்‌ கூட்டிட்டுப்‌ போனோம்‌. கச்சேரி கேன்ஸல்‌. நாலு 
நாள்ல அவர்‌ உடம்பு சரியாகி, வீடு திரும்பினார்‌. அடுத்த மாசம்‌ மறுபடி அதே மாதிரி வேற ஒரு 
கச்சேரிக்குக்‌ கிளம்பும்போது ஜுரம்‌, தலைவலி, மயக்கம்‌. கச்சேரி கேன்ஸல்‌!” 


[அ ட ப (3 [பி . . 12> 
அதாவது, உனக்குக கச சரின்னா மாமிக்கு மயக்கம்‌... 


“ஆமாம்‌! எல்லாத்தையும்விட ஹைலைட்‌ என்னன்னா, என்னைக்‌ கோயில்‌ கும்பாபிஷேகத்தில்‌ 
ஆயிரக்கணக்கில்‌ ஜனங்க கூடற இடத்திலே பாடச்‌ சொல்லி ஏற்பாடு பண்ணியாச்சு. கச்சேரிக்குக 
கிளம்ப ரெடியாகி, மாதவன்‌ வெளியே கார்ல காத்துட்டிருக்கார்‌. நான்‌ தம்புராவைத்‌ தோளிலே 
மாட்டிக்கிட்டு, மாமியைத்‌ தேடறேன்‌. அவர்‌ பாதீரூமிலே பப்பரப்பானு கழே விழுந்து கிடகீகார்‌. 
உடம்பெல்லாம்‌ ஒரே ரத்தம்‌. பதறிப்‌ போய்‌ என்னன்னு பார்த்தா, மாதவனோட ரேஸர்‌ 
பிளேடாலே இடது கை மணிக்கட்டைக்‌ தறிக்கிட்டு மயங்கிக்‌ டெக்கார்‌. உடனே 911 எண்ணைக்‌ 
கூப்பிட்டு, ஆம்புலன்ஸில்‌ ஏற்றிக்கொண்டு போய்‌, எமெர்ஜென்ஸி வார்டில்‌ அட்மிட்‌ பண்ணி, 
உயிர்‌ பிழைக்க வெச்சோம்‌...” - அவள்‌ சிறிது நேரம்‌ மெளனமாகி, நடந்ததை 
ஜீரணித்துக்கொள்வதுபோல்‌ இருந்தாள்‌. 


“அதுக்கப்புறம்‌ புரிஞ்சுபோச்சு மைதிலி! நாகரிகம்‌ கருதி என்னைக்‌ கச்சேரி பண்ண 
அனுப்பிச்சாலும்‌, மாமியோட உள்‌ மனசுல இஷ்டம்‌ இல்லை. மாதவனும்‌, “அம்மா உடம்புதான்‌ 
முக்யம்‌. அதனால நீ இனிமே கச்சேரி எதுவும்‌ ஒப்புக்கொள்ள வேண்டாம்‌”னு 
சொல்லிட்டார்‌...” என்றபோது, தோழியின்‌ கண்களில்‌ நீர்‌. 


நான்‌ புறப்படும்‌ நேரம்‌ வந்தது. பிநீதுமாலினியும்‌ என்‌ கார்‌ வரை வந்தாள்‌. 


“ஏன்‌ பிந்துமாலினி, உன்னோட மணி என்னைப்‌ பார்த்துட்டு நாலு கால்‌ பாய்ச்சல்ல ஓடி வந்தது. 
ஆனா, புல்வெளியைத்‌ தாண்டினதுமே பசு மாதிரி அடங்கி நின்னுடுச்சே, ஏன்‌?” என்று 
கேட்டேன்‌. 


“நாய்‌ வீட்டை விட்டு ஓடிடக்‌ கூடாதுனு கொஞ்ச நாள்‌ மின்‌ வேலி போட்டிருந்தோம்‌ மைதிலி. 
இங்கே அமெரிக்காவில்‌ அது வழக்கம்தான்‌. நாய்‌ அதன்‌ அருகே போகும்போதெல்‌ லாம்‌, 
சின்னதா ஷாக்‌ அடிக்கும்‌. அதனால பயந்து போய்‌, நாய்‌ அதைத்‌ தாண்டி வெளியே போகாது. 
கொஞ்ச நாள்‌ கழிச்சு இந்த மின்‌ வேலியை எடுத்துட்டாலும்‌, பழக்கதோஷத்துல நாய்‌ அங்கேயே 
நின்னுடும்‌! வெளியே போகாது!”” என்றாள்‌. 


நான்‌ காரில்‌ ஏறிக்கொண்டு கிளப்பினேன்‌. எனக்கு விடை கொடுக்க, கையை ஆட்டியபடி 
நின்றிருந்தாள்‌ பிந்துமாலினி. அருகில்‌, வாலை ஆட்டியபடி அவளது நாயும்‌! 


வொரி கட்பின்‌ 
பாலா விஸ்வநாதன்‌ 


ஸ்ட்‌. ஸ்தூரி.. விடிஞ்சிடுசசு பாரு, எழுந்து டீ 


போடேன்‌..!?” 


- கிருஷ்ணனின்‌ காலை அலாரம்‌. 
கஸ்தூரி உடம்பை முறித்துக்‌ கொண்டு 
எழுந்தாள்‌. “உடம்பெல்லாம்‌ ஓரே வலிங்க. 
நீங்கதான்‌ ஒரு நாளைக்கு டீ போடறது! ஐ 
என்று சிணுங்‌ (௮ 


29 


குறைஞ்சா போயிருவீங்க 


தினாள்‌. 


“ கல்யாணம்‌ முடிஞ்சு முழுசா முப்பது நாள்கூட 
ஆகலே. நான்‌ இன்னும்‌ புது மாப்பிள்ளை, 
தெரியுமில்லே? வேலைக்கு நேரமாயிடும்‌. டீ 
போடும்மா செல்லம்‌”: - கிருஷ்ணனின்‌ தாஜா! 


“ ம்க்கும்‌... நானும்தான்‌ புதுப்‌ பொண்ணு! 
நானும்தான்‌ வேலைக்குப்‌ போறேன்‌. 
காதலிச்சுதானே என்னைக்‌ கட்டிக்கிட்டீங்க... 
எனக்காக இதுகூடச்‌ செய்ய மாட்டீங்களா? 


போங்க, போய்‌ டீ போடுங்க” 





என்று பொய்க்‌ 
கோபத்துடன்‌ அவனை விரட்டினாள்‌ கஸ்தூரி. 


“ஏய்‌... என்ன, என்னை இந்த வெரட்டு வெரட்டுறே? இதை எங்கம்மா பார்த்திருக்கணும்‌... 
“என்‌, என்ன செய்வாங்களாம்‌? எங்க வீட்டைப்‌ பாருங்க. எங்க அப்பா, அம்மா ரெண்டு 


பேரும்தான்‌ வேலைக்குப்‌ போறாங்க. ஸ்டேட்‌ பேங்கலதான்‌ ரெண்டு பேரும்‌ 
சந்திச்சுகட்டாங்க. அப்படியே பழகி கல்யாணம்‌ கட்டிகட்டாங்க. இப்பக்கூட எங்கப்பாவுக்கு 





எங்கம்மான்னா உசிரு! அவர்‌ வீட்டுல எத்தனை வேலைகளை இழுத்துப்‌ போட்டுக்கிட்டு 





செய்வாரு தெரியுமா? எங்கம்மாவையே சுத்திச்‌ சுத்தி வருவாரு. கஷ்டமான 
வேலைகளையெல்லாம்‌ அம்மாவைச்‌ செய்யவே விடமாட்டாரு. அப்படி ஒரு காதல்‌ அம்மா 
மேல!”? 

“சரி சரி, அதுக்கு நீ ஏன்‌ வெக்கப்படறே? டீ போடுடா கண்ணம்மா..!”” என்றான்‌ கிருஷ்ணன்‌. 


“ விடிய விடிய ராமாயணம்‌ கேட்டுட்டு, சீதைக்கு ராமன்‌ சித்தப்‌ பாங்கற கதையால்ல இருக்குது? 
எங்க மாமா, மாமி ரெண்டு பேரும்கூட வேலைக்குப்‌ போறவங்கதான்‌. வீட்டு வேலையை 
எப்படிப்‌ பகிர்நதுக்குவாங்க தெரியுமா? உங்களை மாதிரி மாமா எங்க மாமியை விரட்ட 
மாட்டாரு. எல்‌.ஐ.சி-ல ஒண்ணா வேலை செஞ்சாங்க. எல்‌.ஐ.சி. எவ்ளோ ஓசரமோ, அவ்ளோ 
ஒசந்தது அவங்க காதல்‌! வேலை முடிஞ்சு, ரெண்டு பேரும்‌ ஒண்ணாகான்‌ வீட்டுக்கு வருவாங்க. 


95 


மாமாதான்‌ சுடச்சுட வெந்நீர்‌ போட்டு, மாமிக்கு எடுத்து வைப்பாரு. அப்புறம்‌... 


“அடுப்பு மூட்டி சமையலே செய்து போடுவாராக்கும்‌!”” 


ட்‌ 2 


“கரெகீட்டுங்க! எங்க மாமா ரொம்ப ருசியா சமைச்சு அசத்துவாரு. நீங்களும்‌ இருக்கீங்களே...” 


““நானும்‌ வெந்நீர்‌ போட்டு உன்னைக்‌ குளிப்பாட்டி விடவா?” என்று கண்ணடித்தான்‌ 


கணவனை வெட்கத்துடன்‌ பார்த்த கஸ்தூரி, எழுந்து டீ போடத்‌ தயாரானாள்‌. கிருஷ்ணன்‌ அவள்‌ 
கையை ஆசையோடு பற்றினான்‌. 


“விடுங்க, வேலைக்கு லேட்டா போனா, கூட இருக்கிறவங்க, “என்ன கஸ்தூரி! ராத்திரி முழுக்க 
தூக்கம்‌ இல்லையா? கன்னத்தைக்‌ காட்டு. உதடு என்ன, இப்படிச்‌ செவந்திருக்கு?”ன்னு கேட்டுக்‌ 


92 


கலாட்டா பண்ணுவாங்க”' என்றபடி அவள்‌ ஓட, துரத்திச்‌ சென்ற அவன்‌ அவளைப்‌ பின்புறமாக 


அள்ளி அணைத்து, மீண்டும்‌ படுக்கையில்‌ சாய்க்க, இருவரும்‌ டீயை மறந்தனர்‌. 


மதிய உணவைக்‌ கட்டி எடுத்துக்‌ கொண்டு, வீட்டைப்‌ பூட்டிவிட்டு, இருவரும்‌ கிளம்பினார்கள்‌. 





போகும்‌ வழியெல்லாம்‌ கஸ்தூரி யின்‌ காதோரமாகக கிசுசைப்பதும்‌, சில்மிஷங்கள்‌ செய்வதுமாக 
இருநீதான்‌ கிருஷ்ணன்‌. புது மணத்‌ தம்பதி என்பதால்‌, கொஞ்சலும்‌ குலாவலும்‌ சற்றே அதிகப்‌ 
படியாக இருப்பது சகஜம்தானே! 


இதோ, அவர்கள்‌ வேலை செய்யும்‌ இடம்‌ வந்துவிட்டது. இருவரும்‌ பிரிய மனமில்லாமல்‌ 
பிரிந்தனர்‌! 


கிருஷ்ணன்‌, கீழே சிமென்ட்‌ கலவையைப்‌ பாங்காகக்‌ கலக்க, தலையில்‌ செங்கற்களைச்‌ சுமந்து 
கொண்டு ஒய்யாரமாக நடந்தாள்‌ கஸ்தூரி. 


கஸ்தூரியின்‌ பெற்றோர்கூட இப்படித்‌ தான்‌... ஸ்டேட்‌ பாங்க்‌ கட்டும்போது காதலில்‌ கட்டுண்டு, 
கணவன்‌ மனைவி ஆனார்கள்‌. எல்‌.ஐ.சி. கட்டும்போது ஒன்றாக உழைத்தவர்கள்தான்‌ கஸ்தூரியின்‌ 


மாமாவும்‌ மாமியும்‌! 


அது சரி, படித்துப்‌ பட்டம்‌ பெற்ற கணவன்‌ மனைவியர்தான்‌ வேலைக்குப்‌ போகிறார்களா என்ன? 





எத்தனையோ காலமாக கிருஷ்ணன்‌- கஸ்தூரி போன்ற உழைப்பாளிகளும்‌ இருந்துகொண்டு 
தானே இருக்கிறார்கள்‌! 


சொல்லப்‌ போனால்‌, இவர்களும்‌ “வொர்க்கிங்‌ கப்பிள்‌' தானே! 


ஹலோ மிஸ்டர்‌ உ.க/களைததகம்‌. ! 


புஷ்பா தங்கதுரை 





ஹு லோ மிஸ்டர்‌ ஹானரபிள்‌... உங்களைத்தான்‌... நில்லுங்கள்‌. உங்களிடம்‌ கொஞ்சம்‌ பேச 


வேண்டும்‌. 


நீங்கள்‌ உலகத்தைப்‌ பார்த்து இப்போதெல்லாம்‌ அடிக்கடி என்ன சொல்வீர்கள்‌? “எல்லாம்‌ போச்சு! 
காலம்‌ கெட்டுப்போச்சு. அச்சம்‌, நாணம்‌, மடம்‌, பயிர்ப்பு எல்லாம்போச்சு!” என்பீர்கள்‌. (கடைசி 
இரண்டு வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம்‌ தெரியாது.) 


பாண்டி பஜார்‌ பக்கம்‌ மாலை வேளையில்‌ போவீர்கள்‌. நடைபாதையில்‌ விதவிதமான 
இளசுகளைப்‌ பார்ப்பீர்கள்‌. ஒவ்வொன்றின்‌ டிரஸ்ஸும்‌ உங்கள்‌ நெஞ்சில்‌ திக்திக்‌ கொடுக்கும்‌. 
எதிரே வரும்‌ நான்கு இளசுகளைக கண்டு வலப்‌ பக்கம்‌ போகலாமா, இடப்‌ பக்கமா என்று நீங்கள்‌ 
யோசித்துக்கொண்டு இருக்கும்போதே, அந்த இளசுகள்‌ இரண்டாகப்‌ பிரிந்து உங்களை 





நடுவில்விட்டு, உங்களை உரசியபடி கடப்பார்கள்‌. சே... இவர்களும்‌ பெண்களா என்று 
முணுமுணுப்பீர்கள்‌. 
ஒரு டெக்ஸ்டைல்‌ ஷாப்‌ முன்‌ போய்‌ நிற்பீர்கள்‌. அங்கே ஒரு மினி ஸ்கர்ட்‌ நிற்கும்‌. ஒரு காலை 


முன்னால்‌ எடுத்துவைத்துக்‌ குனிந்தவாறு ஷோ கேஸைப்‌ பார்த்துக்கொண்டு இருக்கும்‌ அந்தப்‌ 
பெண்‌ குனியக்‌ குனிய, அவளது மினி ஸ்கர்ட்டின்‌ பின்புறம்‌ ஒவ்வொரு இன்ச்சாக மேலே 





உயரும்‌. நீங்கள்‌ சபித்துக்கொண்டு மேலே நடப்பீர்கள்‌. 


ஜி.என்‌. செட்டி ரோடுக்கு வருவீர்கள்‌. அங்கே ஹை கிளாஸ்‌ வர்க்கங்களைக்‌ காண்பீர்கள்‌. பேன்ட்‌, 
ஸ்கர்ட்‌ போட்டு, டு-வீலரில்‌ வந்து இறங்கும்‌ கம்ப்யூட்டர்‌ சாஃப்ட்வேர்‌ இளமைகள்‌! “டேய்‌ ஹரி, 








பிரதாப்‌, ரவீன்‌... இங்கே வாடா” என்று டே, டா போட்டு உரிமையாகப்‌ பேசுவார்கள்‌. 


ஒரு பெருமூச்சுடன்‌ அருகில்‌ இருக்கும்‌ காபி ஷாப்பை அணுகுவீர்கள்‌. உள்ளே காட்சி, “அடோம்‌” 
போட்டோ ஷாப்‌ பிரின்ட்‌ போல துல்லியமாகத்‌ தெரியும்‌. 





இளசுகள்‌ மேஜைகளில்‌ மொய்த்திருப்‌ பார்கள்‌. உங்களுக்கு இடம்‌ இருக்காது. நீங்கள்‌ 
வெளியேறலாமா என்று யோசிக்கும்போது, “ஹே! கம்‌ ஆன்‌ ஹியர்‌!” என்று ஒரு குயில்‌ கூவும்‌. 
திரும்புவீர்கள்‌. ஒரு ஒல்லிப்‌ பெண்‌, தன்‌ அருகில்‌ உள்ள இடத்தைத்‌ தட்டிக்‌ காட்டுவாள்‌. 


இந்த மாதிரி சமயங்களில்‌ கொஞ்சம்போல்‌ அசட்டு தைரியம்‌ உங்களுக்குள்‌ உண்டாகும்‌. மாடர்ன்‌ 
விஷயங்களுக்கு உங்களாலும்‌ அட்ஜஸ்ட்‌ செய்துகொள்ள முடியும்‌ என்பது போல, தைரியமாக 
அவள்‌ அருகில்‌ உட்காருவீர்கள்‌. எதிரே இருக்கும்‌ பெண்‌ உங்களைப்‌ பார்த்து முறுவலிப்பாள்‌. 


எக்ஸ்ப்ரஸ்ஸோ காபியை ஆர்டர்‌ செய்வீர்கள்‌. -% 





அது வந்ததும்‌ சாப்பிட ஆரம்பிப்பீர்கள்‌. : 
ஒடிகோலோன்‌ ஷாம்பூ, ரவ்லான்‌ இன்டிமேட்‌, 
ஹேர்‌ ஃபிக்ஸர்‌ எல்லாமாகச்‌ சேர்ந்து ஒரு 
மயக்கும்‌ நெடி உண்டாக்கும்‌. இதுவரை 
அனுபவித்திராத சுகந்தம்‌. “இநத ஜென்மங்கள்‌ 
ஒழுங்காகக்‌ குளிக்காது போல... 
சென்ட்டுக்கெல்லாம்‌ குறைச்ச லில்லை” என்று EZ 
உள்ளுக்குள்‌. முனுமாணுக்‌ காலும்‌, அரச இ 
சுகநீததீதின்‌ மன்மை உங்களைக்‌ அணி 

கவர்நீதிருக்கும்‌. 


கடைசி விளிம்பில்‌, ஒரே ஒரு காதில்‌ மட்டும்‌ கடுக்கண்‌ போட்ட இளைஞன்‌ அமர்ந்து 
இருப்பதைப்‌ பார்ப்பீர்கள்‌. உங்கள்‌ அருகில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ ஒல்லி, அவனிடம்‌ ஜாடையில்‌ 





ஏதோ சொல்லிச்‌ சிரிப்பாள்‌. அப்புறம்‌ எதிரே உள்ள இளசுடன்‌ கிசுசை என்று பேசுவாள்‌. பதிலுக்கு 
அவளும்‌ ஏதோ சொல்வாள்‌. அந்த இங்கிலீஷ்‌ “ஜார்கான்‌' உங்களுக்குத்‌ தெரியாது. உங்களைப்‌ 
பற்றித்தான்‌ ஏதோ நக்கலாகப்‌ பேசுகிறார்கள்‌ என்று உங்களுக்குக்‌ கோபம்‌ வரும்‌. திரும்பிப்‌ 
பார்ப்பீர்கள்‌. சிநேகிதியிடம்‌ பேசிய அதே சிரிப்போடு, அந்த ஒல்லி உங்கள்‌ மீது ஒரு பார்வையை 
வீசுவாள்‌. அது உங்களைச்‌ சிலிர்க்கவைத்தாலும்‌, அலட்சியமாக முகத்தைத்‌ 
திருப்பிக்கொள்வீர்கள்‌. 


பல விநாடி போயிருக்கும்‌. * எக்ஸ்க்யூஸ்‌ மீ என்ற குரல்‌ கேட்டுத்‌ திரும்புவீர்கள்‌. “வீ ஆர்‌ கோயிங்‌ 
அவுட்‌ ஃபார்‌ ய ஓய்ல்‌! வில்‌ யு ப்ளீஸ்‌ ப்‌ அன்‌ ஐ ஆன்‌ அவர்‌ புக்ஸ்‌?” என்பாள்‌ ஒல்லி. தலையை 
ஆட்டுவீர்கள்‌. அவளது குழைந்த பேச்சு, ஒரு “மிஸ்ட்‌” போல உங்கள்‌ முன்‌ நின்றுகொண்டு 
இருக்கும்‌. 

அவர்கள்‌ போனதும்‌, அந்தப்‌ புத்தகங்களை மெள்ள எடுப்பீர்கள்‌. “தி எம்ப்டினெஸ்‌ ஆஃப்‌ 


லைஃப்‌”, ஹெள டு ரிலாகஸ்‌?', “தி டிரான்ஸென்டெண்டல்‌ மெடிடேஷன்‌', “யோகா இஸ்‌ தி 
ஆன்ஸர்‌”, “வெஸ்ட்‌ அண்டர்ஸ்டாண்ட்ஸ்‌ தி ஈஸ்ட்‌” என்ற தலைப்புகளைப்‌ படிப்பீர்கள்‌. 





அவர்கள்‌ திரும்பி வருவார்கள்‌. மீண்டும்‌ முறுவல்களோடு உட்காருவார்கள்‌. 


“ப்ளீஸ்‌!” என்று ஒரு டாஃபீயை ஒல்லி உங்கள்‌ முன்‌ நீட்டுவாள்‌. மறுப்பது அழகில்லை என்று 
வாங்கிக்கொள்வீர்கள்‌. அந்தக்‌ கணத்தில்‌, இவர்களுக்கும்‌ கொஞ்சம்‌ பண்பு தெநிந்திருக்கிறதே 
என்று நினைப்பீர்கள்‌. 


பின்‌, அவர்கள்‌ டின்னருக்குக்‌ கிளம்புவார்கள்‌. “நீங்களும்‌ வாருங்கள்‌!” என்று மறுகுவாள்‌ ஒல்லி. 
அவளது அழைப்பு உங்களை வருடி இழுக்கும்‌. மனம்‌ “பீர்‌ போல நுரைக்கும்‌. 


அவர்கள்‌ முன்னால்‌ நடக்க, நீங்கள்‌ பின்னால்‌ போவீர்கள்‌. ஒல்லியின்‌ இடைச்‌ சரிவுகள்‌, 
வளைவுகள்‌ உங்களை ஈர்க்கும்‌. மறுகணம்‌, அப்படிப்‌ பார்ப்பது சரியல்ல என்று பார்வையைத்‌ 
திருப்புவீர்கள்‌. 


சாலைக்கு வநததும்‌... கூச்சல்‌... சத்தம்‌. யாரோ ஓடுவார்கள்‌. விசில்‌ சத்தம்‌ கேட்கும்‌. ரவுடிகள்‌ 
போலீஸார்‌ லடாய்‌! “போலீஸ்‌ அடிச்சு விரட்டறாங்க... ஓடுங்க!” என்று கத்திக்கொண்டே பத்துப்‌ 
பதினைந்து பேர்‌ ஓடுவார்கள்‌. “ஐயோ! ஜயோ!” என்று அலறல்‌. யாரோ அடி.படுவார்கள்‌. 


நீங்களும்‌ தலைதெறிக்க ஓடுவீர்கள்‌. ஒரு கட்டடத்தின்‌ பெரிய கேட்டைப்‌ பார்ப்பீர்கள்‌. அதன்‌ 
இடைவெளியில்‌ புகுந்து, பதுங்குவீர்கள்‌. அடுத்த நிமிடம்‌, நீங்கள்‌ பதுங்கும்‌ இடத்திலேயே 
இன்னும்‌ இரண்டு மூன்று பேர்‌ பதுங்குவார்கள்‌. ஆச்சர்யம்‌... அவர்கள்‌ வேறு யாருமல்ல, அநத 
இரு பெண்களும்‌, கடுக்கண்‌ இளைஞனும்தான்‌. 





வெளியே, விடாதே... விடாதே... என்று கூக்குரல்‌. ரவுடிகளைத்‌ துரத்திக்கொண்டு 
போலீஸ்காரர்கள்‌ உங்கள்‌ கண்‌ முன்‌ ஒடுவார்கள்‌. நீங்கள்‌ எல்லாரும்‌ படபட இதயத்தோடு 
மூச்சைப்‌ பிடித்தபடி சத்தம்‌ காட்டாமல்‌ காதீதிருப்பீர்கள்‌. ஒல்லி உங்கள்‌ முதுகில்‌ 
சாய்நீதிருப்பாள்‌. அவளது கை உங்கள்‌ தோள்‌ மீது விழுந்திருக்கும்‌. அந்தச்‌ சூழ்நிலையில்‌, அது 
உங்களுக்கு வெறுப்பு தராது. 


தொடர்ந்து பத்து நிமிடத்துக்குக்‌ கூச்சல்‌ குழப்பம்‌. எங்கேயோ துப்பாக்கி வெடிக்கும்‌. அப்புறம்‌, 
சில விநாடிகள்‌ கழித்து, கனத்த அமைதி. மெதுவாக நகர்ந்து, “போகலாம்‌!” என்பாள்‌ ஒல்லி. 
நீங்களும்‌ அவர்களோடு சேர்வீர்கள்‌. மெள்ள வெளியேறி, ஊர்ந்து, பதுங்கிப்‌ போவீர்கள்‌. 
சாலையில்‌ ஒரே நிசப்தம்‌. விளக்கு கள்‌ உடைநீதுகிடக்கும்‌. ரத்தத்‌ துளிகள்‌ சிதறி யிருக்கும்‌. 
கண்ணாடிச்‌ சில்லுகள்‌ இறைந்து கிடக்கும்‌. ஒரே இருட்டு. தொலைவில்‌, போலீஸ்‌ விசில்‌ சத்தம்‌. 
வியர்த்துப்போவீர்கள்‌. உங்களைத்‌ தவிர, ரோடில்‌ ஒரு ஈ, காக்கா கிடையாது. 


அடுத்து, அவர்களோடு நீங்கள்‌ போன இடம்‌ மூன்று நட்சத்திர ஓட்டல்‌ கட்டடம்‌! அதன்‌ வெளி 
கேட்டை மூடியிருப்பார்கள்‌. எல்லோரும்‌ திகைப்பீர்கள்‌. அந்த இளைஞன்‌ ஒரு பெண்ணைத்‌ 
தூக்கி கேட்டின்‌ மேல்‌ ஏற்றி, உள்ளே பத்திரமாக இறங்க வழி வகுப்பான்‌. ஒல்லி உங்களை 
நோக்கி ஜாடை செய்ய, நீங்களும்‌ அதே போல்‌ அவளைத்‌ தூக்கி கேட்டின்‌ மீது ஏற்றுவீர்கள்‌. 
அவளைத்‌ தொட்ட இடம்‌ எல்லாம்‌ ஜிலீரென்று உங்கள்‌ கையில்‌ சிலிர்க்கும்‌! “ஸ்ஸ்ஸ்‌!” என்று 
அவள்‌ மெதுவாகச்‌ சிரிப்பாள்‌. உங்களை நன்றியோடு பார்ப்பாள்‌. 


கடைசியில்‌, நீங்களும்‌ அநத வாலிபனும்‌ கேட்டில்‌ ஏறி உள்ளே குதிப்பீர்கள்‌. ஒல்லி உங்கள்‌ 
கையை ஆதரவாகப்‌ பிடித்துக்கொள்வாள்‌. ஓட்டல்‌ கதவைத்‌ தட்டுவிர்கள்‌. பலமுறை 
விசாரித்துவிட்டுத்‌ தயக்கத்துடன்‌ திறப்பார்கள்‌. “அடடா! இந்தச்‌ சமயத்திலா வெளியே 
போனீர்கள்‌? கலவரமும்‌, துப்பாக்கிச்‌ சூடுமாக இருக்கிறதே. சரி சரி, சீக்கிரம்‌ உள்ளே வாருங்‌ கள்‌!” 
என்று சொல்லிக்‌ கதவை அவசரமாக மூடுவார்கள்‌. 


போச்சு! இந்த இரவில்‌ இனி வெளியே போக முடியாது. 


இளைஞன்‌ ஓர்‌ அறையை வாடகைக்கு எடுப்பான்‌. அது ஒரு பெரிய ஸீட்‌. அரண்மனை போல 
இருக்கும்‌. முகப்பு அறை, நடு அறை, பின்‌ அறை என மூன்று அறைகள்‌. உள்ளே கண்ணாடிகளும்‌, 
விளக்குகளும்‌ பளபளக்கும்‌. பீரோ, மேஜை, மெத்தைகள்‌, கட்டில்கள்‌ யாவுமே உங்களைப்‌ 
பிரமிக்கவைக்கும்‌. நீங்கள்‌ அது போன்ற “பாஷ்‌” ஓட்டல்‌ அறையில்‌, அதுவரை நுழைந்தது 
இல்லை. 


இன்டர்காம்‌ எடுத்து ரொட்டி, நாண்‌, குருமா என வரவழைப்பார்‌ கள்‌. உங்களையும்‌ சாப்பிடச்‌ 
சொல்‌ வார்கள்‌. ஒல்லி உங்கள்‌ அருகில்‌ வந்து உரசியபடி உட்காருவாள்‌. எதிரே வாலிபனும்‌, 
இன்னொரு பெண்ணும்‌! 


ஒல்லி குதூகலமாக இருப்பாள்‌. உங்களுக்கு முதலில்‌ சர்வ்‌ பண்ணு வாள்‌. “ஆலூ ஃப்ரை இருக்கு. 


ஜாம்‌ வேணுமா, வெண்ணெய்‌ வேணுமா?” என்பாள்‌. 


பல கோர்ஸ்கள்‌ முடிந்த பிறகு, ஸ்லைஸ்‌ செய்த ஆப்பிள்களை உங்கள்‌ கையில்‌ வைப்பாள்‌. 
அவளின்‌ கிக்கிக சிரிப்பு, கண்‌ இமைப்பு யாவுமே உங்களுக்குப்‌ புதுசாக, அழகாகத்‌ தெரியும்‌. 


சாப்பாட்டுக்குப்‌ பிறகு, எல்லோரும்‌ டுத்‌ ப்ரஷ்ஷூடன்‌ பாத்ரூம்‌ போவார்கள்‌. பல்‌ விளக்கு 





வார்கள்‌. நீங்கள்‌ எழுந்து, “சரி, நான்‌ கிளம்புகிறேன்‌!” என்பீர்கள்‌. “ஓ... நோ! இப்பவா? வெளியே 
கலவரம்‌! காலையில்‌ போகலாம்‌!” என்பார்கள்‌. 


நடு அறையில்‌ இரண்டு படுக்கைகள்‌! வெளி அறையில்‌ ஒரு படுக்கையும்‌, சோபாவும்‌. நீங்கள்‌ 
வெளி அறைக்கு வருவீர்கள்‌. சிறிது நேரத்தில்‌, ஒல்லி உங்கள்‌ அறைக்கு வருவாள்‌. சிறிது நேரம்‌ 
குறுக்கும்‌ நெடுக்குமாக நடப்பாள்‌. 





“சாப்பாட்டுக்குப்‌ பிறகு கொஞ்ச நேரம்‌ நடப்பது நல்லது. இல்லாவிட்டால்‌, இடை 
பெருத்துவிடும்‌” என்பாள்‌. உடலைச்‌ சுத்தமாகவும்‌, அமைப்பாகவும்‌ வைத்துக்கொள்வதில்‌ இந்த 
இளசுகள்தான்‌ எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள்‌ என நீங்கள்‌ ஆச்சர்யப்படுவீர்கள்‌. 


நடக்கும்போது அவளது ஸ்லெண்ட ரான உடம்பு உங்கள்‌ பார்வையை இழுக்கும்‌. அசையும்‌ 





பிருஷ்டங்களும்‌, வெட்டும்‌ இடையும்‌, சோளியின்‌ மிருதுவான இரு அணைவுகளும்‌ உங்களைப்‌ 
பரவசப்படுத்தும்‌. கனவு உலகில்‌ சஞ்சரிக்கதீ தொடங்கு வீர்கள்‌. 


சிறிது நேரத்தில்‌ அவள்‌ உங்கள்‌ அருகில்‌ உட்கார்ந்து, உங்கள்‌ கைகளைப்‌ பிடித்துக்கொள்வாள்‌. 
குறும்பாகவும்‌ கனிவாகவும்‌ பார்ப்பாள்‌. அதே நேரம்‌, அடுத்த அறையில்‌ வெளிச்சம்‌ கப்பென்று 
அணையும்‌. அதன்‌ வாசலில்‌ ஒரு திரை இழுத்துக்கொள்ளும்‌. 


ஒல்லியின்‌ மேனியிலிருந்து பரவும்‌ சுகந்தமும்‌, அவளது “விஸ்பரான” மொழியும்‌, மிருதுவான 
கை ஸ்பரிசமும்‌ உங்களைப்‌ பல நிமிடங்களாகவே ஒரு மயக்கத்தில்‌ ஆழ்தீதியிருக்கும்‌. அவள்‌ 
இன்னும்‌ தழைந்து, உங்கள்‌ மீது படர்வாள்‌. உங்கள்‌ தோளில்‌ தன்‌ முகவாயை மெது வாக 
அழுத்துவாள்‌. நீங்கள்‌ தத்தளிப்பீர்கள்‌. 


இங்கே அகப்பட்டுக்கொண்டோமே என்று நினைப்பதற்குக்கூட உங்கள்‌ மனம்‌ அனுமதி தராது. 


இங்கே வராதிருந்தால்‌, நீங்கள்‌ பாட்டுக்கு வீட்டுக்குப்‌ போயிருப்பீர்‌ கள்‌. கதவைத்‌ 








தட்டியிருப்பீர்கள்‌. உங்கள்‌ மனைவி தூக்கக்கலக்கத்தில்‌ எழுந்து வந்து கதவைத்‌ திறநீதிருப்‌ பாள்‌. 
அவளுக்கு பேங்ககில்‌ வேலை. வியர்தது விறுவிறுத்து வீடு வருவாள்‌. பிள்ளைகளுக்குப்‌ பாடம்‌ 
சொல்லிக்‌ கொடுத்து, சாப்பாடு போட்டுத்‌ தூங்க வைப்பாள்‌. அவள்‌ கண்ணயர 
யத்தனிக்கையில்தான்‌, நீங்கள்‌ கதவைத்‌ தட்டியிருப்பீர்கள்‌. திறந்ததும்‌, உள்ளே போய்‌ 
சமையலறையில்‌ உட்காருவீர்கள்‌. தூங்கி வழிந்துகொண்டே உங்கள்‌ மனைவி உங்களுக்குத்‌ 
தட்டை எடுத்துவைத்துச்‌ சாப்பாடு பரிமாறுவாள்‌. “சாப்பிட்டு முடிச்ச, தட்டை ஸிங்கல 
போட்டுட்டு இடத்தைத்‌ துடைச்சுடுங்க” என்று சொல்லிவிட்டு, நீங்கள்‌ வருவதற்குள்‌ 
தூங்கியிருப்பாள்‌! 


ஒல்லி உங்களோடு மேலும்‌ இழைந திருப்பாள்‌. “நாம்‌ அதிர்ஷ்டக்காரர்கள்‌, இல்லையா?” 
என்பாள்‌. “ஏன்‌?” என்பீர்கள்‌. “இல்லாவிட்டால்‌ நாம்‌ இங்கே, இந்த இடத்தில்‌ சந்தித்திருக்க 
முடியுமா? நீங்கள்‌ எங்கேயோ, நான்‌ எங்கேயோ?” 


உங்கள்‌ வலது கையை எடுத்துத்‌ தன்‌ மார்பில்‌ வைத்துக்கொள்வாள்‌. ஓரே நேரத்தில்‌ 
குளிர்ச்சியையும்‌ உஷ்ணத்தையும்‌ அனுபவிப்பீர்கள்‌. 


“ஸ்டில்‌ டாக்கிங! லைட்ஸ்‌ ஆஃப்‌!” என்று அடுத்த அறையிலிருந்து குரல்‌ வரும்‌. தொடர்ந்து 
சிரிப்புச்‌ சத்தம்‌. ஒல்லி எழுந்து போய்‌ லைட்டை அணைத்துவிட்டு வருவாள்‌. உங்கள்‌ அருகில்‌ 
உட்கார்ந்து, “டியர்‌! டு யூ லைக்‌ மீ?” என்பாள்‌. நீங்கள்‌ தத்தளிப்பிர்கள்‌. 


வீட்டில்‌ இருந்தால்‌, நீங்கள்‌ இப்போது சாப்பிட்டு முடித்திருப்‌ பீர்கள்‌. அசந்து தூங்கும்‌ 
மனைவியை எழுப்ப முனைவீர்கள்‌. அவள்‌ தோளைத்‌ தட்டி, “ஸ்ஸ்ஸ்‌... இப்படித்‌ திரும்பு” 
என்பீர்கள்‌. “போதும்‌! இரண்டு பெத்தாச்சு. விடுங்க, இன்னிக்கு வேண்டாம்‌!” என்பாள்‌. 


வீட்டு நினைவுகள்‌ உங்களைப்‌ பற்றிக்கொள்ளும்‌. நீங்கள்‌ அதைக்‌ கீழே உதிர்ப்பது போல, 
“எல்லாம்‌ சூழ்நிலை. ஆமாம்‌, சூழ்நிலைதான்‌ காரணம்‌!” என்று முணுமுணுப்பீர்கள்‌. 


“என்ன முனகுறீஙக?” 

“ஒன்றுமில்லை. எதையோ நினைத்தேன்‌!” 

“எதையும்‌ நினைக்காதீங்க! உண்மைகளை நினைத்தால்‌, எல்லாமே துக்கம்தான்‌!” 

இவ்வளவு சிறிய வயதுப்‌ பெண்ணா இதைச்‌ சொல்கிறாள்‌. நீங்கள்‌ மேலும்‌ தவிப்பீர்கள்‌. ஒல்லி 
உங்கள்‌ கன்னங்களை வருடுவாள்‌. அவளின்‌ சூடான சுவாசம்‌ உங்கள்‌ கழுத்துப்புறததில்‌ மோதும்‌. 
திடுமென உங்களை இறுக அணைத்துக்கொள்வாள்‌. அந்த அணைப்பின்‌ இனிமையில்‌, நீங்கள்‌ 
அதுவரை வைத்திருந்த பாதுகாப்பு வளையம்‌ நொறுங்கிப்போய்விடும்‌. 

மறுநாள்‌... அவர்களிடமிருநது விடை பெற்று, வீட்டுக்கு வருவீர்கள்‌. இரவில்‌ நடந்த 
கலவரத்தையும்‌, நீங்கள்‌ ஓட்டலில்‌ அடைக்கலமாக நேர்நீததையும்‌ (ஒல்லியுட னான 
அட்வென்ச்சரை டெலிட்‌ செய்து) உங்கள்‌ மனைவியிடம்‌ சொல்வீர்கள்‌. 

உள்ளே போவீர்கள்‌. அழுக்குகள்‌ போக இரண்டு, மூன்று முறை சோப்‌ போட்டுக்‌ குளிப்பீர்கள்‌. 
மனைவி தந்த டிபனை உண்ட பின்‌, ஷர்ட்டை மாட்டிக்கொண்டு ஆபீஸ்‌ புறப்படுவீர்கள்‌. மெயின்‌ 
ரோடுக்கு வந்ததும்‌, உங்கள்‌ கண்களில்‌ படுவது யார்‌? 


நான்கு இளசுகள்‌! 


“சே! என்ன மோசமாக டிரஸ்‌ அணிகிறார்‌ கள்‌! உலகமே கெட்டுப்போச்சு! எல்லாம்‌ 
போலித்தனம்‌” என்று நினைப்பீர்கள்‌. 


“போலித்தனமா? யார்‌? அவர்களா, நீயா?” என்று குரல்‌ கேட்கும்‌. திடுக்கிட்டு, சுற்றிவரப்‌ 
பார்ப்பீர்கள்‌. யாரும்‌ தென்பட மாட்டார்கள்‌. பேசியது வேறு யாரும்‌ இல்லை; உங்கள்‌ மனசாட்சி! 


